தமிழ் வெளியீட்டுக் கழக வரிசை எண் -86 


வான வெளி வெற்றி 


(( CONQUEST OF SPACE ) 


டாக்டர் எம் . ஏ . தங்கராஜ் , 
எம்.ஏ. , பி.எச்டி . ( டொராண்டோ ) , 

பௌதிகத் துறைத் தலைவர் , 
சென்னைக் கிறித்தவக் கல்லூரி, தாம்பரம் , 


வளியிட்ட 


Ams 


கழகம் 


O 


தமிழ் 
நாடு 


- 


அரசாங்கம் 


தமிழ் வெளியீட்டுக் கழகம் 

தமிழ்நாடு - அரசாங்கம் 


First Edition - March , 1966 


B.T.P. No. 86 


C Bureau of Tamil Publications 


CONQUEST OF SPACE 


DR . M. A. THANGARAJ 


PRICE Rs . 6-00 


Printed by 
KUMARAN PRESS , 
298 , Mint Street, 
MADRAS - 1 , 


-- 


-- 


அணிந்துரை 


( திரு . எம் . பக்தவத்ஸலம் , தமிழக முதலமைச்சர் ) 


தமிழ் நாடு அரசாங்கம் , சில ஆண்டுகளுக்கு முன்னர்க் கல்லூரித் 
தமிழ்க் குழுவொன்றை நிறுவி அதன்மூலம் கல்லூரி மாணவர்கட்குத் 
தேவையான பல தமிழ் நூல்களை வெளியிட்டு வந்தது . தமிழை 
ஆட்சி மொழியாக அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட பிறகு , தமிழ் 
மொழிக்கு ஆக்கம் தேடுகின்ற முறையில் , இன்னும் மகத்தான 
அளவில் தமிழ் நூல்கள் வெளிவரவேண்டும் என்ற கருத்தில் தமிழ் 
வெளியீட்டுக் கழகம் 1962 - ல் நிறுவப்பெற்றது . 


உலகின் பிற பகுதிகளிலுள்ள மக்களின் அறிவு வளர்ச்சிக்குக் 
குறையாமல் தமிழ் மக்களும் அறிவு வளர்ச்சி பெறவேண்டுமானால் , 
பிற மொழியிலுள்ள நூல்களைப் படிக்க முடியா தவர்கள் தமிழின் 
மூலமே எல்லாவற்றையும் கற்கக்கூடிய சூழ் நிலை ஏற்படவேண்டும் . 
இந்த எண்ணத்தின் அடிப்படையிலேயே தமிழ் வெளியீட்டுக் கழகம் 
கல்லூரி மாணவர்களுக்குரிய நூல்களை வெளியிடுவதுடன் , பொது 
மக்களுக்கும் பயன்படுகின்ற முறையில் வரலாறு , அரசியல் , 
வியல் , பொருளாதாரம் , புவியியல் , விஞ்ஞானக் கலைகள் ஆகிய பல 
துறைகளிலும் பல்வேறு நூல்களை வெளியிட முனைந்துள்ளது . 


உள 


அத்தகைய முயற்சிகளுள் ஒன்றாக 

வானவெளி 

வெற்றி 
என்ற இந் நூல் தமிழ் வெளியீட்டுக் கழகத்தின் 86 ஆவது வெளி 
யீடாக வருகிறது . 


கல்லூரித் தமிழ்க் குழுவின் சார்பில் வெளியான 35 நூல்களையும் 
சேர்த்து , இதுவரை 121 நூல்கள் தமிழ் வெளியீட்டுக் கழகத்தால் 
வெளியிடப்பெற்றுள்ளன . இந் நூல்களை வாங்கிப் படிப்பதன் மூலம் 
தமிழ் மக்கள் மேலும் வளர்ச்சி பெறுவார்கள் என்று நம்புகிறேன் . 


எம் . பக்தவத்ஸலம் 


முன்னுரை 


மனிதன் பதினெட்டாம் நூற்றாண்டில் துவக்கி வைத்த இயந்திர 
சகாப்தம் ( industrial era ) இப்பொழுது உச்ச நிலையை அடைந் 
துள்ளது . அதன் ஒரு பாகமாக , சென்ற நூற்றாண்டில் துவங்கிய 
மின்சார சகாப்தமும் உச்ச நிலையை அடைந்துவிட்டதென்றே கூற 
லாம் . 1945 ஆம் ஆண்டில் , மனிதன் ஒரு பிரம்மாண்டமான ராட்சத 
வெடி குண்டை வெடித்து , லட்சக்கணக்கான மக்களைப் பலியிட்ட 
வண்ணம் அணுயுகத்தில் புகுந்தான் . இச் சகாப்தம் வளர்ச்சியடையும் 
முன்னரே , 1957 ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் மனிதன் 
வான்வெளி யுகத்தில் ( space age ) அடியெடுத்து வைத்துவிட்டான் . 


ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு , வான்வெளிப் பிரயா 
ணம் , நிலாப் பயணம் என்பதெல்லாம் , சிறுவர் சிறுமியருக்கும் விஞ் 
ஞானக் கதை ஆசிரியர்களுக்குமே தகுந்த பொருள் என்று கருதப் 
பட்டன . இன்னும் ஓர் இருபதாண்டுக்குள் நிலாப்பயணம் சாத்திய 
மாகலாம் என்று எழுதியும் பேசியும்வந்த சிலரை அரைப் பைத்தி 
யங்கள் என்று பலர் கருதினர் . 1952 ஆம் ஆண்டு மார்ச்சு மாதம் 
22 ஆம் தேதி வெளியான கால்லியர்ஸ் ( Collier s ) என்ற அமெரிக்க 
வாரப் பத்திரிகையில் , மனிதனின் வான வெளி வெற்றி என்ற 
தலைப்பின் கீழ் , ஜெர்மானிய வி -2 ராக்கெட்டை நிர்மாணித்த ராக்கெட் 
நிபுணர் வெர்னர் வான் பிரவுனும் ( Werner Von Braun ) வேறு 
நான்கு புகழ்பெற்ற விஞ்ஞானிகளும் , மனிதன் எவ்வாறு வான 
வெளியில் ஆயிரம் மைல் உயரத்தில் வான் நிலையத்தை அமைத்து , 
விண்வெளியை ஆராய்ந்து , நிலா விற்கும் மற்றக் கோள்களுக்கும் 
சென்று வரலாமென்று , திட்டவட்டமான புள்ளி விவரங்களுடன் 
திட்டம் வகுத்து வெளியிட்டனர் . இதற்கு 4,000,000,000 டாலர் 
செலவாகுமென்றும் , ஆரம்பித்த பத்தாண்டுகளில் , 250 அடி குறுக் 
களவுடைய வான் நிலையமொன்றை , வான் பிரயாணிகளுடன் , பூமி 
யைச் சுற்றி வருமாறு நிர்மாணிப்பதாகவும் உறுதி கூறினர் . ஆனால் , 
அவர்கள் கருத்துகளுக்கு அமெரிக்காவில் பலமான எதிர்ப்பு ஏற் 
பட்டது . வான் வெளிச் சிப்பாய்கள் என்று அவர்களை 

ஏளனம் 
செய்தன செல்வாக்கு வாய்ந்த சில அமெரிக்கப் பத்திரிகைகள் .. 
ஆகையால் , அமெரிக்க அரசாங்கம் இதைக் குறித்த முயற்சிகள் 
எதுவும் எடுத்துக்கொள்ளவில்லை . 

/ 


விட்டு , 


ஆயினும் , இவர்களது கருத்துகளைக் கவனமாக ஆராய்ந்து 
பின்பற்றிய நாடு ஒன்றுள்ளது ; அதுதான் சோவியத் ரஷ்யா . 
ராக்கெட் ஆராய்ச்சியில் அதிக பொருள் செலவு மேற்கொண்டிருந்த 
அவர்களுக்கு , வெர்னர் வான் பிரவுனின் கருத்துகள் பெரும் உதவியா 
யிருந்தன . 1957 ஆம் ஆண்டில் , பூபௌதிக ஆண்டின் சார்பாகப் 
பூமியைச் சுற்றிச் செயற்கைச் சந்திரர்களைப் பறக்கவிடுவது என்று 
முடிவு கட்டியவுடன் , ரஷ்யர்கள் தமது சந்திரனை வானில் பறக்க 
வானப் பயணத்தில் 

முதலடி 

எடுத்து வைத்தனர் . 
அதன் பின்னர் ரஷ்யரும் அமெரிக்கரும் மாறிமாறி , வானவெளி 
வெற்றிகள் பலவற்றைச் சாதித்துள்ளனர் . 

இப் பத்தாண்டு முடிவதற்குள் மனிதனை நிலாவின் மீது இறக்கி , 
மறுபடியும் பூமிக்குக் கொண்டுவந்து சேர்ப்பதே அமெரிக்கரின் திட் 

ரஷ்யர் அதற்குச் சில ஆண்டுகளுக்கு முன்னரே இதைச் 
சாதித்துவிடுவர் என்று நம்ப இடமிருக்கிறது . 

ஆனால் , ஆகாயவெளிக்கு ஓர் எல்லையிருப்பதாகத் தெரியவில்லை ; 
வானவெளிப் பயணத்திற்கும் ஒரு முடிவு இல்லை . இப் பத்தாண் 
டிற்குள் நிலாப் பயணம் ; இந் நூற்றாண்டு முடிவதற்குள் , நமது 
பூமிக்கு அருகிலுள்ள செவ்வாய் , வெள்ளிக் கோள்களுக்குச் சென்று 
வரலாம் மனிதன் . அடுத்த நூற்றாண்டில் , நமது சூரிய மண்டலத் 
தில் தூரமான கோள்களான யுரேனஸ் , நெப்தியூன் உலகங்களையும் 
சுற்றிப் பார்வையிட்டுத் திரும்பக்கூடும் . 


டம் , 


5 


அத்துடன் நின்றுவிடுவானா மனிதன் ? 


வது 


ஆகாயவெளியில் நின்று கண்ணைச் சிமிட்டி அழைக்கின்றனவே 
அவ் விண்மீன்களுக்கு எப்பொழுதாவது சென்றுவருவானா மனிதன் ? 

விண்வெளியிலுள்ள கோடானுகோடி உலகங்களில் எங்காவ 
தன்னைப்போன்ற புத்திசாலியான பிராணிகளைச் சந்திப்பானா ? 

பயங்கரங்கள் நிறைந்த ஆகாயவெளியில் மனிதன் பயணமாய்ச் 
செல்வதன் நோக்கமென்ன ? 

இதுபோன்ற சுவையான கருத்துகளை ஆராய்ந்து , அவற்றைக் 
குறித்த பல உண்மைகளைப் பலரும் படித்து இன்புறுமாறு எளிய 
நடையில் விளக்க முற்படுகின்றது இந் நூல் . 

இதனை வெளியிட உதவிய சென்னைத் தமிழ் வெளியீட்டுக் 
கழகத்தாருக்கு என் நன்றி . 


தாம்பரம் , 
t - 2-1966 . 


ம . அ . தங்கராஜ் 


பொருளடக்கம் 


பக்கம் 


1 


1. நிலா , நிலா, வா , வா ! 


12 


2. வாண வேடிக்கை - பழையதும் புதிய நும் 


23 


3. முயற்சியும் வெற்றியும் -1 


... 


50 


4. முயற்சியும் வெற்றியும் -II 


.. 


.. 


67 


5. மெர்க்குரி , ஜெமினி, அப்பொல் லோ 


... 


... 


6. நிலாவில் மனிதன் 


114 


* 
.. 


... 


136 


7. உலகம் பலவிதம் 


172 


8. திங்கள் , செவ்வாய் , வெள்ளி , வியாழன் , சனி ... 


293 


9. எதற்காக ? 


பின் குறிப்பு 


215 


... 


219 


கலைச் சொற்கள் - பொருள் அகர வரிசை 


1. நிலா , நிலா , வா , வா ! 


அச் சிறு குன்றின்மேல் ஒரே பரபரப்பு . கூலியாட்கள் அங்கு 
மிங்கும் ஓடியவண்ணமிருந்தனர் . இப் பரபரப்புக்குக் காரணமாய் 
நின்றது ஒரு பெரிய பல்லக்கு . மூங்கிற்கழிகளால் வளைத்துக் 
கட்டப்பட்ட அப் பல்லக்கு ஓர் உயர்ந்த பீடத்தின் மீது வைக்கப் 
பட்டிருந்தது . அதன் உச்சியில் கட்டப்பட்டிருந்த இரு பெரிய 
பட்டங்கள் காற்றில் பறந்துகொண்டிருந்தன . பல்லக்கின் அடிப் 
பாகத்தில் நாற்பத்தேழு வாணக்குழாய்கள் சேர்த்துக் கட்டப் 
பட்டிருந்தன . அவற்றில் வெடிமருந்தெல்லாம் திணிக்கப்பட்டுச் 
சுடுவ தற்குத் தயாராய் நின்றன . 


காலம் : கி.பி. பதினைந்தாம் நூற்றாண்டின் இறுதி . 

டம் : சீன தேசம் . 
காரியம் : மனிதன் நிலாவிற்குப் போகும் முயற்சி . 


பல்லக்கின் சொந்தக்காரர் , வான் ஹூ என்ற ஓர் அரசாங்க 
உத்தியோகஸ்தர் , இவ்வுலகைவிட்டு நிலாவுக்குச் செல்ல ஆயத்தம் 
செய்துகொண்டிருந்தார் . அதைக் கண்டு நாடு முழுவதும் ஒரே 
பரபரப்புக்கொண்டது . 


யாவும் தயாரானவுடன் வான் ஹூ பல்லக்கின்மீது ஏறி 
உட்கார்ந்தார் . நாற்பத்தேழு கூலியாட்கள் கையில் தீவட்டிகளைப் 
பிடித்துக்கொண்டு தயாராய் நின்றனர் . குன்றைச் சுற்றிலும் பெரிய 
கூட்டம் . மனிதன் ஒருவன் உயிரோடு இப் பூமியைவிட்டு வெளி 
யுலகு செல்வதென்பது சாதாரண காரியமா ? 


வான் ஹூ கையினால் ஒரு சைகை செய்தார் . ஒரே சமயத்தில் 
நாற்பத்தேழு வாணவெடிகளும் கொளுத்தப்பட்டன . நூறு 
மின்னல்கள் ஒன்று சேர்ந்து வெடித்தாற்போல் ஜகஜ்ஜோ தியாக 


2 


வானவெளி வெற்றி 


நெருப்பைக் கக்கிக்கொண்டு 
கக்கிக்கொண்டு பிரம்மாண்டமான 

பிரம்மாண்டமான இரைச்சலுடன் 
மேலே எழுந்தது பல்லக்கு ! ஆயிரம் குரல்கள் • ஹோ ! வென்று 
கூவி ஆர்ப்பரித்தன . பிரளயகாலத்துக் கருமேகம்போல் புகை 
எங்கும் பரவியது . மேலே கிளம்பிய பல்லக்கு , பட்டம் யாவற்றையும் 
வெகு சீக்கிரத்தில் மறைத்துவிட்டது . 


நிலாப் பிரயாணி வான் ஹூ என்னவானார் என்பது ஒருவருக் 
கும் தெரியாத மர்மமாய்விட்டது . 


மனிதனின் முதலாம் நிலாப்பயண முயற்சி இவ்வாறு முடிந்தது . 


* 


* 


ஐந்து நூற்றாண்டுகள் உருண்டோடின . 


காலம் : கி.பி. ஆயிரத்துத்தொளாயிரத்து ஐம்பத்தொன்பதாம் 
ஆண்டு, செப்டம்பர் மாதம் பன்னிரண்டாம் தேதி . 


இடம் : சோவியத் ரஷ்ய நாட்டின் தென் மேற்குப் பகுதி . ஓர் 
இருபது மாடி வீட்டின் உயரமுடைய வெண் சுருட்டுப்போன்ற ஒரு 
பிரம்மாண்டமான பொருள் , காலைக் கதிரவன் ஒளியில் தகதகவென்று 
பிரகாசித்துக்கொண்டு நிற்கின்றது . அதன் உயரம் சுமார் இருநூற் 
றைம்பதடி . அடிப்பாகத்தில் அதன் குறுக்களவு முப்பதடி . இதுவே 
இரண்டாம் லூனிக் ( Lunik - II ) என்ற ரஷ்ய மூன்றடுக்கு ராக்கெட் . 
கடைசி அடுக்கின் எடை 3,300 பவுண்டு . அதில் 860 பவுண்டு நிறை 
யுள்ள விஞ்ஞானக் கருவிகள் வைக்கப்பட்டுள்ளன . ராக்கெட்டின் 
உட்புறத்தில் , நிறைக்கப்பட்டுள்ள எரிபொருள் களில் ஒன்றான 
திரவ ஆக்ஸிஜனின் கடும் குளிர்ச்சி காரணமாக ராக்கெட்டின் 
உடம்பைச்சுற்றி வெண்மை நிற ஆவி புகைபோன்று குபுகுபுவென்று 
சுழன்றுகொண்டுள்ளது . 


யாவும் தயாரானவுடன் ஒரு சங்கு ஊதி அனைவரையும் எச்சரிக் 
கின்றது . திடீரென்று ஆயிரம் இடிகள் ஒன்றுசேர்ந்து இடிப்பது 
போன்ற பெரு முழக்கம் உண்டாகின்றது . ராக்கெட்டின் அடிப் 
பாகத்திலிருந்து ஒரு பெரு வெண் நெருப்புப் பிழம்பு பெருவெள்ளம் 
போல் கக்கப்படுகிறது . அப் பிரம்மாண்டமான 

ராக்கெட் ஒரு 
மாபெரும் இராட்சதனைப்போல் , செங்குத்தாக மேலே கிளம்புகிறது . 
முதலில் மிக மெதுவாகக் கிளம்பிய ராக்கெட் , மேலே போகப்போக 
வேகம் அதிகரித்து , நெருப்பைக் கக்கிக்கொண்டு பாய்ந்து சென்று , 
சில வினாடிகளில் கண்களுக்குப் புலனாகாத வகையில் மறைந்துவிடு 
கின்றது . ஆனால் , தொலைநோக்கிகளும் , ரேடியோ தொலைநோக்கி 
களும் அதைத் தொடர்ந்து கவனித்து வருகின்றன . சுமார் 35 மைல் 


M2020 


படம் 1. நிலா ராக்கெட் ( பக்கம் 2 பார்க்க ) 


நிலா , நிலா , வா , வா ! 


3 


உயரத்தில் மணிக்குச் சுமார் 5,000 மைல் வேகத்தில் சென்றுகொண் 
டிருக்கும் ராக்கெட்டில் ஓர் அற்புதம் நடக்கிறது . ராக்கெட்டின் 
பாதிக்கு மேற்பட்ட அடிப்பாகம் அப்படியே பவுண்டன் பேனாவின் 
மூடி கழன்றுவிடுவதுபோல் தானாகக் கழன்றுவிடுகிறது . அதற்கு 
மேலேயுள்ள இரண்டாம் அடுக்கின் அடிப்பாகத்தில் அமைக்கப் 
பட்டுள்ள ராக்கெட் மோட்டார்கள் இப்பொழுது நெருப்பைக் கக்கி 
இரண்டாம் மூன்றாம் அடுக்குகளை இன்னும் அதிவேகத்தில் உந்திச் 
செல்கின்றன . விடுபட்ட அடிப்பாகமான முதலாம் அடுக்கிலுள்ள 
எரிபொருளெல்லாம் எரிந்து தீர்ந்துவிட்டமையால் , அது உபயோக 
மற்ற பாரமாகிவிட்டது . ஆகையால் , அதைக் கழற்றிவிடுவதற்கான 
சாதனங்கள் ராக்கெட்டில் அமைக்கப்பட்டுள்ளன . விடுபட்டாலும் ,, 
அது பெற்றுள்ள வேகம் காரணமாக இன்னும் சுமார் 100 மைல் 
உயரம் மேலே ஏறிச் சென்று , பிறகு பூமியை நோக்கித் திரும்புகிறது . 
பாரசூட்டின் ( Parachute ) உதவியால் அதை மெதுவாக விழச் 
செய்து , மறுபடியும் அதை உபயோகிக்கிறார்கள் . 


| 


1 


. 


மேலே நெருப்பைக் கக்கிச் 

கக்கிச் செல்லும் ராக்கெட்டின் வேகம் 
அதிகரித்துக்கொண்டே போகிறது . சுமார் 80 மைல் உயரத்தில் 
இரண்டாம் அடுக்கின் எரிபொருள் தீர்ந்துபோய் , அதுவும் கழற்றப் 
பட்டுவிடுகிறது . மூன்றாம் அடுக்கின் ராக்கெட் மோட்டார்கள் 
இயங்கி , அதன் வேகத்தை மிகைப்படுத்திச் செல்கின்றன 

. 
எரிபொருளெல்லாம் பெரும்பாலும் தீர்ந்துபோகும் சமயத்தில் 
ராக்கெட்டின் கடைசி அடுக்கு மணிக்கு 25,000 மைல் வேகத்தில் 
பாய்ந்து சென்றுகொண்டுள்ளது . திடீரென்று ராக்கெட் மோட்டார் 
களின் இரைச்சல் நின்றுவிடுகிறது . ஆனால் , ராக்கெட் நின்றுவிட 
வில்லை ! தான் பெற்றுள்ள 25,000 மைல் வேகத்துடன் பாய்ந்து 
செல்லும் ராக்கெட் வேகம் குறைந்து கொண்டே நிலாவை நோக்கிச் 
செல்கிறது - இல்லை , நிலாவை நோக்கி அன்று ! நிலா தன் சுற்றுப் 
பாதையில் இரண்டு நாட்களுக்கப்புறம் எங்கு வந்து சேருமோ அந்த 
இடத்தை நோக்கிப் பாய்ந்து செல்லுகிறது . செல்லும் வழியி 
லெல்லாம் , அதனுள் திணிக்கப்பட்டுள்ள மின்கருவிகள் பூமிக்குச் 
செய்தியனுப்பிக்கொண்டே செல்கின்றன . இவ்வாறு கடும் வேகத் 
துடான் பறந்து சென்ற ராக்கெட் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற் 
கப்புறம் , சுமார் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் மைல்கள் 
பிரயாணம் செய்து , நிலாவின் மேல் போய் விழுகிறது . நிலாவின் 
தரை மட்டத்திற்கு ஒரு நூறு அடி உயரத்தில் ராக்கெட் கூண்டில் 
வைக்கப்பட்டிருந்த சோவியத் சின்னங்களும் கொடியும் வெளியே 
எறியப்படுகின்றன . ராக்கெட்டும் அதிலுள்ள விஞ்ஞானக் 
கருவிகளும் நிலாவின்மேல் மணிக்கு சுமார் ஐயாயிரம் மைல் 
வேகத்தில் மோதி உடைகின்றன . 


4 


வானவெளி வெற்றி 


மனிதன் ஏவிய விண்கலன் , கடுவேகத்தில் 2 நாட்கள் 
பிரயாணம் செய்து , இரண்டரை லட்சம் மைல் தூரத்தை வென்று , • 
குறி தவறாமல் , நிலாவை அடைந்துவிட்டது ! மனிதன் செல்ல 
வில்லை ; அவன் ஏவிய கணை சென்று சேர்ந்தது . ஆயிரக்கணக்கான 
ஆண்டுகளாக மனிதன் கண்ட கனவில் ஒரு பாதி நனவாயிற்று . 


* 


ஆதி மனிதன் ஆகாயத்தை அண்ணாந்து பார்த்து அதில் 
ஆயிரக்கணக்கான விண்மீன்கள் மினுக்குமினுக்கென்று மின்னிக் 
கொண்டிருப்பதைக் கண்டது முதற்கொண்டு அவை யாவனவாய் 
இருக்கும் என்று வியந்திருப்பான் . நமது உலகத்தைப்போல் 
அவைகளும் வேறு உலகங்களாயிருக்கக்கூடுமா , அவைகளுக்குச் 
செல்வது சாத்தியமா என்று அடிக்கடி அவன் எண்ணியிருப்பான் . 
சிறப்பாக, வானத்தில் ஜெகஜ்ஜோதியாக விளங்கும் சூரிய 
சந்திரர்களைப்பற்றி அநேக கற்பனைகள் செய்து , கவிதைகள் புனைந்து 
மகிழ்ந்ததோடு , அவைகளும் நமது உலகத்தைப் போன்றவை தாமா , 
அவற்றில் முக்கியமாக நமது நிலாவில்- நம்மைப்போன்ற அல்லது 
வேறுவிதமான புத்திசாலியான பிராணிகள் வசிக்கக்கூடுமா என் 
றெல்லாம் ஆதிமனிதன் வியந்திருப்பான் . 

இது எப்படியாயினும் , நிலாவிற்குப் போவதைக்குறித்து மனிதர் 
பல நூற்றாண்டுகளாகவே எண்ணியும் எழுதியும் வந்தனர் என்பது 
நிச்சயம் . ஆயிரத்து எண்ணூறு வருஷங்களுக்கு முன் ( கி.பி. 160 ஆம் 
ஆண்டில் ) லூக்கியன் ( Lukian ) என்ற கிரேக்க எழுத்தாளர் நிலாப் 
பிரயாணத்தைக் குறித்த முதல் புத்தகத்தை எழுதினார் என்று தெரிய 
வருகிறது . அவர் எழுதியுள்ள புத்தகத்தின் பெயர் உண்மைச் 
சரித்திரம் என்பது . 

இது கிரேக்க வீரனாகிய ஒடிசியஸ் ( Odysseus ) என்பவரின் 
பிரயாணங்களைக் குறித்தது என்றும் , ஹோமர் எழுதிய ஒடிஸி 
( Odyssey ) என்ற புத்தகத்தில் இவைகள் விடப்பட்டுப்போனபடியால் 
அவற்றைக் குறித்துத் தாம் எழுதுவதாகவும் லூக்கியன் தமது 
முகவுரையில் குறிப்பிட்டதோடு , நான் எழுதப்போகும் பிரயாணக் 
கதைகள் மிக விசித்திரமானவை ; வாசகர்கள் அவற்றை நம்பக் 
கூடாது என்று எச்சரிக்கப்படுகிறார்கள் என்றும் எழுதியுள்ளார் . 

ஒடிசியசும் அவரது நண்பரும் கப்பல் பிரயாணமாகப் பல கடல் 
களைக் கடந்து , கடைசியில் ஹெர்குலிஸின் தூண்களுக்கு ( தற்காலிக 
ஜிப்ரால்டருக்கு ) மேற்கேயுள்ள மர்ம சமுத்திரத் தில் பிரவேசிக்கிறார் 
கள் . அக்காலத்தில் அட்லான்டிக் மகா சமுத்திரத்தைக் குறித்துப் 
பல பயங்கரமான கதைகள் வழங்கிவந்தன . லூக்கியன் புத்தகத்திலும் 
இம்மா திரியான திடுக்கிடும் சம்பவங்கள் பல வருகின்றன ! கடைசி 


நிலா , நிலா , வா , வா ! 


5 


யில் , ஒடிசியஸ் தனது நாட்டை நோக்கித் திரும்பும் சமயத்தில் , 
அவரது கப்பல் ஒரு பெரிய சுழற்காற்றில் அகப்பட்டு , மேலே தூக்கிச் 
செல்லப்படுகிறது . ஏழு நாட்கள் இரவும் பகலும் உயரத் தூக்கிச் 
செல்லப்பட்டு , எட்டாம் நாள் அதில் இருந்தவர்கள் ஆகாயத்திலே 
தகதகவென்று மின்னும் ஒரு பிரகாசமான தீவின்மீது தூக்கி 
எறியப்படுகிறார்கள் . 


நிலாவின்மேல் வந்து சேர்கின்றனர் , கதா நாயகனும் அவன் 
நண்பனும் . 


சிறிது நேரத்திற்கெல்லாம் நிலாப் போர்ச் சேவகர்கள் பிரம் 
மாண்டமான மூன்று தலைப் பறவைகள் மீது சவாரி செய்து வந்து 
நமது பிரயாணிகளைச் சுற்றி வளைத்துக்கொண்டு , அவர்களைத் தமது 
அரசன் முன்னிலைக்கு அழைத்துச் செல்கின்றனர் . அங்கு அரசா 
ளும் வேந்தன் வேறு யாருமல்லன் - பழைய கிரேக்க வீரனான என்டி 
மியான் ( Endymion ) என்பவனே . ஆகையால் , சுத்தமான கிரேக்க 
மொழியில் பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன . சூரியனுக்கும் சந்திர 
னுக்குமிடையே ஒரு பெரும்போர் மூளப்போவதாகவும் , இரு தரத் 
தாரும் பெரிய சேனைகளைத் திரட்டிக்கொண்டிருப்பதாகவும் அறி 
கின் றனர் . ஆறு கோடி காலாட்படைகள் , 20,000 மூன்று தலைப் 
பறவைகள் கொண்ட ஆகாயப்படை , பெரிய தீவுகளைப்போல் பருமன் 
கொண்ட பெரிய எட்டுக்கால் பூச்சிப் படை .... ! போன்றவற்றைக் 
கொண்ட பெரும்படை திரட்டப்படுவதாக அவர்கள் தெரிவிக்கின் 


றனர் . 


லூக்கியன் எழுதிய முதலாம் புத்தகப் பிரயாணிகள் தற்செயலாக 
நிலாவுக்குச் செல்கிறார்கள் . அவரது இரண்டாம் நிலாப் பிரயாணக் 
கதையின் 

வீரனாகிய இக்காரோமெனிப்பஸ் - ( Icaromenippus ) 
இரு கழுகின் இறக்கைகளைக் கட்டிக்கொண்டு பறக்கப் பழகுகிறான் . 
நன் றாகப் பழகியபின் , ஒலிம்பஸ் மலையுச்சியிலிருந்து பறந்து நிலா 
வுக்குச் செல்கிறான் . பிறகு அங்கிருந்து பறந்து சென்று , சூரிய 
னுக்கு இடப்புறமாகக் கடந்து , நட்சத்திரங்களினூடே பறந்துபோய் , 
மூன்றாவது நாளில் மோட்சத்திற்குப் போய்ச் சேருகிறான் ! அங்குள்ள 
தேவர்கள் இதைக் கண்டு கோபங்கொண்டு , மெர்க்குரியை அனுப்பி 
அவனைப் பூமிக்குக் கொண்டுபோய்ச் சேர்த்து அவனது இறக்கைகளை 
வெட்டிவிடுகிறார்கள் . 


இதற்குப் பிறகு பதினான்கு நூற்றாண்டுகளாக நிலாப் பயணத் 
தைக் குறித்த புத்தகங்கள் எதுவும் வெளி வந்ததாகத் தெரியவில்லை. 
16 ஆம் 17 ஆம் நூற்றாண்டுகளில் கோப்பர்னிகஸ் ( Copernicus ) . 
கெப்ளர் (Kepler ) , கலீலியோ ( Galileo ) போன்ற சிறந்த ஐரோப்பிய 


6 


வானவெளி வெற்றி 


விண்வெளி விஞ்ஞானிகள் நமது சூரிய மண்டலத்தைக் குறித்த பல 
முக்கியமான உண்மைகளைக் கண்டுபிடித்தனர் . 1543 ஆம் ஆண்டில் 
கோப்பர்னிகஸ் * சூரியனே நமது சூரிய மண்டலத்தின் மையத்தி 
லுள்ளது ; நமது பூமியும் மற்றக் கிரகங்களும் சூரியனைச் சுற்றிப் 
பல வட்டப் பாதைகளில் சுற்றிவருகின்றன என்ற மிக முக்கியமான 
உண்மைகளை வெளியிட்டார் . 1610 ஆம் ஆண்டில் கலீலியோ முதன் 
முதலாகத் தமது தொலைநோக்கியைக் கொண்டு வானத்தை 
ஆராய்ந்து , நமது நிலாவின் மேல் பரப்பிலுள்ள மலைகளையும் பெரும் 
குழிகளையும் கண்டார் . வியாழன் நமது நிலாவைப்போல் வட்ட 
வடிவமான உருவமுள்ளதையும் , அதைச் சுற்றி நான்கு சந்திரர்கள் 
வட்டமிடுவதையும் கண்டார் . அதைப்போல் வட்ட வடிவம் கொண்ட 
சனிக் கிரகத்தைச் சுற்றி வியாபித்துள்ள வளையத்தைக் கண்டு வியந் 
தார் ; வெள்ளிக் கிரகம் நமது நிலாவைப்போல் வளர்பிறை தேய் 
பிறைகளைக் காட்டுவதையும் கண்டார் . 


கணக்கில் நிபுணரான கெப்ளர் , நியூட்டன் முதலியோர் கிரகங் 
களின் போக்கைக் கவனித்து , அவை சூரியனைச் சுற்றி நீண்ட வட்ட 
மான பாதைகளில் அதிவேகமாக சுற்றிச் செல்கின்றன ; கிரகங் 
களுக்கு இடையே 

உள்ள இடைவெளி பிரம்மாண்டமானவை ; 
அவற்றிற்கிடையேயுள்ள இடைவெளி ஆகாயமில்லாத ஒரு வெற் 
றிடம் ; பூமியைச் சுற்றியுள்ள ஆகாய மண்டலம் ஒருசில நூறு மைல் 
கள் உயரத்திற்கே வியாபித்துள்ளது என்ற பல உண்மைகளை 
வெளியிட்டனர் . கெப்ளர் தாம் எழுதிய சோம்னியம் ( Somnium ) 
என்ற கற்பனைக் கதையில் , நிலாவிற்குப் போவதற்குக் கனவு முறை 
யைக் கையாளுகிறார் . நமது ஆகாய 

மண்டலம் நிலாவரைக்கும் 
எட்டாது . ஆகையால் , 

பூமியிலிருந்து நிலாவுக்குப் பறந்து , 
செல்ல முடியாது . ஆகவே , அவரது கனவில் , சிறுசிறு 

* குட்டிச் 
சாத்தான்கள் அவருடைய 

ஆட்களை நிலாவிற்குத் 
செல்கின்றன ! 


1 


தூக்கிச் 


அடுத்த இரண்டு நூற்றாண்டுகளில் நமது சூரிய மண்டலத்தைப் 
பற்றிய பல முக்கியமான உண்மைகள் மேலும் மேலும் தெரியவந் 
தன . அவ்வாறு புலனான உண்மைகள் உடனுக்குடனே விஞ்ஞானக் 
கற்பனைக் கதைகளில் புனையப்பட்டன . இவ்வாறாக , 19 ஆம் 20 ஆம் 
நூற்றாண்டுகளில் ஜூல்ஸ் வெர்ன் ( Jules Verne ) , எச் . ஜி . வெல்ஸ் 
( H. G. Wells ) முதலிய விஞ்ஞானக் கற்பனையாளர் எழுதிய கதை 
களில் கிரகங்களின் தூரங்கள் , புவி ஈர்ப்பு விசை இவைகள் 
உண்மையான முறையில் பிணைக்கப்பட்டுள்ளன . ஜூல்ஸ் வெர்ன் 
( 1865 ) எழுதிய ‘ பூமியிலிருந்து நிலாவிற்கு ( De le Mond du la 
loon ) என்ற பிரெஞ்சுக் கதையில் ஒரு 900 அடி நீளமான பீரங்கி 


நிலா , நிலா , வா , வா ! 


7 


ஒன்று நிலாவை நோக்கியவாறு பூமியில் புதைக்கப்படுகிறது . 9 அடி 
குறுக்கள வுடைய ஒரு பெரிய பீரங்கிக் குண்டு அதனுள் திணிக்கப்படு 
கிறது . அக் குண்டினுள் கதா நாயகனும் 

அவன் 

நண்பரும் 
நுழைந்து கதவை இறுகத் தாளிட்டுக் கொள்கின்றனர் . பீரங்கியில் 
4,00,000 பவுண்டு வெடிமருந்தை 200 அடி நீளத்திற்குத் திணித்து 
நிலாவை நோக்கிச் சுடுகின்றனர் . அக் குண்டு வினாடிக்கு 10-2 
மைல் வேகத்தில் பீரங்கியை விட்டுக் கிளம்பி , பூமியின் கவர்ச்சியை 
யும் காற்றின் எதிர்ப்பையும் வென்று , உள்ளே இருக்கும் பிரயாணி 
களுடன் நிலா வின்மேல் போய் விழுகிறது . வினாடிக்குப் பத்து மைல் 
வேகம் கிட்டினால் குண்டு பூமியின் கவர்ச்சியை வென்று வெளி 
யுலகம் சென்றுவிடும் என்பதென்னவோ முழுவதும் உண்மை . 
ஆனால் , அவ் வேகத்தை ஒரு பீரங்கியைச் சுட்டு அடைவது இயலாத 
காரியம் . 


யை 


எச் . ஜி . வெல்ஸ் ( 1897 , எழுதிய நிலாவை அடைந்த முதல் 
மனிதர் ( First Man on the Moon ) என்ற கதையில் , காவர் 
( Cavor ) என்ற விஞ்ஞானி பூமியின் ஈர்ப்பு விசையை மறைக்கக் 
கூடிய 

காவரைட் என்னும் ஓர் இரசாயனப் பொருளைக் கண்டு 
பிடிக்கிறார் . ஓர் உலோகத் தகடு சூரிய வெளிச்சத்தை மறைப்பது 
போல் , காவரைட்டால் செய்யப்பட்ட தகடு பூமியின் கவர்ச்சின 
மறைக்கும் சக்தி வாய்ந்தது . காவரைட் தகடுகளால் ஒரு பெரிய 
கோள வடிவமான அறையைச் செய்து , அதில் எல்லாப்புறங்களிலும் 
சிறுசிறு ஜன்னல்களை அமைக்கிறார் விஞ்ஞானி. ஜன்னல்கள் யாவும் 
மூடப்பட்டிருந்தால் , அக் கோளத்தினுள் இருப்பவர்களை பூமி , நிலா , 
சூரியன் , கிரகங்கள் முதலிய எந்த உலகத்தின் கவர்ச்சியும் 
பாதிக்காது . ஆனால் , நிலாவை நோக்கியுள்ள ஜன்னலைத் திறந் 
தால் , உ.டனே நிலாவின் கவர்ச்சி அவர்களைத் தன்னோக்கி 
இழுக்கும் . கோளம் நிலாவை நோக்கி மிக விரைவில் பறந்து 
செல்லும் . சூரியனை நோக்கியுள்ள ஜன்னலைத் திறந்தால் , 
சூரியனின் ஈர்ப்பு விசை அவர்களைத் தன்னை நோக்கி இழுக்கும் . 
இக் கோளத்தினுள் விஞ்ஞானியும் , மற்றொருவரும் உட்கார்ந்து 
நிலாவை நோக்கிய சாளரத்தைத் திறந்து , மிகச் சுலபமாக நிலா 
விற்குப் பாய்ந்து செல்கிறார்கள் . 

இக் கற்பனைக் கதைகளெல்லாம் பூமியின் ஈர்ப்பு விசை எவ்வளவு 
முக்கியமானது என்பதை நன்கு வெளிப்படுத்துகின்றன . பூமியை 
விட்டு வெளியேற வேண்டுமானால் , முதலாவது அதன் கவர்ச்சியை 
வென்றாக வேண்டும் . ஆனால் , மேலே குறிப்பிட்ட கதைகளில் வந்த 
எந்த வழியும் நடைமுறையில் பயன்படாது என்பதையும் கூறியாக 


வேண்டும் . 


8 

வானவெளி வெற்றி 
நிலாவிற்குப் பறந்து செல்வது இயலாத காரியம் . பறப்பதற்கு 
ஆகாயம் வேண்டும் . பறவைகள் இறக்கைககைா அடித்துக் காற்றைப் 
பின் புறமாகத் தள்ளுகின்றன . விஞ்ஞானி நியூட்டனின் மூன்றாவது 
விதியின்படி பின்னால் தள்ளப்பட்ட காற்று பறவையை முன்னால் 
தள்ளுகிறது . ஒரு படகின்மீது ஏறித் துடுப்பைக்கொண்டு நீரைப் 
பின்புறமாகத் தள்ளினால் , நீர் துடுப்பையும் படகையும் முன்புறமாக 
உந்தித் தள்ளுவதை நாம் அறிவோம் . ஆகாயவிமானத்தின் முன் 
புறத்திலுள்ள புரொபல்லர் ( propellers ) என்னும் தகடுகள் வெகு 
வேகமாகச் சுழன்று , காற்றை அதிக விசையுடன் பின்புறமாகத் 
தள்ளுகின்றன . அக் காற்று விமானத்தை வேகமாக முன்னால் 
தள்ளி , அதைப் பறக்கச் செய்கிறது . காற்று இல்லையென்றால் , 
விமானம் பறக்கமுடியாது . நாம் உயரச் செல்லச்செல்லக் காற்றின் 
அடர்த்தி வெகு வேகத்தில் குறைந்துகொண்டே போய் , ஒரு சில 
நூறு மைல்களுக்கப்பால் காற்றே இல்லாத வெற்றிடமாகிவிடுகிறது 
என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் . ஓர் ஐந்தாறு மைல் 
உயரத்திலேயே காற்றின் அடர்த்தி மிகக் குறைவாகிவிடுகிறபடியால் , 
ஆகாயவிமானங்கள் எதுவும் அந்த உயரத்திற்குமேல் பறக்க 
முடியாது . ஆகவே , நிலாவிற்குப் பறந்து செல்வது முடியாத 
காரியம் . 


பீரங்கியால் சுடப்பட்டு நிலாவிற்குச் செல்வதும் இயலா ததே 
யாகும் . இப் பூமியிலிருந்து வினாடிக்கு 7 மைல் வேகத்தில் எறியப் 
படும் எப்பொருளும் பூமியின் ஈர்ப்புவிசையை வென்று , வெளி 
உலகங்களுக்குச் சென்றுவிடும் என்ற உண்மையை விஞ்ஞானிகள் 
சென்ற நூற்றாண்டிலேயே கண்டுபிடித்தனர் . ஒரு கல்லை நாம் 
செங்குத்தாக மேல் நோக்கி எறிந்தால் , அது சிறிது உயரம் சென்று 
மறுபடியும் தரையின் மேல் விழும் என்று அறிவோம் . அக் கல்லை 
அதிக விசையுடன் எறிந்தால் , கல் மேலே போகப் போக வேகம் 
குறைந்துகொண்டே சென்று , கடைசியில் குறிப்பிட்ட ஓர் உயரத்தில் 
வேகம் பூஜ்யமாகி , பிறகு பூமியை நோக்கி விழுவதைக் கண்டிருக் 
கிறோம் . ஆனால் , அக் கல்லை வினாடிக்கு 7 மைல் வேகத்தில் 
( அதாவது , மணிக்கு 25,000 மைல் வேகத்தில் ) எறிந்தோமானால் , 
அக் கல் பூமிக்குத் திரும்பி வரர்து . அது நிலாவின் மேல் போய் 
விழலாம் ; வெள்ளி அல்லது செவ்வாய்க் கிரகத்திற்கு போய்ச் 
சேரலாம் ; அல்லது சூரியன்மீதே விழுந்து எரிந்து சாம்பலாகி 
விடலாம் ; ஆனால் , பூமிக்குத் திரும்பி வராது . வினாடிக்கு 7 மைல் 
வகத்தில் கிளம்பிய கல் வேகம் குறைந்துகொண்டே மேலே 


நியூட்டனின் மூன்றாம் விதி : ஒவ்வொரு விசைக்கும் நேர் எதிரான , 

எதிர் விசை உண்டு (every action has an equal and opposite 
reaction ) . 


சமமான , 


நிலா , நிலா , வா , வா ! 

9 
செல்கிறது . பூமியின் ஈர்ப்பு விசையும் குறைந்துகொண்டே 
போகிறது . வேகம் பூஜ்யமாவதற்குமுன் , கல் கோடிக்கணக்கான 
மைல் தூரம் சென்றுவிடும் . அதற்குள்ளாக சூரியனோ அல்லது 
வேறொரு கிரகமோ அதைத் தன்னிடமாக இழுத்துக்கொள்ளும் . 

இதெல்லாம் உண்மையானால் , பின் ஏன் ஒரு பெரிய பீரங்கியைக் 
கொண்டு வெகு வேகமாகச் சுடப்பட்டு நிலாவிற்குச் செல்வது 
சாத்தியமாகாது ? என்று கேட்கலாம் . அதற்குரிய காரணத்தை 
விளக்குகிறேன் . 

நாம் நமது இரு கைகளை ஒன்றோடொன்று அழுத்தித் தேய்த் 
தால் , உராய்வு காரணமாகச் சீக்கிரத்தில் சூடுண்டாவதைக் 
காண்போம் . ஓர் இரும்பாணியை எடுத்துக் கல்லின் மேல் வேகமாய்த் 
தேய்த்தால் , அதனால் உண்டாகும் சூடு கையைச் சுட்டுவிடுகிறது . 
இரவிலே சில சமயங்களில் திடீரென்று வானத்தில் எரி நட்சத்திரம் 
சரசரவென்று எரிந்து சென்று மறைந்துபோவதைப் பார்த்திருக் 
கிறீர்கள் அல்லவா ? அவை என்ன தெரியுமா ? எரிந்து விழும் 
நட்சத்திரங்கள் அல்ல ; வெளி உலகத்திலிருந்து நமது ஆகாய 
மண்டலத்திற்குள் அதி வேகத்துடன் பிரவேசித்து , காற்றோடு உராய் 
வதன் காரணமாகச் சுடேற்றப்பட்டு , உருகி வழியும் பொருள்களே 
இந்த எரி நட்சத்திரங்கள் , இவை 

சாதாரணமாக மணல் 
போன்ற துகள் கள் தான் . அவை வினாடிக்குச் சுமார் 20 , 25 மைல் 
வேகத்தில் நமது ஆகாயத்தில் புகுவதால் காற்றின் அணுக்களுடன் 
உராய்ந்து கடும் சூடேற்றப்பட்டு உருகிவிடுகின் றன . ஐம்பது , 
அறுபது மைல் உயரத்தில் காற்றின் அடர்த்தி மிகமிகக் குறைவு தான் 
என்றாலும் துகள்களின் வேகம் மிக மிக அதிகமாயிருப்பதால் , 
உராய்வு வெப்பமும் மிகப் பேரள வினதாகிறது . 

பூமியின் தரை 
மட்டத்தில் காற்றின் அடர்த்தி அதிகமாயிருப்பதால் , வினாடிக்கு 
இரண்டு மூன்று மைல் வேகத்தில் செல்லும் எந்தப் பொருளும் , 
உராய்வு மிகுதியால் சூடேற்றப்பட்டு உருகிவிடும் . ஜூல்ஸ் 
வெர்னின் . பீரங்கிக் குண்டு உண்மையாகவே வினாடிக்கு 10 மைல் 
வேகத்தில் சுடப்பட்டிருந்தால் , அக் குண்டும் அதனுள் இருந்த 
மனிதர் அனைவரும் எரிந்து சாம்பலாயிருப்பர் . 

பீரங்கியால் சுடப்படுவதற்கு இன்னொரு சங்கடமும் உள்ளது . 
இது வானவெளிப் 

பிரயாணத்தின் அம்சங்களில் முக்கியமான 
தொன்று . ஆகையால் , அதையும் இப்பொழுதே விளங்கிக்கொள்வது 
நல்லது . அதுதான் ஆங்கிலத்தில் அக்ஸிலரேஷன் ( acceleration ) 
எனப்படும் ‘ வேக உயர்வு . நாம் மோட்டாரிலோ பஸ்ஸிலோ 
செல்லும்போது , பஸ் திடீரென்று புறப்பட்டால் நாம் பின்புறமாகத் 
தள்ளப்படுவதையும் , திடீரென்று பிரேக்கை அழுத்தி வேகத்தைக் 


10 


வானவெளி வெற்றி 


கூட 


குறைத்தால் நாம் முன்புறமாகத் தள்ளப்படுவதையும் கவனித்திருப் 
போம் . பஸ் ஒரே வேகத்தில் சென்றால் , வேகம் எவ்வளவு அதிக 
மாயினும் அது நம்மைப் 

அது நம்மைப் பாதிப்பதில்லை . உதாரணமாக , 
இப்பொழுது நாம் யாவரும் நமது பூமியுடன் சூரியனைச் 
சுற்றி மணிக்கு அறுபத்தேழாயிரம் மைல் 

அறுபத்தேழாயிரம் மைல் வேகத்தில் சென்று 
கொண்டிருக்கிறோம் . ஆனால் அதை நாம் உ ண ருவது 

இல்லை . பூமி தன் பாதையில் திடீரென்று நின்று 
விட்டால் , பூமியின் மீதுள்ள பொருள்கள் அனைத்தும் ஆகாயத்தில் 
வீசியெறியப்படும் ! வேக மாறுதலை அளப்பதற்கு g என்ற புவி 
ஈர்ப்பு அலகை உபயோகிக்கிறோம் . ஒரு பொருளை நமது கையி 
லிருந்து நழுவவிட்டால் , பூமியின் கவர்ச்சியால் அது வேக அதிகரிப் 
புடன் தரையை நோக்கி விழுகிறது . நழுவ விட்ட முதல் வினாடியில் 
அதன் வேகம் வினாடிக்கு 32 அடியாகவும் , இரு வினாடிகளில் வேகம் 
வினாடிக்கு 64 அடியாகவும் , மூன்று வினாடிகளில் அதன் வேகம் 
வினாடிக்கு 96 அடியாகவும் அதிகரித்துக்கொண்டே போகிறது . 
அதாவது , பூமியின் கவர்ச்சியால் ஒவ்வொரு வினாடியிலும் பொருளின் 
வேகம் வினாடிக்கு 32 அடி வீதம் அதிகரிக்கிறது . இதையே g 
என்ற எழுத்தால் குறிப்பிடுகிறோம் . ( g = 32 ft . per sec . per sec . ) 
சாதாரணமாக நமது உடம்பு 4 அல்லது 5 g- க்கு அதிகமான வேக 
மாற்றத்தைத் தாங்காது . இதற்கு அதிகமான வேக மாற்றத்திற் 
குட்பட்ட விமானிகள் சிலர் பிரக்ஞை இழந்துபோயிருக்கிறார்கள் . ” 
ஐந்நூறு அடி நீளமுள்ள பீரங்கியினுள்ளே வேகம் பூஜ்யத்தி 
லிருந்து வினாடிக்கு 10 மைல்களாக அதிகரிக்கவேண்டுமானால் , 
87,000 g- க்கு அதிகமான வேக ஏற்றம் தேவை . எனவே , பீரங்கி 
மூலம் மனிதரைச் செலுத்தினால் குண்டு , மனிதர் எல்லாம் துண்டு 
துண்டாகச் சிதறடிக்கப்பட்டுப்போவார்கள் . ஆகவே , நிலாவிற்குப் 
பறந்தும் செல்லமுடியாது ; பீரங்கியால் சுடப்பட்டும் செல்லமுடியாது 
என் றால் , வெறென்ன வழிதான் இருக்கிறது ? 


அது தான் நமது சீன நண்பன் வான் ஹூ ஐந்நூறு வருஷங் 
களுக்கு முன் கையாண்ட வழி . இப் பூமியை விட்டு வெளி உலகங் 
களுக்குச் செல்ல வேண்டுமானால் ராக்கெட் எனப்படும் வாணங்களின் 
உதவியால்தான் செல்லமுடியும் . 


1 


பூமிக்கும் சூரியனுக்குமிடையே உள்ள தூரம் 930 லட்சம் மைல்கள் . இத் 
தூரத்தில் பூமி சூரியனை ஒரு முறை சுற்றிவந்தால் , அது செல்லும் தூரம் 5,840 
லட்சம் மைல்கள் . இத் தூரத்தைப் பூமி ஒரு வருஷத்தில் ( அதாவது , 365x 24 
மணி நேரத்தில் ) கடப்பதால் , அதன் வேகம் மணிக்கு 66,670 மைல்கள் . 
நமது வீடு , மரம் , மலை முதலிய யாவும் பூமியின் மீது இருப்பதால் , நாம் யாவரும் . 
இவ் வேகத்தில் சென்றுகொண்டிருக்கிறோம் . 

அமெரிக்க விஞ்ஞானப் பரிசோதகர் கர்னல் ஸ்டாப் ( Col. Stopp ) என்பவர் 
40 - g வரையான வேக மாற்றத்தைத் தாங்கியிருக்கிறார் . 


நாம் , 


21 


வா ! 


- 


. 


நிலா , நிலா , வா , 

11 
ராக்கெட் பறப்பதற்குக் காற்றுத் தேவையில்லை. அதனுள் 
வைக்கப்பட்டுள்ள எரிபொருள்கள் அதிதீவிரமாக எரிந்து , பெருமித 
மான வாயுக்களை அதிக அழுத்தத்தில் உண்டுபண்ணி , அவற்றைப் 
பின்புறமாக வெகு வேகத்தில் தள்ளுகின் றன . இவ்வாறு தள்ளப் 
பட்ட வாயுக்கள் ( நியூட்டனின் மூன்றாம் விதியின்படி ) ராக்கெட்டை 
அதிக விசையுடன் . முன்புறமாகத் தள்ளுகின்றன . எரிபொருள்கள் 
எரிந்துகொண்டிருக்கும்வரை ராக்கெட்டின் வேகம் அதிகரித்துக் 
காண்டே போகும் . காற்றின் அடர்த்தி குறைந்தால் உராய்வு 
குறையும் ; ராக்கெட்டின் வேக ஏற்றம் இன்னும் அதிகமாகும் , 
ஆகவே , ராக்கெட் பறப்பதற்குக் காற்றுத் தேவையில்லை . காற்றில் 
லாத வெற்றிடத்தில் இன்னும் கலபமாகப் பறக்கும் . 

உராய்வுச் சங்கடமும் ராக்கெட் பிரயாணத்தில் இல்லை . ராக்கெட் 
தரையிலிருந்து மேலே கிளம்பும்போது அதன் வேகம் பூஜ்யத்தி 
லிருந்து ஆரம்பிக்கிறது . மேலே செல்லச்செல்ல வேகம் அதிகரித்துக் 
கொண்டே போகிறது ; காற்றின் அடர்த்தியும் அத்துடன் குறைந்து 
கொண்டே செல்கிறது . ராக்கெட்டின் வேகம் அதிகமாவதற்குள் , 
ராக்கெட் காற்றழுத்தமில்லாத உயரத்திற்குச் சென்றுவிடுகிறது .1 
ஆகையால் , காற்றணுக்களுடன் உராய்வும் இல்லை ; சூடேற்றமும் 

பீரங்கிக் குண்டு தரைமட்டத்திலிருந்து கிளம்புகையில் 
வினாடிக்கு ஏழு மைல் வேகத் துடன் கிளம்ப வேண்டும் . அதுதான் 
ஆபத்து . 

கடைசியாக , ராக்கெட்டின் வேக ஏற்றத்தை நமக்கு வேண்டிய 
அளவில் கூட்டவோ குறைக்கவோ நம்மால் முடியும் . எரிபொருள் 
களை அதி தீவிரமாய் ஊட்டினால் வேக ஏற்றம் அதிகமாயிருக்கும்; 
எரிபொருள்களைக் கொஞ்சங் கொஞ்சமாய் ஊட்டி எரித்தால் , வேக 
ஏற்றமும் குறைவாகும் . சுமார் 3g அல்லது 4g அளவிற்கு வேக 
ஏற்றத்தைக் கட்டுப்படுத்தினால் , நாம் தாங்கக்கூடிய அளவில் ராக் 
கெட்டின் வேகம் அதிகரித்துச் செல்லும் . ஓர் ஐந்தாறு நிமிஷங் 
களில் பூமியின் கவர்ச்சியை வெல்லக்கூடிய வேகம் (வினாடிக்கு 
7 மைல் வேகம் ) கிட்டிவிடுகிறது . 

ஆகவே , இப் பூமியைவிட்டு நிலாவுக்கோ , வேறு வெளி உலகங் 
களுக்கோ செல்வதற்கு , ராக்கெட் சாதனம் ஒன்று தான் எவ்விதத் 
திலும் சிறந்தது . இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ராக்கெட்டின் சரிதை 
என்ன ? இதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் . 

14g வேக ஏற்றத்தில் செல்லும் ராக்கெட் வினாடிக்கு இரண்டு மைல் 
வேகத்தை அடைவதற்குள் 82 மைல் உயரம் சென்றுவிடுகின்றது ; அதாவது , 
காற்றழுத்தத்தின் 99.9999 சதவீதத்தைக் கடந்துவிடுகிறது . வினாடிக்கு 7 மைல் 
வேகம் அடையும்போது அது பூமியிலிருந்து 1,009 மைல் உயரத்தை அடைந்து 
விடுகிறது . 


கிடையாது . 


2. வாணவேடிக்கை - பழையதும் 

புதியதும் 


வாணம் சீனர்களால் நெடுங்காலத்திற்கு முன்பு செய்யப்பட்ட 
தாகக் கூறப்படுகிறது . ஏறக்குறைய நாலாயிரம் வருடங்களாக 
வழங்கிவரும் ஒரு சீனச் செவிவழிச் செய்தியின்படி பழங்காலச் சீன 
மாந்திரீகர்கள் இறந்துபோன சொந்தக்காரர்களுக்கு ‘ தீக்கணை 
களைக் கொண்டு செய்தி அனுப்பிவந்ததாகச் சொல்லப்படுகிறது . 
அத் தீக்கணைகள் வாணங்களாகத்தாம் இருக்கவேண்டும் என் 
உய்த்துணரலாம் . 


வாணங்கள் முதல்முதலாக கி.பி. 1040 ஆம் ஆண்டில் சீன 
தேசத்தில் தோன்றின . அதற்கு முன்னிருந்தே வெடிமருந்தைக் 
கொண்ட பட்டாசு வெடிகள் உபயோகத்திலிருந்துவந்தன . சீனர்கள் 
அவற்றை அம்புகளில் கட்டி எய்து , எதிரிகளினிடையே குழப் 
பத்தை உண்டுபண்ணினர் . சிறிது சிறிதாக இவ் வெடிகள் அம்புகள் 
இல்லாமல் தாமாகவே வெடிமருந்தின் உதவியால் வெகு தூரம் 
செல்லக்கூடும் என்பதை அறிந்தனர் . சூங் வம்ச மன்னர் கி.பி. 
1230 ஆம் ஆண்டில் பீக்கிங் நகரில் நடந்த பெரும் போரில் , இவ்வித 
அக்கினி அம்பு களைக்கொண்டு மங்கோலியக் குதிரைப் படைகளை 
முறியடித்துப் பெருஞ் சேதம் விளைவித்தார் . 


வாணமும் வெடிமருந்தும் இந்தியாவின் வழியாக பாரசீகம் , 
அராபியா , இத்தாலி முதலிய மேற்கு நாடுகளுக்குப் பரவிற்று . கி.பி. 
1249 ஆம் ஆண்டில் அராபியாவில் நடந்த போரில் இச் சீன 
அம்பு கள் . உபயோகிக்கப்பட்டதாக ஓர் அராபிய எழுத்தாளர் கூறு 
கிறார் . இத்தாலியில் கி.பி. 1260 ஆம் ஆண்டிலிருந்து வாணவேடிக் 
கைகள் மிகப் பிரபலமாக விளங்கின . ஐரோப்பாவின் தலை நகரங்கள் 
தோறும் இத்தாலிய வாண வேடிக்கையாளர் சென்று தங்கள் சரக்கு 
களைக் கொளுத்தி ஆயிரக்கணக்கான மக்களை மகிழ்வித்தனர் . 
ஆனால் , வெடிமருந்து செய்யும் முறையை யாரும் அறிந்துவிடாதபடி 


வாணவேடிக்கை -- பழையதும் புதியதும் 


13 


ரகசியமாகத் 


தங்களுக்குள்ளேயே வைத் 


வெகு பத்திரமான 
• திருந்தனர் . 


வாணங்கள் சிறியனவும் பெரியனவுமாக ஆகாயம் , நிலம் , 
நீர் , இவற்றின் மேல் இயங்கக்கூடியவையாகத் தோன்றின . குழாய் 
வடிவமாக , முட்டை 

வடிவமாக , தட்டு வடிவமாகவெல்லாம் 
தோன்றின . இத்தாலியர் ஜோன்ஸ் டிடி UGOT LINE ( Fontana ) 
1420 ஆம் ஆண்டில் வாணங்களால் 

உந்தப்படும் மோட்டார் 
வாகனங்களையும் , நீரில் செல்லும் உந்து கணைகளையும் ( Torpedos ) 
உண்டுபண்ணும் வகைகளை வெளியிட்டார் . சீனாவில் வான் ஹூ 
வாணங்களைக் 

கொண்டு நிலாப் பயணம் செய்த முயற்சியை 
முன்னரே பார்த்தோம் . 


பதினெட்டாம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் இத்தாலிய வாண 
வேடிக்கைகள் உச்ச நிலையை அடைந்தன . சிறப்பான எந்த விழாவும் 
வாணவேடிக்கை , வெடிகள் இன்றி முற்றுப்பெறா. 1749 ஆம் 
ஆண்டில் லண்டன் நகரில் இரண்டாம் ஜார்ஜ் மன்னருக்காக நடை 
பெற்ற விழாவில் 30,000 - க்கு மேற்பட்ட வாணங்கள் , தீத் தொட்டி 
கள் , நட்சத்திர வாணங்கள் , அதிர்வேட்டுகள் முதலியன கண்ணைக் 
கவரும் காட்சியாகச் சுடப்பெற்றன . 


ஐரோப்பாவில் வாணவேடிக்கைகளுக்காகவேயன்றிப் 

போர்க் 
கருவியாக வாணங்கள் அதிகமாகப் பயன்பட்ட தாகத் தெரியவில்லை . 
ஆனால் , 1760 ஆம் ஆண்டுக்கப்புறம் நிலைமை முற்றிலும் மாறி 
விட்டது . அவ்வாண்டில் தென்னிந்திய சுல்தான் ஹைதர் ஆலி 
தன் படையில் 1,200 ராக்கெட் துருப்புகளைச் சேர்த்து அவர்களுக்கு 
10 , 12 பவுண்டு எடையுள்ள , ஒரு மைல் தூரம் செல்லக்கூடிய ராக் 
கெட்டுகளையும் கொடுத்து , ராக்கெட் போரில் அவர்களை நன்கு பழக் 
கினார் . இத் துருப்புகளைக் கொண்டு 

அவர் குண்டூருக்கருகில் 
நடந்த போரில் பிரிட்டிஷ் துருப்புகளை முற்றிலும் முறியடித்தார் . 
பத்து வருஷங்களுக்கப்புறம் ஹைதரின் மகன் திப்புசுல்தான் ராக் 
கெட் துருப்புகளை 5,000 ஆகப் பெருக்கி , அவர்களுக்கு மிகப் பெரிய 
ராக்கெட்டுகளைக் கொடுத்து , ஸ்ரீரங்கப்பட்டணத்துக்கருகில் பிரிட்டிஷ் 
துருப்புகளைப் பல முறை முறியடித்தார் . 


. 


ராக்கெட்டுகள் சந்தேகமின்றி மறுபடியும் படைக்கலங்களாக 
உபயோகத்திற்கு வந்துவிட்டன. இங்கிலாந்தில் ராக்கெட் ஆராய்ச்சி 
மும்முரமாக நடைபெற்றது . 1805 ஆம் ஆண்டில் 2,000 கெஜ 
தூரம் செல்லக்கூடிய ராக்கெட் ஒன்று தோன்றியது ; அதைப் பெரு 
வாரிய கை உற்பத்தி செய்து போலோன் நகர முற்றுகையில் உபயோ 


. 


14 


வானவெளி வெற்றி 


கித்தனர் . 1805 ஆம் ஆண்டில் கமார் 25,000 ராக்கெட்டுகளைக் 
கொண்டு கோபன் ஹாகன் நகரைத் தாக்கி , அதைப் பெரும்பாலும் 
அழித்தனர் . ராக்கெட் 

துருப்புகளைக் 

கொண்டு 

ஆங்கிலேயர் 
நெப்போலியனது படைகளைத் தாக்கி முறியடித்தனர் . அவர்கள் 
உபயோகித்த ராக்கெட்டுகள் மூன்றடி நீளமும் ஏழு பவுண்டு எடையும் 
உடையனவாகும் . அவை 16 அடி நீளமுள்ள மூங்கிற் கழிகளில் 
கட்டப்பட்டு , 3,000 கெஜ தூரம் சென்றன . ஐரோப்பியப் படைகள் 
அனைத்திலும் ராக்கெட் துருப்புகள் முக்கிய ஸ்தானம் வகித்தன . 


ஆனால் , இந்நிலைமை அதிக காலம் நீடித்திருக்கவில்லை . அது 
வரை உபயோகமற்றிருந்த பீரங்கியின் குழாயில் ஏற்பட்ட முன் 
னேற்றம் காரணமாகப் பீரங்கிகள் குறி தவறாமல் சுடுவதற்கு ஏது 
வாயிற்று . சில காலம் கனமான பீரங்கிகள் செல்ல முடியாத மலைப் 
பிரதேசங்களில் ராக்கெட்டுகள் உபயோகிக்கப்பட்டன . ஆனால் , 
1866 ஆம் ஆண்டில் சம தரையில் நடந்த போரொன்றில் ஆஸ்திரிய 
ராக்கெட் துருப்புகள் பிரஷ்ய பீரங்கியால் முற்றும் அழிக்கப்பட்டன . 
அத்துடன் ராக்கெட்டின் செல்வாக்கு அற்றுப்போய்விட்டது . 
கடலில் சேதமடைந்த கப்பல்களின் மாலுமிகளையும் பிரயாணிகளையும் 
காப்பாற்றுவதற்காக , கயிறுகளைச் சுமந்து செல்வதற்கே ராக்கெட்டு 
கள் பெரும்பாலும் உபயோகிக்கப்பட்டன . 


விஞ்ஞான ஆராய்ச்சிக்காக ராக்கெட் முதல் முதலாக 1830 ஆம் 
ஆண்டில் பயன்பட்டது . கிளாடு ரக்கியரி ( Claude Ruggieri ) என்ற 
வாண நிபுணர் எலிகளை ராக்கெட்டில் வைத்து வெகு உயரத்திற்கு 
அனுப்பினார் . ஆடுகளையும் மனிதரையும் சுமந்து செல்லக்கூடிய 
பெரிய ராக்கெட்டுகளையும் அவர் நிறுவினார் . ஆனால் , பாரிஸ் நகரில் 
ராக்கெட்டில் பறக்கவிருந்த பிரயாணியைப் போலீசார் நல்ல வேளை 
யாகத் தடுத்துவிட்டனர் . மேலே சென்றிருந்தால் அவர் உயிரிழத் 
திருப்பார் என்பது நிச்சயம் ! 


. 


இருபதாம் நூற்றாண்டின் துவக்கத்திலிருந்தே ராக்கெட் நிபுணர் 
களிடையே இரு கொள்கைகள் இருந்து வந்தன . ஒரு சாரார் வெடி 
மருந்து போன்ற திட எரிபொருள்களையே கையாளவேண்டும் 
என்பவர் ; மற்றொரு கூட்டத்தார் , திரவ ஆக்ஸிஜன் , நைட்ரிக் 
அமிலம் , பெட்ரோல் முதலிய திரவ எரிபொருள்களே மேலானவை 
என்பவர் . முதலாம் உலகப் போரில் திடப்பொருள் ராக்கெட்டுகளே 
உபயோகிக்கப்பட்டன . 


( 


1903 ஆம் ஆண்டிலேயே எடுவார்டோவிச் சியால்கோவ்ஸ்கி 
( Eduardovich Tsiolkovsky ) என்ற ரஷ்ய விஞ்ஞானி . ராக்கெட்டை 





வாணவேடிக்கை - பழையதும் புதியதும் 

15 
ஆகாயமில்லாத வெற்றிடமாகிய வானவெளியில் பிரயாணம் செய் 
வதற்காக உபயோகிக்கலாம் என்று விஞ்ஞான விமர்சனப் பத்திரிசை 
யில் வெளியிட்டார் . ஆயினும் , அப்பொழுது அதை யாரும் கவனித்த 
தாகத் தெரியவில்லை . இருபத்தொன்பது வருஷங்களுக்கப்புறந்தான் 
ரஷ்ய அரசாங்கம் அவரைப் பாராட்டிச் சிறப்பித்தது . 


தற்காலத்திய ராக்கெட் ஆராய்ச்சியை ஆரம்பித்து வைத்த 
பெருமை அமெரிக்க விஞ்ஞானி ராபர்டு கோட்டார்டு ( Goddard ) 
என்பவருக்குகே உரியதாகும் . இவரது ராக்கெட் 

ஆராய்ச்சியின் 
திறமையைக் கண்ட ஸ்மித்சோனியன் ஆராய்ச்சிக் கழகம் 1916 ஆம் 
ஆண்டிலிருந்து இவருக்குப் பண உதவி செய்து இவரது ஆராய்ச்சி 
களை ஆதரித்து வந்தது . 1919 ஆம் ஆண்டு மே மாதம் இவர் வெளி 
யிட்ட அறிக்கையில் ராக்கெட்டுகளைக்கொண்டு அதிக உயரங்களை 
அடைவதற்காகத் தாம் செய்த ஆராய்ச்சிகளையெல்லாம் திரட்டி 
விவரமாக விவரித்திருக்கிறார் . அதன் இறுதியில் பெரிய ராக்கெட் 
ஒன்றை நிலாவுக்கு அனுப்புவது சாத்தியமென்றும் , அதன் நுனியில் 
சிறிது வெடி மருந்தை வைத்து அனுப்பினால் அது நிலாவின் மேல் 
சென்று மோதுகையில் பளிச்சென்று வெடிப்பதைத் தொலைநோக்கிகள் 
மூலம் காணலாம் என்றும் கூறியுள்ளார் . 

1920 ஆம் ஆண்டில் அவர் ராக்கெட் எரிபொருள்கள் சம்பந்த 
மாக ஒரு மிக முக்கியமான ஆராய்ச்சியை ஆரம்பித்தார் . அதாவது , 
அதுவரை உபயோகித்துவந்த வெடிமருந்து போன்ற கெட்டிப் 
பொருள்களுக்குப் பதிலாகத் தமது ராக்கெட்டுகளில் திரவ எரிபொருள் 
களை எரித்து , அவை எல்லா வகையிலும் மிகச் சிறந்தவை என்று 
கண்டுபிடித்தார் . எரிபொருள்களைச் சேமித்து வைக்கும் தொட்டிகளை 
எரியும் அறைக்கு நெடுந்தொலைவில் வைத்து , எரிபொருள்களுக்கு 
நேரிடும் விபத்தைத் தடுக்கலாம் என்று காண்பித்தார் . எரிபொருள் 
களை ஊட்டும் குழாய்களை வால்வுகளால் கட்டுப்படுத்தி , எரிபொருள் 
களை மிதமாகவோ அதிகமாகவோ ஊட்டினால் , ராக்கெட்டின் வேகத் 
தைக் கட்டுப்படுத் தலாம் என்பதை நிரூபித்தார் . அத்துடன் திரவ 
எரிபொருள்கள் , கெட்டிப்பொருள்களைவிட அதிக விசையைக் 
கொடுக்கக்கூடியன என்ற உண்மையை விஞ்ஞானிகள் ஏற்கெனவே 
அறிந்திருந்தனர் . ஆகவே , வெகு சீக்கிரம் உலகமெங்கும் திரவ எரி 
பொருள் களையே ராக்கெட்டுகளில் உபயோகிக்க ஆரம்பித்தனர் . தற் 
சமயம் உபயோகிக்கப்படும் பெட்ரோல் , திரவ ஆக்ஸிஜன் போன்ற 
எரிபொருள்கள் விஞ்ஞானி கோட்டார்டால் கண்டுபிடிக்கப்பட்டவை 
யாகும் . பல 

பல பரிசோதனைகளுக்கப்புறம் அவர் 1926 ஆம் ஆண்டு 
மார்ச்சு 16 ஆம் தேதியன்று உலகத்தின் முதலாவது திரவ ராக்கெட் 
டைச் சுட்டார் . அது 23 வினாடிகளில் 184 அடி உயரம் சென்று 


16 


வானவெளி வெற்றி 


மணிக்கு 60 மைல் வேகத்தை அடைந்தது . படிப்படியாக , ராக்கெட்டு 
களின் அமைப்பு , பருமன் , எரிபொருள்களின் திறமை . இவற்றைச் , 
சீர்படுத்திய தன் பயனாக , 1935 ஆம் ஆண்டு மே மாதம் 31 ஆம் தேதி 
யன்று சுடப்பட்ட ராக்கெட்டு , 7,500 அடி உயரம் சென்று , மணிக்கு 
700 மைல் வேகம் பெற்றது . 

1930 ஆம் ஆண்டு அமெரிக்க ராக்கெட் சங்கம் ஆரம்பிக்கப் 
பட்டது . அதன் அங்கத்தினர் ராக்கெட் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு 
வெவ்வேறு விதமான ராக்கெட்டுகள் , எரிபொருள்கள் இவைகளை 
ஆராய்ந்ததோடு , தங்களது முயற்சிகளையும் , வெளி உலகங்களைப் 
பற்றிய மற்ற விஷயங்களையும் தங்களது பிரசுரமாகிய வானவெளிப் 
பிரயாணி ( Astronaut ) என்ற பத்திரிகையில் வெளியிட்டனர் . 

அமெரிக்காவில் நடைபெற்றுவந்த ராக்கெட் ஆராய்ச்சிகளைப் 
பற்றி வெளிநாடுகளில் தெரியவில்லையென்றாலும் , ஐரோப்பாவில் 
ராக்கெட் ஆராய்ச்சி அதே சமயத்தில் மும்முரமாக நடைபெற்று 
வந்தது . 1923 ஆம் ஆண்டில் ஹெர்மான் ஓபர்த் ( Hermann 
Oberth ) என்ற ருமானிய விஞ்ஞானி ‘ கிரகங்களுக்குச் செல்லும் ராக் 
கெட் ( Die Rakete den Plautenraumen ) என்ற புத்தகத்தை 
வெளியிட்டார் . அச் சமயத்தில் அவர் யாருக்கும் தெரியாத தாழ்மை 
யான நிலையிலிருந்தபோதிலும் , வெகு சீக்கிரத்தில் அவரது புகழ் 
உலகமெங்கும் பரவிற்று . அதன் பின்னர் வால்டர் ஹோஹ்மன் 
( Walter Hohman ) என்பவரது * வெளி உலகங்களை அடைதல் , 
வில்லி லெயின் ( Willy Ley ) வானவெளிச் செலவு என்ற ஜெர்மன் 
புத்தகங்கள் ஒன்றன் பின் ஒன்றாய் அதிவிரைவில் வெளிவந்தன . 
1927 ஆம் ஆண்டு , ஜூன் மாதத்தில் ஜெர்மனியில் ‘ வானவெளிப் 
பயணக் குழு ( Society for Space Travel ) என்ற குழு நிறுவப் 
பட்டது . இவ்வித சங்கங்கள் 1929 ஆம் ஆண்டு ரஷ்யாவிலும் ,, 
1931 ஆம் ஆண்டு ஆஸ்திரியாவிலும் ஆரம்பிக்கப்பட்டன . இங்கிலாந் 
தில் 1933 ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் வெளி உலகக் குழு ( British 
Interplanetary Society ) நிறுவப்பட்டது . ஆனால் , பிரிட்டிஷ் 
அரசாங்கம் ராக்கெட் ஆராய்ச்சியில் ஏதும் பயன் உண்டாகப்போவ 
தில்லை என்று தீர்மானித்து , அச் சங்கம் ராக்கெட் ஆராய்ச்சியைத் 
தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி தர மறுத்துவிட்டது . ஒருசில 
ஆண்டுகளுக்குள்ளாகவே , ராக்கெட் ஆராய்ச்சி எவ்வளவு முக்கிய 
மானது என்பதைப் பிரிட்டிஷார் ஜெர்மானிய வி -1 , வி -2 ராக்கெட் 
குண்டுகள் மூலமாய் மிகவும் பயங்கரமான முறையில் அறிந்து 
கொள்ள நேர்ந்தது . 


ஐரோப்பிய ராக்கெட் சங்கங்களுள் ஜெர்மானியக் குழுதான் 
துவக்கத்திலிருந்தே அதி தீவிரமான ஆராய்ச்சிகளும் சோதனைகளும் 


வாணவேடிக்கை-பழையதும் புதியதும் 


17 


நடத்திவந்தது . வெகு சீக்கிரத்தில் , ஐரோப்பிய பிரபல ராக்கெட் 
ஆராய்ச்சியாளர் அனைவரும் ஜெர்மானிய சங்கத்தின் அங்கத்தின 
ராய்விட்டனர் . 1930 ஆம் ஆண்டு மிராக் திட்டம் என்ற திரவ 
எரிபொருள் ஆராய்ச்சித் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது . 

( மிராக் 
என்பது ‘ மினிமம் ராக்கெட் என்பதன் சுருக்கம் . ) பெர்லின் நகரத் 
திற்கு அருகில் ராக்கெட் ஆராய்ச்சி நிலையத்தை அமைத்து , 
பலவித ராக்கெட்டுகளையும் எரிபொருள்களையும் ஆராய்ந்துவந்தனர் . 


பிறகு இரண்டாம் உலகப் போர் துவங்கியது 


! 


அதுவரை ஆமைபோல் மெள்ள நகர்ந்துசென்ற ராக்கெட் 
திட்டம் , இரண்டாம் உலகப் போர் ஆரம்பித்ததும் வாணவெடி 
போல் சரசரவென்று அதிதீவிரமாக முன்னேறி , ராக்கெட்டையே 
உருத்தெரியாமல் மாற்றிவிட்டது . 


ஜெட் எஞ்ஜின்கள் இரு வகைப்படும் . ஒன்று , தான் பறப் 
பதற்கு வேண்டிய ஆக்ஸிஜனைத் தானே சுமந்து செல்வது ; மற்றது , 
தனக்குத் தேவையான ஆக்ஸிஜனை ஆகாயத்திலிருந்து கிரகித்துக் 
கொள்வது . தற்காலத்தில் பிரயாணிகளை ஏற்றிப் பறந்து செல்லும் 
ஜெட் விமானங்களெல்லாம் இரண்டாம் வகுப்பைச் சேர்ந்தவை . 
காற்றில்லாத வெற்றிடத்தில் அவை பறக்கமாட்டா . ஆகாயத்தின் 
ஆக்ஸிஜன் முன்புறமாக உறிஞ்சப்பட்டு உள்ளே தூவப்படும் பெட் 
ரோலுடன் கலந்து வெடித்து எரிகிறது . அது காரணமாக 

உண் 
டாகும் அழுத்த மிகுதியால் வாயுக்கள் பின்புறமாகத் தள்ளப்படு 
கின்றன - விமானம் உந்தித் தள்ளப்பட்டுத் தொடர்ச்சியாக 
முன்னே செல்கிறது. 


ஜெர்மானியர் சென்ற உலகப் போரின்போது இங்கிலாந்தின் 
மீது எய்த வி -1 ( Vengeance Weapon - I ) என்னும் பறக்கும் 
குண்டு இவ்வித ஜெட் எஞ்ஜினைக் கொண்டது . ஆனால் , முன்புற 
வாய் இடை விட்டுத் திறக்க ஒழுங்கு செய்யப்பட்டிருந்ததால் எஞ்ஜின் 
விட்டுவிட்டு எரிபொருளை எரித்தது . ஆகையால் இது 
என்ற பலமான ரீங்கார சப்தம் செய்துகொண்டே பறந்தது . ஆகை 
யால் இதற்கு ரீங்காரக் குண்டு ( Buzz Bomb) என்ற பெயரும் 
உண்டாயிற்று . 1944 ஆம் , 1945 ஆம் ஆண்டுகளில் ஆயிரக்கணக் 
கான பறக்கும் குண்டுகள் லண்டனைத் தாக்கிப் பெருஞ்சேதம் விளை 
வித்தன . இவை 200 மைல் தூரம் வரை பறந்து செல்லக்கூடியன . 
இதன் வேகம் மணிக்கு 400 மைல்களுக்குமேல் செல்லாது . ஆகை 
யால் பிரிட்டிஷாரின் சண்டை விமானங்கள் இவற்றைத் துரத்திச் 
சென்று , இவை இங்கிலிஷ் கால்வாயைத் தாண்டுமுன்பே பலவற்றைச் 
சுட்டு வீழ்த்த முடிந்தது . 


1 


வா -2 


18 


வானவெளி வெற்றி 


போர் முடிவதற்குமுன் சில மாதங்களாக ஜெர்மானியர் இங்கி 
லாந்தின்மீது வீசிய ‘ வி -2 குண்டு மகா பயங்கரமானது . இது 
தனக்குத் தேவையான எரிபொருள்களைத் தானே சுமந்து செல்லும் 
உண்மையான ராக்கெட்டு . முதன்முதலாகப் பூமியின் ஆகாய 
மண்டலத்திற்கப்பால் 60 மைல் உயரத்திற்கு ஏறி , மணிக்கு 3,600 
மைல் வேகத்தை எய்திய பிரம்மாண்டமான இயந்திரம் ! இதை 
உருவாக்கியவர் வெர்னர், வான் பிரௌன் - ( Werner Von Braun ) 
என்ற ஒரு ஜெர்மானிய வாலிபராவர் . 


1929 ஆம் ஆண்டு ஜெர்மானிய ராக்கெட் குழுவின் முக்கிய 
அங்கத்தினரான வில்லி லேயிடம் ( Willy Ley ) பதினெட்டு வயது 
கூட நிரம்பாத ஓர் இளைஞன் வந்து , தான் அவரது குழுவில் சேர 
விரும்புவதாகவும் , ராக்கெட் ஆராய்ச்சியையே தன் வாழ்க்கையின் 
குறிக்கோளாய்க் 

கொண்டிருப்பதாகவும் கூறினான் . இவ்வித 
விண்ணப்பங்களை வில்லி லே அடிக்கடி கேட்டிருந்தார் . ஆயினும் , 
அந்த இளைஞனின் ஆர்வத்தைக் கண்டு , அவனைத் தம் குழுவில் 
அங்கத்தினராகச் சேர்த்துக்கொண்டார் . - அதிசீக்கிரத்தில் அவ் 
விளைஞன் ராக்கெட் ஆராய்ச்சி நிலையத்தில் மிக ஊக்கமாய் இரவும் 
பகலும் உழைக்கலானான் . மூன்று வருஷத்தில் , 21 வயது . 

கூட 
நிரம்பாத அவ்விளைஞன் , அக் குழுவின் நிர்வாகிகளுள் ஒருவனாகத் 
தேர்ந்தெடுக்கப்பட்டான் . அவ்விளைஞனே வெர்னர் 

வான் 
பிரௌன் . 


1933 ஆம் ஆண்டில் ஜெர்மானிய இராணுவம் ஜெர்மன் 
ராக்கெட் ஆராய்ச்சியின் பொறுப்பைக் கைப்பற்றிவிட்டது. திரவ 
ராக்கெட்டைப் போர்க் கருவியாக மாற்றியமைக்கும் பொறுப்பு 
வாலிபன் வான் பிரௌனுக்குத் தரப்பட்டது . கும்மர் ஸ்டோர்ஃப் 
( Kummersdorf ) என்ற இடத்தில் ஒரு பெரிய ராக்கெட் ஆராய்ச்சி 
நிலையத்தை நிறுவி , A - 1 , A - 2 , A - 3 என்று பெயர்கொண்ட 
ராக்கெட்டுகளை நிர்மாணித்தார் . நான்கு ஆண்டுகளில் ஆராய்ச்சி 
வலுத்துவிட்டபடியால் , பால்டிக் கடற்கரையிலுள்ள பீனமுண்டே 
( Peenamunde) என்ற இடத்தில் 38 கோடி ரூபாய் செலவில் ஒரு மிகப் 
பெரிய ராக்கெட் ஆராய்ச்சி நிலையம் நிறுவப்பட்டது . வான் பிரௌன் 
அதற்குத் தலைவராக நியமிக்கப்பட்டார் . இவ்விடத்தில் தான் A - 4 
A- 5 என்று A - 10 வரை வெவ்வேறு விதமான ராக்கெட்டுகள் 
உற்பத்தியாயின . A - 4 என்பதுவே V - 2 எனப் பெயர் கொண்ட 
பயங்கர ராக்கெட் ( படம் -2 ) ( Willyley p . 222 ) . 


இது 46 அடி உயரமும் 12 ; டன் எடையும் கொண்டது . இதில் 
சுமார் 5 டன் திரவ ஆக்ஸிஜனும் , 3 டன் சாராயமும் வெவ்வேறு 


4 
வெளிப்புறக் 

எரிகலனும் 
கட்டுப் 
படுத்தும் 
தகடுகள் 

குழாயும் 

டர்பைன் பம்புகள் 
திரவ 
ஆக்ஸிஜன் 


பீப்பாய் 


சாராயப் பீப்பாய் 


வழி 
நடத்தும் 
கருவி 
அறை 


வெடி 


குண்டுகள் 


S. 


தகடுகள் 
கட்டுப் படுத்தும் 
4 உள்புறக் 


ஜெர்மானிய“வி-2"ராக்கெட் 4ஸ்திரப்படுத்தும்தகடுகள் 

படம்2.ஜெர்மானிய வி-2 ராக்கெட்(பக்கம்18பார்க்க) 


வாணவேடிக்கை- பழையதும் புதியதும் 


19 


சென்றது . 


பீப்பாய்களில் வைக்கப்பட்டிருந்தன . இரு பம்புகள் வினாடிக்கு 275 
பவுண்டு வீதம் இவ்வெரிபொருள்களை எரிகலனுக்குள் ஊட்டி அதி 
தீவிரமாய் எரித்தன . இதனால் உண்டான 60,000 பவுண்டு ( 27 டன் ) 
உந்துவிசையின் உதவியால் ராக்கெட் அதிவேகமாய் மேலே கிளம்பிச் 

சில மைல்கள் உயரம் செங்குத்தாக ஏறிய பின்னர் , 
சுயமாய் இயங்கும் கருவிகள் ராக்கெட்டை லண்டன் நகருக்கு நேராக 
45 டிகிரி வாட்டத்தில் திருப்பின . சுமார் 65 வினாடிகளில் 18,000 
பவுண்டு எரிபொருள்களை எரித்து , மணிக்கு 3,500 மைல் வேகம் 
பெற்றது ராக்கெட் . எரிபொருள்கள் தீர்ந்த பின்னும் ராக்கெட் வேகம் 
குறைந்தவாறே மேலே ஏறிச் சென்றது . தரைமட்டத்திலிருந்து 
சுமார் 60 மைல் உயரம் ஏறிய பின்னர் , தரையை நோக்கி வேக 
அதிகரிப்புடன் விழ ஆரம்பித்துக் கடைசியில் மணிக்கு 3,600 மைல் 
வேகத்துடன் லண்டன் நகரின் மேல் விழுந்தது . உடனே அதன் 
நுனியில் அடைபட்டிருந்த 2,150 பவுண்டு வெடி மருந்து வெடித்துப் 
பெருஞ்சேதம் விளைவித்தது . இந்த ராக்கெட் செல்லக்கூடிய தூரம் 
220 மைல்கள் .. இதன் வேகம் ஒலியின் வேகத்தைப் போல் ஐந்து 
மடங்கு அதிகமாகையால் , இது வந்து விழுந்த பின்னர் தான் இதன் 
சப்தம் வந்து சேரும் . போர் விமானங்கள் எதுவும் இதைத் துரத்தி 
அழிக்க முடியாது , ஜெர்மானியர் இப் பயங்கர ஆயுதத்தை இன்னும் 
ஒரு 6 மாதங்கள் தொடர்ந்து உற்பத்தி செய்திருக்கக்கூடுமானால் 
உலகப்போரின் முடிவே வேறு விதமாயிருந்திருக்கும் என்று 
சொல்லப்படுகிறது . 


லண்டன் நகரின்மேல் சேதமும் சாவும் சரமாரியாகப் பொழிந்து 
வந்த வி -2 ராக்கெட் , போரில் ஜெர்மனி முறியடிக்கப்பட்ட பின்னர் 
அமெரிக்காவிற்கு எடுத்துச் செல்லப்பட்டு , அங்கு அமெரிக்கர்களின் 
இராக்கெட் ஆராய்ச்சிக்குப் பெரும் உதவியாக விளங்கியது . அதை 
உண்டாக்கிய வான் பிரௌனும் அமெரிக்கக் குடியாகி , அமெரிக்க 
ராணுவ ராக்கெட் நிலையத்தின் தலைவராக விளங்குகிறார் . அமெரிக்கக் 
கடற்படையினர் செயற்கைச் சந்திரனை மேலே அனுப்பும் முயற்சி 
தோல்வியுற்று , ரஷ்யர்கள் முதன் முதலாக வெற்றியடைந்தவுடன் , 
அம் முயற்சியை வான் பிரெளனுக்கு ஒப்படைத்தனர் . மேற் 
கொண்ட ஒரு மாதத்திற்குள் , இவரது ஜூபிடர் ராக்கெட் 
முந்நூறு மைல்கள் உயரம் பறந்து சென்று , மணிக்கு 18,000 மைல் 
வேகம் பெற்று , 

அமெரிக்காவின் முதலாம் எக்ஸ்புளோரர் 
( Explorer - I ) என்ற செயற்கைச் சந்திரனை வானவெளியில் வீசி , 
பூமியைச் சுற்றி வலம் வரச் செய்து வெற்றி கண்டது . 

உலக யுத்தத்தின்போது வான் பிரௌன் உண்டுபண்ணிய 
A - 10 ராக்கெட் வேறொரு வகையில் மிக முக்கியமானது . இதைக் 
கொண்டு ஜெர்மானியர் நியூயார்க் நகரைத் தாக்குவதாகத் திட்டம் 


20 


வானவெளி வெற்றி 


போட்டனர் . இதன் எடை 76 டன் ; அதன் உந்துவிசை 220 டன் 
இதை இரண்டு அடுக்கு ராக்கெட் ஒன்றின் கீழ்ப்பாகமாகவும் , அதன் 
மேல் பாகம் ஒரு வி -2 ராக்கெட்டாகவும் அமைத்து மொத்தம் 3,105 
மைல் தூரம் செல்லக்கூடிய பயங்கரப் போர்க்கருவியை நிர்மாணித் 
தனர் . ஆனால் , அதை முழுவதுமாகச் செய்து முடிக்கு முன் 

ஜர்மானியர் தோற்கடிக்கப்பட்டனர் . A - 10 ராக்கெட்டே 
தற்காலத்திய - கண்டங் 

கடந்து தாக்கும் ஏவுகணை யாகிய 
‘ I.C.B.M. ( Intercontinental Ballistic Missile ) என்னும் பயங்கரப் 
போர்க்கருவிக்கு முன் தூ தன் . இவ்வாறு ஆயிரக்கணக்கான மைல் 
தூரம் செல்லும் ராக்கெட்டிலிருந்து வானவெளிப் பயணம் ஒரு சிறு 
அடியே அல்லவா ? 


வி -2 ராக்கெட்டில் உபயோகிக்கப்பட்ட திரவ ஆக்ஸிஜனே எரிவ 
தற்கு மிகத் திறமையுள்ளது என்றாலும் , அதைச் சேமித்து வைப்பது 
மிகக் கடினம் . அதன் கொதிநிலை பூஜ்யத்துக்குக் கீழே 183 டிகிரி 

டிகிரேடு ஆகையால் , சாதாரண சீதோஷ்ண நிலையில் அது மிக 
விரைவில் ஆவியாகிக் காற்றோடு கலந்துபோய்விடும் . வி -2 ராக் 
கெட்டில் அதை நிரப்பி முடித்தவுடனேயே ராக்கெட்டைச் கட்டுவிட 
வேண்டும் . தாமதிக்கும் ஒவ்வொரு நிமிஷத்திலும் 4 பவுண்டு ஆக் 
ஸிஜன் ஆவியாகிச் சேதமடைந்துவிடும் . இக் காரணத்தால் ஜெர் 
மானியர் திரவ ஆக்ஸிஜனுக்குப் பதிலாக வெவ்வேறு ரசாயன எரி 
பொருள்களைத் தேடி ஆராய்ந்தனர் . இதன் பயனாகப் பல எரி 
பொருள்கள் உபயோகத்திற்கு வந்தன . அவற்றை எரிப்பதற்குப் 
பல புது தினுசான ராக்கெட்டுகளும் உண்டாக்கப்பட்டன . உதாரண 
மாக , நீர்வீழ்ச்சி ( Waterfall) என்ற ராக்கெட் , பறக்கும் 
விமானங்களைத் தரையிலிருந்து தாக்குவதற்கென்று செய்யப்பட்டது . 
25 அடி நீளமும் 4 டன் கனமும்கொண்ட இந்த ராக்கெட் கொதிக்கும் 
நைட்ரிக் அமிலத்தையும் டீசல் எண்ணெயையும் ( diesel oil) எரி 
பொருள்களாகக் கொண்டது . ரேடியோமூலம் இதைத் தரையி 
லிருந்து கட்டுப்படுத்தலாம் . 


உ 


உள்ள 


கியல் ( Kiel ) நகரைச் சேர்ந்த டாக்டர் வால்டர் என்ற ஜெர்மானி 
யர் , ஹைட்ரஜன் பெராக்ஸைடை ( hydrogen peroxide ) உபயோகிக் 
கக்கூடிய பலவகையான ராக்கெட் மோட்டார்களை உற்பத்தி செய்தார் . 
போர்விமானங்களிலும் குண்டுவீச்சு விமானங்களிலும் 
HWK 109-500 ராக்கெட்டில் ஹைட்ரஜன் பெராக்ஸைடும் பொட்டா 
ஸியம் பெர்மாங்கனேட்டும் எரிபொருள்களாக உபயோகிக்கப்பட்டன . 
இவ்விரு திரவங்களையும் கலந்தவுடனே பேரளவில் சூடுண்டாகி , 
பெராக்ஸைடு நீராவியாகவும் ஆக்ஸிஜனாகவும் மாறி , வெகு வேகமாக 
வெளியே தள்ளப்பட்டன, மெஸர்ஷ்மிட் Me- 163 


சண்டை 


வாணவேடிக்கை - பழையதும் புதியதும் 
விமானத்திலுள்ள HWK 109-509 மோட்டாரில் , ஹைட்ரஜன் பெராக் 
ஸைடும் , மிதைல் ( metkal ) சாராயமும் , ஹைட்ரஸீனும் ( hydrazine ) 
கலந்த திரவத்தில் பொட்டாஸியம் கியூப்ரோசயனைடு ( cuprocyanide ) 
சேர்க்கப்பட்டவுடன் , இவை தீவிரமாய் எரிந்து ஜெட் வாயுக்களைப் 
பெருவாரியாக உண்டுபண்ணி வெளியே தள்ளுகின்றன . 


- பிரிட்டிஷார் இரண்டாம் உலகப் போருக்குப் பிறகு தங்கள் ராக் 
கெட் ஆராய்ச்சியை வெகு ரகசியமாக நடத்திவருகின்றனர் . தெற்கு 
வேல்ஸிலுள்ள அபெர்போர்த்துக்கு ( Aberporth ) அருகிலுள்ள ஏவு 
கணை நிலையத்திலும் , ஸ்காட்லாந்துக் கரைக்கு அப்பாலுள்ள ஹெப் 
ரைடிஸ் ( Hebrides ) தீவிலும் ராக்கெட் ஆராய்ச்சிகள் மும்முரமாய் 
நடந்து வருகின்றனவென்பது யாவருமறிந்த விஷயம் . மிகப் பெரிய 
ராக்கெட்டுகளைச் சுடுவதற்கு ஆஸ்திரேலியாவிலுள்ள 3,000 மைல் 
நீளமுடைய வூமரா ( Woomera ) ராக்கெட் ஆராய்ச்சிவெளி பயன் 
படுகிறது . சிறியனவும் பெரியனவுமான ராக்கெட்டுகள் ஆயிரத்திற்கு 
அதிகமாக 

இங்குச் சுடப்பட்டுள்ளன என்று நம்பப்படுகிறது . 
800 - லிருந்து 1,500 மைல்கள் தூரம் செல்லக்கூடிய ராக்கெட்டுகளையே 
பிரிட்டன் அதிகமாக உற்பத்தி செய்து வருவதாகத் தெரியவருகிறது . 


ரஷ்யா எப்பொழுதுமே ஓர் அறியப்படா ரகசியமாக இருந்து 
வருகிறது . இரண்டாம் உலகப் போரில் கட்டியுஷா (Katiusha ) 
என்ற ராக்கெட்டுகளை அதிகமாகச் சுட்டது . ஸ்டாலின்கிராட் நகரை 
முற்றுகையிட்ட ஜெர்மானியரை முறியடிப்பதற்கு ரஷ்ய ராக்கெட்டு 
களும் , ராக்கெட் குண்டுகளும் மிக்க உதவிபுரிந்தன . 1945 ஆம் 
ஆண்டு ரஷ்யர்தாம் ஜெர்மானிய ராக்கெட் நிலையமாகிய பீன 
.முண்டேயைக் கைப்பற்றினர் . அத்துடன் நோர்ட்ஹாய்சன் ( Northau 
sen ) நகரில் பூமிக்கடியில் அமைக்கப்பட்டிருந்த வி -2 தொழிற்சாலை 
யையும் கைப்பற்றினர் .. அங்குக் கைப்பற்றிய வி -2 ராக்கெட்டுகளை 
வெகுவாகப் புதுப்பித்தும் மாற்றியமைத்தும் திறமை வாய்ந்த பல 
ராக்கெட்டுகளை உண்டுபண்ணியுள்ள தாகச் செய்திகள் வந்துள்ளன . 
அவர்களது ராக்கெட் போர்விமானங்கள் மணிக்கு 1,700 மைல் 
வேகத்தில் செல்லக்கூடியனவென்றும் , ஒற்றை ராக்கெட்டுகள் 240 
மைல் உயரம் ஏறக்கூடியனவென்றும் அறிவித்துள்ளனர் . அவர் 
களது கப்பற்படையில் 1,500 மைல் தூரம் செல்லக்கூடிய ஏவுகணை 
களும் . 1,850 மைல் தூரம் செல்லக்கூடிய ராக்கெட்டுகளும் , நீருக் 
கடியிலிருந்தே கடப்பட்டு மேலே கிளம்பிச் செல்லக்கூடிய ராக்கெட்டு 
களும் பேரளவில் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன என்று நம்பப்படு 
கின்றது . அவர்களது மூன்று அடுக்கு T - 3 கண்டம் தாண்டும் 
ஏவுகணையே ( I.C.B.M. ) ஒருவேளை முதலாம் ஸ்புட்னிக்கை அதன் 
சுற்றுப்பாதைக்கு உயரத் தூக்கிச் சென் றிருக்கலாம் . 


22 

வானவெளி வெற்றி 
அமெரிக்காவில் உலகப் போருக்குமுன் கோட்டார்டு செய்து 
வந்த ராக்கெட் ஆராய்ச்சிகளை முன்னரே பார்த்தோம் . போர் 
முடிந்தவுடன் அமெரிக்கர் நூறு வி -2 ராக்கெட்டுகளைக் கைப்பற்றி 
அமெரிக்காவுக்கு எடுத்துச் சென்றனர் . அத்துடன் பல ஜெர்மானிய 
ராக்கெட் விஞ்ஞானிகளையும் வரவழைத்துக்கொண்டனர் . ( வான் 
பிரௌனும் அவர்களில் ஒருவர் என்று பார்த்தோம் . ) நியூமெக்ஸி 
கோவிலுள்ள ராக்கெட் ஆராய்ச்சி நிலையத்தில் வி -2 களை மாற்றி 
யமைத்து , உயரச் சுட்டு . 132 மைல் உயரத்தை அடைந்தனர் . 
அத்துடன் ஒரு வி -2 ராக்கெட்டை அடியிலும் , அதன் மூக்கின் மேல் 
WAC - Corporal என்ற ஒரு சிறிய ராக்கெட்டையும் பிணைத்து ,, 
இரண்டு அடுக்கு ராக்கெட்டாக மாற்றியமைத்து , 1949 ஆம் ஆண்டு 
பிப்ரவரி 24 ஆம் தேதியன்று அதைச் சுட்டனர் . வி 2 தன் எரி 
பொருள்கள் தீர்ந்துபோகும்வரை, WAC - Corporal- ஐச் சுமந்து 
கொண்டு அதிவேகத்துடன் மேலே கிளம்பிச் சென்றது . 

தன் எரி 
பொருள்களெல்லாம் எரிந்து தீர்ந்தவுடன் மேலே இருந்த சிறு ராக் 
கெட்டைக் கொளுத்திவிட்டு , அதிலிருந்து விலகிக் கீழே விழுந்து 

WAC - Corporal தனக்குக் கிடைத்த வேகத்துடன் 
கிளம்பி , வேக உயர்வுடன் மேலே சென்று , 244 மைல் உயரத்தை 
அடைந்தது . தனித்தனியாக வி -2 , WAC - Corporal இவை மேலே 
செல்லக்கூடிய உயரங்கள் 114 , 19 மைல்கள் தாமென்றாலும் , இரண் 
டையும் பிணைத்த ஈரடுக்கு ராக்கெட் , முன் சென்றிராத 244 மைல் 
உயரத்தை அடைந்து வான வெளிப் பயணத்திற்கு வழிகாட்டியது . 
ஆகவே , அடுக்கு ராக்கெட்டுகளைக்கொண்டு லட்சக்கணக்கான , 
கோடிக்கணக்கான மைல் தூரங்களைக் கடந்து சந்திரன் , செவ்வாய் , 
வெள்ளி முதலிய கிரகங்களுக்குச் செல்லலாம் என்ற துணிவு மனித 
னுக்கு உண்டாகிவிட்டது . இத் துணிச்சலுடன் மனிதன் உள்ளத் 
தில் புதைந்து கிடக்கும் அடங்கா ஆர்வத்தோடு , ஏன் ? எங்கே ? 
எப்படி ? எதற்கு ? என்று எந்நேரமும் தேடித்திரியும் மனப்பான்மை 
யும் . சேர்ந்துவிடவே , ஆறடி மனிதன் ஆயிரங்கோடி மைல்களைக் 
கடந்து வானத்தின் முகட்டிற்கப்பால் என்ன உள்ளதென்று எட்டிப் 
பார்க்கத் துணிந்துவிட்டான் ; அவனது முயற்சி எவ்வளவு தூரம் 
கைகூடியுள்ளது என்பதைப் பின்வரும் அத்தியாயங்களில் 
காண்போம் . 


விட்டது . 


3. முயற்சியும் வெற்றியும் -1 


ஆயிரத்துத் தொளாயிரத்து ஐம்பத்தேழாம் ஆண்டு , அக்டோபர் 
மாதம் நான்காம் தேதியன்று அற்ப மனிதன் ஆகாயத்தினை அறை 
கூவி அழைத்தான் . அவன் தனது கைகளால் தொட்டு , உருட்டித் 
திரட்டிச் சேர்த்த உலோகப் 

உலோகப் பந்தொன்றை உந்து விசையால் 
ஆகாயத்தில் 500 மைல்களுக்கப்பால் வீசியெறிந்து , உலகத்தைச் 
சுற்றிவரச் செய்து , வானவெளிப் பயணத்தின் முதலடியை எடுத்து 
வைத்தான் . அவன் ரஷ்யனோ, அமெரிக்கனோ, இந்தியனோ அது 
முக்கியமன்று . மனிதன் என்னும் இருகால் விலங்கு அதைச் 
சாதித்துவிட்டது . 


இவற்றையெல்லாம் துவக்கி வைத்த பெருமை , • பூ பௌதிக 
ஆண்டு என்னும் மனிதனின் விஞ்ஞான ஒத்துழைப்பு முயற்சியைச் 
சாரும் . ஆயிரம் வருஷங்களாக மனித உள்ளத்திலே - குமுறிக் 
கொண்டிருந்த ஆவல் , 1957-58ஆம் வருடத்தில் பீறிட்டு வெளி 
வந்தது . அவ்வாண்டில் உலகத்தின் 57 நாடுகள் ஒன்றுசேர்ந்து 
நமது பூமியின் மேற்பரப்பு , உட்பாகம் , அதன்மேல் பரவியுள்ள 
ஆகாய மண்டலம் , பூமியின் காந்த சக்தி , துருவ ஒளியாகிய 
* அரோரா வெளிச்சம் , சூரியனிலிருந்து பூமிக்குப் பாயும் பிரம் 
மாண்டமான கதிர்வீச்சு, சூரியனுக்கப்பால் வானவெளியின் கடையாந் 
தரங்களிலிருந்து நம்மைத் தாக்கும் அதிசக்தி வாய்ந்த காஸ்மிக் 
கதிர்கள் இவற்றைப்பற்றி ஒருமுகமாக ஆராய்ச்சி நடத்த முன்வந் 
தார்கள் . . இவ்வாறு உலகத்தின் பல பாகங்களில் ஆயிரக்கணக் 
கான விஞ்ஞானிகள் ஒன்றுகூடி நமது பூமியையும் அதன் சுற்றுப் 
புறங்களையும் குறித்து ஆராய்ச்சி நடத்த முன்வந்ததற்குக் காரணமாய் 
விளங்கியதே இப் பூ பெளதிக ஆண்டு ( International 
, Geophysical Year ) . இவ்வாராய்ச்சியில் , பல 

‘ பல செயற்கைச் 
சந்திரர்களை பூமியைச் சுற்றிப் பறக்கவிட்டு ஆகாயத்தின் எல்லைகளை 
ஆராய்ந்து பார்ப்போம் என்று ரஷ்யா , அமெரிக்கா ஆகிய இரு 
நாடுகளும் அறிவித்து , உலகையே பிரமிக்கச் செய்தன . கடைசியில் 
செயற்கைச் சந்திரர்கள் பறக்க ஆரம்பித்தவுடன் , எதிர்பார்த்ததற்கு 


24 


வானவெளி வெற்றி 


மேலாக நமது பூமியின் ஆகாய ஆராய்ச்சியுடன் நின்றுவிடாமல் , 
நிலாவையும் சூரியனையும் சுற்றிச் செல்லும் சக்தி வாய்ந்த 
ராக்கெட்டுகளை அனுப்பி அக் கோளங்களின் காந்த சக்தி , ஈர்ப்பு 1 
விசை , ஆகாய வெளிக்கதிர் இயல்பு முதலியவற்றையும் 
ஆராய்ந்தனர் . 


. 


ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பு ஆகாயப் பிரயாணம் , நிலாப் 
பயணம் என்பனவெல்லாம் சிறுவர் சிறுமியர்க்கும் விஞ்ஞானக் கதை 
ஆசிரியர்களுக்குமே தகுந்த. வேடிக்கைக் கொள்கைகள் என்று 
எண்ணிவந்தனர் . “ இன்னும் பத்துப் பதினைந்து வருஷங்களுக் 
குள்ளே ஆகாய மண்டலத்தைத் தாண்டி நிலாவுக்குச் செல்வது 
சாத்தியமாகலாம் என்று எழுதியும் பேசியும் வந்த சில 
விஞ்ஞானிகள் அரைப் பைத்தியங்கள் என்று கருதப்பட்டனர் . 
ஆனால் , பூ பௌதிக ஆண்டின் முயற்சி காரணமாக ரஷ்யாவிலும் 
அமெரிக்காவிலும் ரகசியமாய் நடைபெற்றுவந்த ராக்கெட் ஆராய்ச் 
சிகள் திடீரென வெளிப்படையாகி , நிலாப் பிரயாணத்தை மிக 
அருகில் கொண்டு வந்துவிட்டன . 


சில அடிப்படையான கருத்துகள் 

ராக்கெட் நியூட்டனின் மூன்றாம் விதியையொட்டிப் பாய்ந்து 
செல்கிறதென்று முன்னே பார்த்தோம் . ராக்கெட்டிலுள்ள 

. எரி 
பொருள்கள் எரிகலனில் துரிதமாய் எரிவதால் , பெருவாரியான 
வாயுக்கள் அதிக வெப்பத்திலும் அழுத்தத்திலும் உண்டாகி , 
ராக்கெட்டின் பின் புறமாய் பெரு விசையுடன் தள்ளப்படுகின்றன . 
அவற்றின் எதிர் விசை ராக்கெட்டை முன்புறமாகத் தள்ளுகின்றது . 
வாயுக்கள் வெளியேறும் குழாய் முதலில் குறுகிப் பிறகு விரிவதால் . 
பீறிட்டு வரும் வாயுக்களைச் சரியான திசையில் செலுத்தவும் கட்டுப் 
படுத்தவும் பயன்படுகிறது . அத்துடன் இவ்வமைப்பு வாயுக்களின் 
உந்துவிசையை 20 சதவீதம் அதிகரிக்கச் செய்கிறது . 


ஒரு ராக்கெட் தரையிலிருந்து கிளம்பும்போது அதன் எடை 
மிகவும் அதிகமாயிருக்கிறது . மேலே செல்லச் செல்ல அதன் 
எரிபொருள்கள் எரிந்துபோவதால் ராக்கெட்டின் எடை குறைந்து 
கொண்டே போகிறது . ஆனால் , எரிபொருள்கள் எரியும் வேகம் ஒரே 
அளவாய் இருப்பதால் அவை உண்டு பண்ணும் உந்துவிசை 
மாறாமல் உள்ளது . ஆகவே , எடை குறைவதால் ராக்கெட்டின் வேக 
உயர்வு 

( acceleration ) அதிகரித்துக்கொண்டே போகிறது .1 
வி -2 ராக்கெட் கிளம்பும்போது அதன் வேக உயர்வு 1.2g ஆக இருந் 

நியூட்டனின் இரண்டாம் விதிப்படி : வேக உயர்வு = உந்துவிசை 


1 


எடை 


முயற்சியும் வெற்றியும் - 1 


5 


தது . அதன் எரிபொருளெல்லாம் எரிந்து தீர்ந்து போகும்பொழுது 
அதன் வேக உயர்வு 4g : ஆகும் . ஆகவே , வேகம் அதிவிப்பதோடு , 
வேக உயர்வும் அதிகரிக்கிறது . 


எரி பொருள் 


எரி பொருள் 


ஆக்ஸிஜன் 


வால்வுகள் 
படம் . 3. ராக்கெட் எரிகலன் 


எரிகலனில் உண்டாகும் வாயுக்கள் எவ்வளவு வேகத்துடன் 
பீறிட்டுச் செல்கின்றன என்பது எரிகலனுக்குள் உண்டாகும் 
வெப்பத்தையும் அழுத்தத்தையும் 

பொறுத்துள்ளது . 
கணக்கான டிகிரி வெப்பமும் , அநேக மடங்கு காற்றின் அழுத்தமும் 
ஏற்படுவதால் எரிகலன் செய்யப்படும் பொருள் 

பொருள் அதிக உரம் 
பெற்றதாக இருத்தல் வேண்டும் . 


ஆயிரக் 


பூமியின் ஈர்ப்பு விசையை வென்று வெளி உலகங்களுக்குச் 
செல்லவேண்டுமானால் , ராக்கெட்டின் வேகம் வினாடிக்கு ஏழு மைல் 
களாக (மணிக்கு 25,000 மைல் ) இருத்தல் வேண்டும் என்று பார்த் 
தோம் . இவ் வேகத்தை அடைய எவ்வளவு எரிபொருள்கள் தேவை ? 
இக் கேள்விக்கு விடையளிக்க வேண்டுமானால் , உபயோகிக்கும் எரி 


26 

வானவெளி வெற்றி 
பொருள் எத்தன்மையானவை ? என்ற 

என்ற வேறாரு கேள்விக்குப் 
பதில் தெரியவேண்டும் . 


வி -2 ராக்கெட்டில் உபயோகப்படுத்திய திரவ ஆக்ஸிஜனையும் 
சாராயத்தையும் எரிப்பதால் உண்டாகும் வாயுக்கள் வினாடிக்கு 
7,000 அடி ( 1.3 மைல் ) வேகத்தில் வெளியேறுகின்றன . இதனால் 
ராக்கெட் உந்தித் தள்ளப்பட்டு மேலே கிளம்புகிறது . எரிபொருள் 
முழுவதுமாக எரிந்து தீர்ந்துபோகுமட்டும் ராக்கெட்டின் வேகம் 
அதிகரித்துக்கொண்டே போகிறது . சுமந்து செல்லும் எரிபொருள்கள் 
மிகமிக அதிகமாயிருந்தால் , ராக்கெட் கடைசியாக அடையும் வேகமும் 
அதிகமாயிருக்கும் . மிகமிக அதிகம் என்றால் எவ்வளவு அதிகம் ? 
இதை அறிய எடை விகிதம் ( Mass Ratio ) என்ற எண்ணை 
விளங்கிக் கொள்ளவேண்டும் . 


ஒரு ராக்கெட் தரையிலிருந்து கிளம்பும்போது உள்ள அதன் 
எடைக்கும் , எரிபொருளெல்லாம் எரிந்து தீர்ந்துபோன பின் எஞ்சி 
யிருக்கும் எடைக்குமுள்ள விகிதமே எடை விகிதம் எனப்படும் . எடை 
விகிதம் அதிகம் என்றால் , சுமந்து செல்லும் எரிபொருள்களின் எடை 
அதிகம் என்பது விளங்கும் . ஒரு ராக்கெட்டின் எடை விகிதம் 2 • 722 
ஆக இருந்தால் , அதாவது , எரிபொருளும் ராக்கெட்டும் சேர்ந்த 
எடை காலி ராக்கெட்டின் எடையைப் போல் 2-72 மடங்கு அதிகமா 
யிருந்தால் , எரிபொருள் முழுவதும் எரிந்து தீர்ந்துபோகும்பொழுது 
ராக்கெட் செல்லும் வேகம் அதன் வாயுக்கள் வெளியேறும் வேகத் 
திற்குச் சமமாயிருக்கும் . நமது உதாரணத்தில் வி -2 ராக்கெட்டின் 
எடை விகிதம் 2-72 ஆக இருந்ததானால் , அதன் எரிபொருள்களெல் 
லாம் எரிந்து தீர்ந்து போகும்பொழுது ராக்கெட்டின் வேகம் வினா 
டிக்கு 1-3 மைல்களாக இருக்கும் . எரிபொருள் நிறைந்த ராக்கெட் 
காலி ராக்கெட்டைப்போல் 7-4 = ( e ) மடங்கு எடையாயிருந்தால் , 
ராக்கெட்டின் உச்ச வேகம் வாயுக்களின் வேகத்தைப்போல் இரு 
மடங்காகும் . எடைவிகிதம் 20 மடங்காய் ( e * ) இருந்தால் , ராக்கெட் 
டின் உச்ச வேகம் வாயுக்களின் வேகத்தைப்போல் மூன்று மடங்காய் 
இருக்கும் . ஆனால் , இந்த எடை விகிதத்தை உயர்த்திக் கொண்டே 
போக முடியாது . எரிபொருள்கள் அதிகமாக ஆக , அதைச் சேமிக்கும் 
அறைகளும் பெரிதாக இருக்கவேண்டும் . அதாவது , காலி ராக்கெட் 
டின் எடையும் அதிகமாகும் . ஆகையால் , எடை விகிதம் குறையும் . 


1 


உண்மையாக ஆக்ஸிஜன் - சாராய 

எரிப்பின் வாயுக்கள் வினாடிக்கு 
--14,000 அடி வேகம்வரை அடையலாம் . ஆனால் , எரிபொருளின் தரம் , எரிகலன் , 
வெளியேறு குழாய் , வெளி அழுத்தம் இவற்றைப் பொறுத்து வேகம் குறைவாக 


உள்ளது . 


2 ) 


2.72 : இந்த எண் கணிதத்தில் முக்கியமான ஓர் எண் 
என்ற எழுத்தால் குறிப்பிடுவர் . 


இதை 


முயற்சியும் வெற்றியும் - 


27 


சாதாரணமாக எடை விகிதத்தை ஒரு பத்துக்கு மேல் அதிகமாக்க 
முடியாது . ஆகவே , எவ்வளவு எரிபொருள்களை ஏற்றிச் செல்லலாம் 
என்பது இதனால் தெரியவருகிறது . 


இனி என்ன எரிபொருள்கள் உபயோகமானவை என்பதைச் 
சற்றுப் பார்ப்போம் . 


வெடி மருந்து போன்ற கெட்டி எரிபொருள்களே ஆதி முதலில் 
ராக்கெட்டில் எரிக்கப்பட்டன . இவை சுலபத்தில் சேமிக்கப்படக் 
கூடியன . முழுவதுமாக எரிக்கப்படுபவை . எரிய ஆரம்பித்துவிட் 
டால் அப்புறம் அதை நிறுத்த முடியாது . திரவ எரிபொருளைப் போல் 
வால்வு வழியாக அனுப்பி , எரியும் வேகத்தைக் கட்டுப்படுத்த முடி 
யாது . எரியும் நேரம் குறைந்த வேலைகளுக்குக் கெட்டி எரிபொருள்கள் 
வெகுவாகப் பயன்படுகின்றன . கடற்படை விமானங்கள் கப்பல் 
தளத்திலிருந்து கிளம்புவதற்கு இவ்வித கெட்டி மருந்து ராக்கெட்டு 
கள் பயன்படுகின்றன . இதை JATO ( Jet - assisted take- off ) என்பார் 
கள் . சாதாரணமாக 

உபயோகிக்கப்படும் கெட்டி . மருந்துகள் 
பொட்டாஸியக் - குளோரேட் ( K.CIO- ), அம்மோனியக் குளோரேட் 
( NH , CIO . ) , அம்மோனிய நைட்ரேட் ( NH , NO , ) என்பவை . 
பழங்காலத்திலிருந்து உபயோகத்திலிருந்து வந்த கறுப்பு வெடியுப்பு , 
சால்ட்பீட்டர் ( Saltpetre = KNO3 ) , கந்தகம் , கரித்தூள் இவற்றால் 
ஆனது . இது எரியும்போது பெருவாரியான புகையை உண்டு 
பண்ணும் . அம்மோனிய நைட்ரேட்டால் செய்த வெடியுப்பு புகையை 
உண்டுபண்ணாது எரியும் . 


ராக்கெட் எரியும் நேரத்திற்கும் , அது உண்டுபண்ணவேண்டிய 
உந்துவிசைக்கும் ஏற்றவாறு வெடிமருந்தை ராக்கெட்டில் திணித்து 
எரிய வைக்கிறார்கள். இதற்காக ராக்கெட் எஞ்ஜினியர்கள் ராக்கெட் 
டின் அமைப்பு , வெடி மருந்தைத் திணிக்கும் வகை இவற்றைக் 
குறித்து எப்பொழுதும் ஆராய்ச்சி நடத்திவருகிறார்கள் . பிலிப்ஸ் 
பெட்ரோலியம் கம்பெனியார் இவ்வாராய்ச்சியில் முக்கியமாக ஈடுபட் 
டுள்ளார்கள் . இதன் விளைவாக வானவெளிப் பயணத்திற்குப் பயன் 
படும் கெட்டி மருந்து ராக்கெட்டுகளும் சீக்கிரம் வெளி வரலாம் என்று 
நம்பப்படுகிறது . அமெரிக்கக் , கடற்படையின் நீர்மூழ்கிக் கப்பலி 
லிருந்து சுடப்படும் அணுகுண்டு தாங்கிய போலாரிஸ் ( Polaris) 
ஏவுகணைக்குத் தேவையான ராக்கெட் மோட்டாரைக் கெட்டி மருந்து 
கொண்டே செய்வதற்கான முயற்சிகள் சித்திபெற்று வருகின்றன . 
இதுவரை திரவ ராக்கெட்டையே உபயோகித்து வந்த பல பிரபல ராக் 
கெட் ஆராய்ச்சிக் கம்பெனிகள் இப்பொழுது கெட்டி மருந்து ராக்கெட் 
ஆராய்ச்சியில் கவனம் செலுத்த ஆரம்பித்திருப்பது கவனிக்கத் 
தக்கது . • சில விஞ்ஞானிகளும் எஞ்ஜினியர்களும் வானவெளிப் 


28 


வானவெளி வெற்றி 


பயணத்திற்குக் கெட்டி மருந்து ராக்கெட்டுகளையே உபயோகிக்கலாம் 
என்றும் கூறிவருகின்றனர் . இது எப்படியிருந்தபோதிலும் , கெட்டி 
மருந்து ராக்கெட் பல முக்கியமான சிறு வேலைகளுக்குப் பயன்படும் 
என்பது திண்ணம் . உதாரணமாக , வானவெளிக் கப்பல்களுக் 
கிடையே மனிதரையோ , சாமான்களையோ கொண்டு செல்லவும் , வான 
வெளியில் கப்பலைப் பழுதுபார்ப்பவர்கள் அங்குமிங்கும் சுலபமாகப் 
பறந்து செல்லவும் கெட்டி மருந்து ராக்கெட் பெரிதும் பயன்படும் . 


திரவ எரிபொருள்கள் - 

அதிக உந்துவிசையும் , நீண்ட எரியும் நேரமும் , எரிபொருள் 
ஊட்டும் வேகத்தைக் கட்டுப்படுத்துவதும் தேவையாகும்பொழுது , திரவ 
எரிபொருள்களே மிகப் பயன்படுகின்றன . இவற்றை வெவ்வேறு 
அறைகளில் சேமித்து வைத்து , குழாய்கள் வழியாய் எரிகலனுக்கு 
அதிக அழுத்தத்தில் கொண்டு வருகிறார்கள் . அங்கே மிகச் சிறிய 
துவாரங்களின் வழியாய் நீர்த்திவலைபோல் தூவப்படுவதால் , அவை 
நன்றாகக் கலந்து மிக விரைவில் எரிகின்றன . இதன் விளைவாக , 
அதிக வெப்ப அழுத்தத்தில் வாயுக்கள் உண்டாக்கப்படுகின்றன ; 
உந்துவிசையும் அதிகமாய்க் கிடைக்கின்றது . ஆனால் , அதற்கேற்றாற் 
போல் எரிகலன் அதிக பலமுள்ள தாக இருக்கவேண்டும் . இல்லையேல் 
அதன் சுவர்கள் உருகிவிடும் , அல்லது வெடித்துவிடலாம் . 


இதுவரை உபயோகத்திற்கு வந்துள்ள அல்லது 

அல்லது ஆராய்ச்சி 
செய்யப்பட்டுள்ள எரிபொருள்களில் கீழ்க்கண்ட ஜோடிகள் அதிக 
உந்துவிசையுள்ளவை . வரிசைக்கிரமமாக கீழே செல்லச் செல்ல 
உந்துவிசை அதிகமாகின்றது : 


சாராயம் + நைட்ரிக் அமிலம் 
ஹைட்ரஸீன் + ஹைட்ரஜன் பெராக்ஸைடு 
மண்ணெண்ணெய் + திரவ ஆக்ஸிஜன் 
ஹைட்ரஸீன் + திரவ ஆக்ஸிஜன் 
ஹைட்ரஸீன் + திரவ ஓசோன் 
ஹைட்ரஜன் + திரவ ஆக்ஸிஜன் 
ஹைட்ரஜன் + திரவ ஓசோன் 


திரவ ஹைட்ரஜனும் திரவ ஆக்ஸிஜனும் கலந்து எரிந்தால் 
அபரிமிதமான உந்துவிசை உண்டாகும் . ஆனால் , ஹைட்ரஜனைத் 
திரவமாக வைத்திருப்பதற்குக் குளிர்ச்சி தேவை . அத்துடன் அது 
மிக்க லேசான பொருளாகையால் அதைச் சேமித்து வைத்திருக்கும் 
கலன் பருமன் அதிகமுள்ளதா தல் வேண்டும் . ஹைட்ரஜனை மிக 
எச்சரிக்கையுடன் கையாள் வேண்டும் ; இல்லையேல் ஆக்ஸிஜனுடன் 
கலந்து வெடித்துவிடக்கூடும் . ராக்கெட்டுகளில் பெரிதும் சாராயம் , 


முயற்சியும் வெற்றியும் -11 


29 


மண்ணெண்ணெய் அல்லது ஹைட்ரஸீன் என்ற பொருளும் , திரவ 
ஆக்ஸிஜனும் கலந்து எரித்துவந்தனர் . தற்சமயம் திரவ ஹைட்ர 
ஜனையும் திரவ ஆக்ஸிஜனையும் எரிக்கத் தொடங்கியுள்ளனர். 

அத 
னால் கிடைக்கும் வேகமும் மிக்க அதிகமாகின்றது . 


உந்துவிசை மட்டும் அதிகமாயிருந்தால் போதாது . உபயோகிக் 
கப்படும் எஎரிபொருள்கள் கலபமாகக் கையாளக் கூடியவையாகவும் , 
விஷமில்லாதவையாகவும் , சேமித்து வைக்கும் கலனை அரித்து விடா 
தவையாகவும் இருக்கவேண்டும் . அவற்றின் கொதிநிலை , உறை 
நிலை , பாகு நிலை , அவற்றின் விலை இவைகளும் முக்கியமானவையாகும் . 


சில அமெரிக்க ராக்கெட்டுகள் 


ரஷ்யரும் அமெரிக்கரும் ராக்கெட் முயற்சியில் அதிகமாய் வெற்றி 
பெற்றுள்ளார்கள் என்பது நாம் அறிந்ததே . இவற்றில் அமெரிக்க 
ரின் முயற்சிகள் , ஆராய்ச்சிகள் இவையெல்லாம் யாவரும் காணுமாறு 
வெளிப்படையாக நடைபெற்றுவருகின்றன . ஆனால் , ரஷ்யரின் 
ஆராய்ச்சிகளும் முயற்சிகளும் வெகு இரகசியமாக நடைபெற்று வரு 
கின்றன . ரஷ்யர்களாகப் பார்த்து வெளியிட்டால் தான் அவர்களது 
முயற்சிகளைப்பற்றி உலகம் அறிகிறது . அவர்கள் தங்கள் வெற்றிகளை 
மட்டுமே அறிவிக்கிறார்கள் . தோல்விகள் பலவாயிருந்திருக்கலாம் ; 
ஆனால் , அவற்றை உலகம் அறிய வழியில்லை . அமெரிக்கரின் 
தோல்வி , வெற்றி யாவற்றையும் உலகம் கண்டுள்ளது . உலகம் 
அமெரிக்காவின் தோல்விகளைக் கண்டு வருத்தமும் , வெற்றிகளைக் 
கண்டு களிப்பும் கொண்டது . 


அமெரிக்கர் இதுவரை வெற்றிகரமாக நிறுவியுள்ள ராக்கெட்டுகள் 
பல பின்வரும் நிகழ்ச்சிகளில் அடிக்கடி குறிப்பிடப்படும் . ஆகையால் , 
அவற்றில் சிலவற்றைச் சுருக்கமாக இங்குக் கவனிப்போம் . 


1. ஜூபிடர் ( Jupiter ) : இது 60 அடி உயரமும் , 73 அடி குறுக் 
களவும் , 1,00,000 பவுண்டு எடையும் கொண்ட ராட்சத ராக்கெட் 
அமெரிக்க ராணுவத்தின் சக்தி வாய்ந்த ஏவுகணை , திரவ எரிபொருள் 
களால் 1,50,000 பவுண்டு உந்துவிசையை உண்டுபண்ணக் கூடியது . 
இது ஒலியின் வேகத்தைப்போல் 15 மடங்கு வேகத்தில் செல்லக் 
கூடியது ; இது செல்லக்கூடிய தூரம் 1,500 மைல் . 

2. ரெட்ஸ்டோன் ( Redstone ) : இது 62 அடி உயரமும் , 6 அடி 
குறுக்களவும் , 40,000 பவுண்டு எடையும் கொண்ட ராக்கெட் . இதுவும் 
அமெரிக்க ராணுவத்தினர் உருவாக்கியதேயாகும் . திரவ எரிபொருள் 
களைக் கொண்டு 83,000 பவுண்டு உந்துவிசை பெறுகிறது . இதன் 


30 


வானவெளி வெற்றி 


ப 


உச்ச வேகம் ஒலியின் வேகத்தைப்போல் 5 மடங்கு ; 250 மைல் தூரம் 
செல்லக்கூடியது . ஜூபிடர்- C என்ற நான்கு அடுக்கு ராக்கெட்டின் 
அடிப்பாகம் ஒரு ரெட்ஸ்டோன் ராக்கெட் ஆகும் . ஜூபிடர்- C தான் 
முதலாவது அமெரிக்கச் செயற்கைச் சந்திரனை வானில் பறக்க 
வைத்தது . 


3. போலாரிஸ் ( Polaris ) : இது 30 அடி நீளமும் 84 அடி குறுக் 
களவும் , 30,000 பவுண்டு எடையும் உடைய அமெரிக்கக் கடற்படை 
யினரது திறன்வாய்ந்த ஏவுகணை . இது கெட்டி எரிபொருள்களால் 
உந்தப்படுவது . நீர்மூழ்கிக் கப்பலிலிருந்து , கடல் மட்டத்திற்கு அடியி 
லிருந்தே சுடப்பட்டு , அணுகுண்டைச் சுமந்துகொண்டு , ஒலியின் 
வேகத்தைப்போல் 15 மடங்கு வேகத்தில் , 1,500 மைல் தூரம் செல்லக் 
கூடிய பயங்கரப் போர்ச் சாதனம் . 


4. அட்லாஸ் ( Atlas ) : இது அமெரிக்க ஆகாயப் படையினரால் 
உண்டுபண்ணப்பட்ட மிகப் பெரிய ராக்கெட் . 70 அடி நீளமும் , 84 
அடி குறுக்களவும் , 2,40,000 பவுண்டு எடையும் கொண்டது . இது 
திரவ எரிபொருள்களைக் கொண்டு , 2,00,000 பவுண்டு உந்துவிசை 
பெற்று , ஒலியின் வேகத்தைப்போல் 15 மடங்கு வேகத்தில் , 5,000 
மைல் செல்லக்கூடிய Intercontinental Ballistic Missile ( ICBM ) 
என்னும் கண்டங் கடந்து தாக்கும் பயங்கர ஏவுகணையாகும் . இதன் 
கடும் உந்துவிசையின் உதவியால் வானவெளிப் பயண முயற்சிகள் 
துரிதமாகச் சித்திபெற்று வருகின்றன . 


5. தார் ( Thor ) : 60 அடி உயரமும் , 84 அடி குறுக்களவும் , 
1,00,000 பவுண்டு எடையும் கொண்ட அமெரிக்க விமானப் 
படையினரது சாதனம் . திரவ எரிபொருள்களால் 1,50,000 பவுண்டு 
உந்து விசை பெற்று , ஒலியின் வேகத்தைப் போல் 15 மடங்கு 
வேகத்தில் 1,500 மைல் தூரம் செல்லக்கூடியது : 


படை 


6. டைட்டன் (Titan ) : இதுவும் அமெரிக்க ஆகாயப் 
யினரது சாதனம் 100 அடி உயரமும் , 84 அடி குறுக்களவும் , 2,40,000 
பவுண்டு எடையும் கொண்ட ஈரடுக்கு ராக்கெட் . திரவ எரிபொருள் 
| களைக் கொண்டு , 3,00,000 பவுண்டு உந்துவிசை பெறுகிறது . 
இதுவும் ஒலியின் வேகத்தைப்போல் 15 மடங்கு வேகம் அடைந்து , 
- , 000 மைல் செல்லக்கூடியது . 


மேலே குறிப்பிட்டவை அமெரிக்கப் படையினர் உண்டுபண்ணி 
உபயோகிக்கும் நூற்றுக்கணக்கான ராக்கெட்டுகளில் ஒரு சிலவே 
ஆகும் . 


முயற்சியும் வெற்றியும் -1 


31 


வானவெளிப் பந்தயம் 

1957-58 ஆம் வருடத்தை பூபௌதிக ஆண்டு என்று ஒதுக்கி 
வைத்து , அதில் உலக விஞ்ஞானிகள் நமது பூமியையும் , அதன் 
சமுத்திரங்களையும் , அதன்மேல் வியாபித்துள்ள ஆகாயத்தையும் 
வெகு நுட்பமாக ஆராய்வதென்று முடிவுகட்டினார்களென்றும் , இவ் 
வாராய்ச்சியில் பல செயற்கைச் சந்திரன்களை மேலே பறக்கவிட்டு , 
பூமியைச் சுற்றிவரச் செய்வதாகத் திட்டம் போட்டார்களென்றும் 
மேலே பார்த்தோம் . செயற்கைச் சந்திரன்களை அனுப்புவதாக 
1955 ஆம் ஆண்டில் அமெரிக்கர் அறிவித்தவுடன் , ரஷ்யர்களும் 
அவ்வாறே பல செயற்கைச் சந்திரன்களை அனுப்புவதாக அறிவித் 
தனர் . ஆனால் , அப்பொழுது ரஷ்யர்களின் ராக்கெட் ஆராய்ச்சியைப் 
பற்றி ஒரு தகவலும் வெளி உலகிற்குத் தெரியாது . 

முதலாம் 
செயற்கைச் சந்திரன் அமெரிக்காவால் தான் அனுப்பப்படும் என்று 
உலகம் எதிர்பார்த்தது . இதன் பொறுப்பு அமெரிக்கக் கடற்படைக் 
குழுவினருக்குத் தரப்பட்டிருந்தது . . அவர்கள் தமது வான் கார்டு 
( Vanguard ) திட்டத்தின் மூலமாய் சக்திவாய்ந்த மூன்றடுக்கு ராக் 
கெட்டுகளை நிர்மாணித்து செயற்கைச் சந்திரன்களை அனுப்ப முயற்சி 
செய்துவந்தனர் . 1957 ஆம் வருஷத்தில் அவர்களது மூன்றாம் 
அடுக்கு ராக்கெட்டு மட்டுந்தான் தயாராயிருந்தது . அதைச் சுமந்து , 
செல்லும் அடிப்பாகத்தின் இரண்டு அடுக்கு ராக்கெட்டுகள் நிர் 
மாணிக்கப்படவில்லை . 


1 . 


இதற்கு முன்பே வி -2 ராக்கெட்டை நிர்மாணித்த ஜெர்மானியர் 
வான் பிரௌன் ,. அமெரிக்க ராணுவப் படையில் சேர்ந்து , சக்தி 
மிக்க ரெட்ஸ்டோன் ராக்கெட்டை நிர்மாணித்து , ஆயிரம் மைல் தூரம் 
எய்து வெற்றிபெற்றார் . செயற்கைச் சந்திரனை அனுப்பும் பொறுப் 
பைத் தமக்குத் தரவேண்டுமென்று ராணுவப் படையினர் பல முறை 
செய்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது . இதன் காரணம் இன்னும் 
மர்மமாகவே உள்ளது . 
இந்தக் குழப்படியில் 1952 ஆம் 

ஆண்டு , அக்டோபர் 4 ஆம் 
தேதியன்று , ஸ்புட்னிக்கை 500 மைல்கள் மேலே அனுப்பி பூமியைச் 
சுற்றிவரச் செய்த செய்தி உலகத்தைத் திடுக்கிடச் செய்தது . 


இச் செயற்கைச் சந்திரனைப்பற்றிய மூன்று விஷயங்கள் ஆச்சரி 
யத்தைக் கொடுத்தன : ( 1 ) அது ரஷ்யர்களால் அனுப்பப்பட்டது ; 
( 2 ) இவ்வளவு துரிதமாக வெற்றி கண்டது ; ( 3 ) அதன் அதிகப் 
படியான எடை . 


அமெரிக்கர் 1958 ஆம் வருஷத்தில் ஒரு 31 பவுண்டு எடையுள்ள 
செயற்கைச் சந்திரனை அனுப்பலாமென்று எதிர்பார்த்தனர் 


32 


வானவெளி வெற்றி 


அது . 


ரஷ்யர்கள் 1957 ஆம் ஆண்டில் 184 பவுண்டு எடையுள்ள செயற் 
கைச் சந்திரனை மிக எளிதாக வீசியெறிந்து வெற்றி கண்டனர் . 
மட்டுமன்று . அமெரிக்கர்களின் பரபரப்பும் உலகத்தின் ஆச்சரியமும் 
தணிவதற்கு முன்னமே , முதலாம் ஸ்புட்னிக் எறியப்பட்ட ஒரு 
மாதத்திற்குள்ளாக , நவம்பர் 3 ஆம் தேதியன்று ரஷ்யர்கள் ஒரு 7,000 
பவுண்டு கனமுள்ள ராட்சதச் சந்திரனை -உள்ளே - லைக்கா என்ற 
ஒரு நாயுடன் 1,056 மைல் உயரத்திற்கு அனுப்பி பூமியைச் சுற்றிவரச் 
செய்து உலகத்தைத் திடுக்கிடச் செய்தனர் ! இவ்வளவு பிரம்மாண்ட 

எடையை அவ்வளவு உயரத்திற்குத் தூக்கிச் செல்லக்கூடிய 
ஆற்றல்மிக்க ராக்கெட்டுகள் ரஷ்யர்களிடம் இருக்குமானால் , அவர் 
களது ஆகாயப்படையின் வலிமை எவ்வாறாக இருக்கவேண்டும் 
என்று ஊகிப்பது கடினமன்று . 


மான 


குறிப்பாக , அமெரிக்கர்களுக்கு இவ் வெற்றி பெரும் ஆத்திரத்தை 
ஊட்டியது . ராக்கெட் நிபுணர் வான் பிரௌன் பல ஆண்டுகளாக 
அமெரிக்கக் குடிமகனாக ராணுவ ராக்கெட் ஆராய்ச்சியில் ஈடுபட் 
டிருந்தும் , இப் பந்தயத்தில் தோல்வியுறக் காரணமென்ன என்று 
பலர் கேட்க முற்பட்டனர் . உடனே , அமெரிக்க செயற்கைச் 
சந்திரனை அனுப்பும் பொறுப்பு ராணுவத்திற்குத் தரப்பட்டது . 
ஏற்றுக்கொண்ட 84 நாட்களுக்குள் வான் பிரௌன் தமது ரெட் 
ஸ்டோன் ராக்கெட்டைக்கொண்டு , 1958 ஆம் ஆண்டு , ஜனவரி 
31 ஆம் தேதியன்று 31 பவுண்டு எடையுள்ள எக்ஸ்புளோரர் -1 
( Explorer - 1 ) என்ற செயற்கைச் சந்திரனை 1,600 மைல் உயரத்திற்கு 
அனுப்பி , பூமியைச் சுற்றிவரச் செய்து , அமெரிக்கரது பெருமையை 
நிலை நாட்டினர் . மறுபடியும் மார்ச்சு 17 ஆம் தேதியும் , மார்ச்சு 
26 ஆம் தேதியும் அமெரிக்கர் தமது செயற்கைச் சந்திரன்களை அனுப் 

அவை 34 பவுண்டும் , 31 பவுண்டும் எடை கொண்டவை . 
மே மாதம் 15 ஆம் தேதியன்று ரஷ்யர்கள் 2,925 பவுண்டு எடை 
யுள்ள மூன்றாம் ஸ்புட்னிக் என்னும் ராட்சதச் சந்திரனை 1,175 மைல் 
உயரம் எறிந்து வெற்றி கண்டனர் . வானவெளிப் பந்தயம் மிக 
மும்முரமாக ஆரம்பித்துவிட்டது . 


பினர் . 


இப் பந்தயத்தின் விளைவாகச் சித்திபெற்ற முயற்சிகளைத் 
தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்னர் , செயற்கைச் சந்திரன் களை 
எவ்வாறு பறக்க வைக்கிறார்கள் ? ஏன் அனுப்பவேண்டும் ? என்ற 
சில கேள்விகளைக் கவனிப்பது நலம் . 


செயற்கைச் சந்திரன் 


நாம் ஒரு குன்றின் மீது ஏறி ஒரு கல்லைத் தரை மட்டத்திற்குக் 
கிடையாக எறிந்தோமானால் , அக் கல் பூமியின் ஈர்ப்பு விசையால் 


முயற்சியும் வெற்றியும் -1 


33 


வளைந்து சென்று குன்றின் அடிவாரத்தில் விழும் என்பதை 
அறிவோம் ( படம் பாதை 1 ) . கல்லை மிக வேகமாக எறிந்தோ 
மானால் , அது இலேசாக வளைந்து சென்று குன்றுக்கு அப்பால் தூரத் 
தில் போய் விழும் . அக் கல்லை வினாடிக்கு 5 மைல் வேகத்தில் 


1 
/ 


| 


| 


| 


| 


| 


| 


now 


4. செயற்கைச் சந்திரனின் தத்துவம் 


(மணிக்கு 18,000 மைல் வேகத்தில் ) எறிந்தோமானால் , கல் 3 என்ற 
பாதையில் காட்டியபடி , மிக மெதுவாக வளைந்து செல் 
கிறது . இப் பாதையின் வளைவு பூமியின் வளைவுக்குச் சமமாக இருக் 
கிறபடியால் , கல் பூமியை நோக்கி விழுந்தவண்ணம் உள்ளது ; 
ஆனால் , பூமியைச் சேர்வதில்லை . ( இணையான இரு கோடுகள் 
ஒன்றையொன்று தொடவே முடியாது என்பது நாம் அறிந்ததே . ) 
கல் புவி ஈர்ப்பு விசையால் இழுபட்டுப் பூமியைச் சுற்றிச் சுற்றி 
விழுந்தவண்ணமாய் உள்ளது . 

வா .---- 3 


வானவெளி வெற்றி 


34 


அதாவது , அக் கல்லின் போக்கைத் தடுக்கும் எதிர்விசை ஒன்று 
மில்லையென்றால் , அது மேலே கூறியவாறு பூமியைச் சுற்றி வந்த 
வண்ணம் இருக்கும் . ஆனால் , குன்றின் உயரத்தில் பூமியைச் 
சுற்றிலும் அடர்த்தியான 

காற்று வியாபித் துள்ளது . அந்த 
உயரத்தில் கல்லை வினாடிக்கு 5 மைல் வேகத்தில் எறிந்தோமானால் , 
அது காற்றின் உராய்வினால் அதிகச் சூடேற்றப்பட்டு , உருகி , 
ஆவியாகிவிடும் . ஆனால் , 500 மைல் உயரத்தில் காற்றே கிடையாது . 
அந்த உயரத்திற்குச் சென்று , ஒரு பொருளைப் பூமியின் தரை மட்டத் 
திற்கு இணையாக- வினாடிக்கு 5 மைல் ( மணிக்கு 18,000 மைல் ) வேகத் 
தில் எறிந்தால் , அது புவி ஈர்ப்பு விசை காரணமாகப் பூமியைச் சுற்றி 
வந்தவண்ணமாக இருக்கும் . பூமியின் மையத்தை விட்டுத் தூரப் 
போகப் போகப் புவி ஈர்ப்பு விசையும் குறையும் ; ஆகையால் , 500 
மைல் உயரத்திற்குச் சென்றால் வினாடிக்கு 5 மைல் வேகம் தேவை 
யில்லை ; 4-71 மைல் (மணிக்கு 16,956 மைல் ) வேகம் போதுமானது . 
அந்த வேகம் பெற்ற எப் பொருளும் பூமியைச் சுற்றி வட்ட மான 
பாதையில் சதா சென்றவண்ணமாய் இருக்கும் . அந்த வேகத்தில் 
500 மைல் உயரத்தில் பூமியை ஒரு முறை சுற்றி வரச் சுமார் 12 மணி 
நேரம் பிடிக்கும் . இதுவே செயற்கைச் சந்திரனின் தத்துவமாகும் . 


வளைவான பாதையில் செல்லும் எப்பொருளின் மீதும் ஒரு விசை 
இயங்குகிறது . நாம் மோட்டார் காரிலோ , பஸ்ஸிலோ செல்லும் 
பொழுது திடீரென்று கார் வலப்புறமாகத் திரும்பினால் நாம் காரின் 
இடப்புறத்திற்குத் தள்ளப்படுவதை அறிந்துள்ளோம் . கார் இடப் 
புறமாகத் திரும்பினால் நாம் வலப்புறமாகத் தள்ளப்படுகிறோம் . 
அதாவது , இந்த விசை நம்மை வளைவின் மையத்திற்கு அப்புறமாகத் 
தள்ளுகிறது . இதற்கு ‘ மைய விலகு விசை என்பது பெயராகும் . 
நாம் சைக்கிளில் சவாரி செய்கையில் வலப்புறமாகத் திரும்ப 
வேண்டுமானால் , நம்மை அறியாமலே வலப்புறமாகச் சாய்கிறோம் . 
வலப்புறமாக வளைந்து செல்லும் பொழுது மைய விலகு விசை நம்மை 
இடப்புறமாகத் தள்ளுகிறது . இதை மேற்கொள்ளவே நாம் வலப் 
புறமாகச் சாய்கிறோம் . வளையும்பொழுது அதிவேகமாகச் சென்றால் 
இவ்விசையும் அதிகமாகிறது . ஆகையால் , அதிகமாகச் சாய்கிறோம் . 


வட்டமான பாதையில் செல்லும் பொருள் சதா வளைந்து 
கொண்டே செல்வதால் , மைய விலகு விசை இதன் மேல் எப்பொழுதும் 
இயங்கிக்கொண்டிருக்கிறது . 


m என்னும் எடையுள்ள ஒரு பொருள் என்னும் அரை விட்ட 
முடைய வட்டமான பாதையில் V என்னும் வேகத்துடன் சென்றால் , 


முயற்சியும் வெற்றியும் -1 


35 


அதன்மீது இயங்கும் மைய விலகு விசை my / r என்று கணிக்கப் 
படுகிறது . வேகம் இரு மடங்கு அதிகமானால் , இவ் விசை நான்கு 


V 


வேகம் 


விசை 


மையம் 


5 .. 


மைய விலகு விசை 


மடங்காகிறது . சிறிய வட்டமான பாதையில் சென்றாலும் அதன் 
விசை அதிகமாகிறது . 


சூரியனைச் சுற்றியுள்ள கோள்சள் சூரியனது ஈர்ப்பு விசையால் 
அதைச் சுற்றி ஏறக்குறைய வட்டமான பாதைகளில் செல்கின்றன . 
அவற்றின் மேல் இயங்கும் மைய விலகு விசை அவற்றைச் சூரியனை 
விட்டு வெளியே தள்ளுகின்றது . சூரியனது ஈர்ப்பு விசை 


36 


வானவெளி வெற்றி 


அவற்றைச் சூரியனிடம் இழுக்கின்றது . . இவ்விரு விசைகளும் சம 
மாகையால் , கோள்கள் தம் பாதைகளில் பிறழாமல் செல்கின்றன . 
எக் காரணத்தாலோ ஒரு கோளின் வேகம் குறைந்தால் அதன் 
மைய விலகு விசை குறையும் ; உடனே அது சூரியனிடம் இழுக்கப் 
பட்டுவிடும் . சூரியனுக்கு மிகவும் அருகிலுள்ள புதன் கிரகத்தின் 
மீது சூரியனின் ஈர்ப்பு விசை மிகவும் அதிகம் . ஆகையால் , அதன் 
சுற்று வேகமும் மிக அதிகமாயுள்ளது ( வினாடிக்கு 29.7 மைல் ) . பூமி 
அதைவிட வெகு தூரத்திலிருப்பதால் அதன் சுற்று வேகமும் குறை 
வாக ( வினாடிக்கு 18-5 மைல் ) இருக்கிறது . 


பூமியைச் சுற்றிவரும் செயற்கைச் சந்திரன் ஒரு 100 மைல் 
உயரத்தில் பறக்கும்பொழுது அதன்மீது பூமியின் ஈர்ப்புவிசை அதிகமா 
யிருப்பதால் , அதன் சுற்று வேகம் மணிக்கு 17,420 மைல்களா 
யிருக்கவேண்டும் . 500 மைல் உயரத்தில் பறந்தால் அதன் வேகம் 
மணிக்கு 16,620 மைல்களாயிருந்தால் போதும் . சந்திரனைப் 
பூமிக்குக் கொண்டுவர வேண்டுமானால் , அதன் வேகத்தைக் குறைக்க 
வேண்டும் , அவ்வளவு தான் . வேகம் குறைந்தால் மைய விலகு 
விசை குறையும் ; பூமியின் ஈர்ப்பு விசையை அது மேற்கொள்ள 
முடியாதாகையால் ஈர்ப்பு விசை சந்திரனைக் கீழே இழுத்துவிடுகிறது . 
பூமியின் ஆகாயத்தில் நுழைந்தவுடன் உராய்வு விசை சந்திரனின் 
வேகத்தை அதி விரைவில் குறைக்கிறது . பூமியின் ஈர்ப்பு விசை 
விரைவில் சந்திரனைக் கீழே கொண்டுவந்து விடுகிறது . 


நமது நிலா பூமிக்கு 2,38,000 மைல் தூரத்திலுள்ளது . 
அத் தூரத்தில் பூமியின் ஈர்ப்பு விசை மிக மிகக் குறைவு . ஆகையால் , 
நிலா மணிக்கு 2,275 மைல் வேகத்தில் பூமியைச் சுற்றிச் செல்கிறது . 
அவ் வேகத்தில் அவ்வுயரத்தில் பூமியை ஒரு முறை சுற்றிவர 274 
நாட்கள் பிடிக்கின்றன . அதற்குள்ளாக பூமியும் சூரியனைச் சுற்றிச் 
சிறிது தூரம் செல்வதால் , நிலா பூமியை ஒரு முறை சுற்றிச் செல்ல 
292 நாட்கள் ஆகின்றன . 


ஒரு செயற்கைச் சந்திரன் பூமியைச் சுற்றி வட்டமான பாதையில் 
செல்லவேண்டுமானால் , இருவகைச் சூழ் நிலைகள் அமையவேண்டும் . 
முதலாவது , அதன் வேகம் அதன் உயரத்திற்கேற்றவாறு சரியான 
அளவில் அமைந்திருக்க வேண்டும் ( மேலே கூறியவாறு 500 மைல் 
உயரத்தில் வினாடிக்கு 4.71 மைல் வேகம் ; 1,075 மைல் உயரத்தில் 
4.39 மைல் வேகம் ; 10,000 மைல் உயரத்தில் 2.3 மைல் வேகம் ) . 
இரண்டாவதாக , இவ் வேகத்தை அடையும் சந்திரன் பூமியின் தரை 
மட்டத்திற்கு இணையாகச் 

(கிடையாக ) செல்ல வேண்டும் . < 
( படம் 1 - ல் உள்ளதைக் காண்க . ) அப்படியின்றித் தரைமட்டத்திற்குச் 


முயற்சியும் வெற்றியும் - 


37 


சாய்வாகச் சென்றதாகில் , அதன் சுற்றுப்பாதை ஒரு நீள்வட்டமாகச் 
செல்லும் ( படம் 2 - ல் உள்ளபடி ). சந்திரனின் மிக அதிக தூரம் 


2 


1 


6. சுற்றுப் பாதைகள் 


( சேய்மைத்தொலைவு - apogee ) 500 மைல்களுக்கு அதிகமாகவும் , மிக 
அருகில் வரும் அண்மைத் தொலைவு ( perigee ) 500 மைல்களுக்கு மிகக் 
குறைவாகவும் இருக்கும் . எவ்வளவு குறைவாக இருக்கும் என்பது , 
அதன் பாதை கிடைமட்டத்திற்கு எவ்வளவு சாய்ந்துள்ளது என் 
பதைப் பொறுத்திருக்கும் . 


இந்த அண்மைத் தொலைவின் தூரம் , செயற்கைச் சந்திரனின் 
வாழ்நாளைப் பெரிதும் பாதிக்கும் . பூமிக்கு மிக அருகில் வந்தால் , 
காற்றின் உராய்வு காரணமாகச் சந்திரனின் வேகம் குறைந்துவிடும் ; 
புவி ஈர்ப்பு விசை சந்திரனைத் தன்னிடமாக இழுத்து , அண்மைத் 
தொலைவை மேலும் குறைக்கின்றது . காற்றின் உராய்வும் அதிகமாகிச் 
சந்திரனின் வேகத்தை மேலும் குறைக்கின்றது . இவ்வாறாகச் 
சந்திரன் மேலும் மேலும் தன் வேகத்தை இழந்து , பூமியின் அருகில் 
வந்து, காற்றின் உராய்வு மிக அதிகமாதலால் சூடேறி உருகி சீக்கிரத் 
தில் அழிந்துபோகின்றது . அதன் சேய்மைத் தொலைவு எவ்வளவு 


38 


வானவெளி வெற்றி 


அதிகமாயிருந்தபோதிலும் , அதன் அண்மைத் தொலைவு காற்று 
மண்டலத்திற்குள் வந்துவிட்டால் , சந்திரன் சில வாரங்களில் அல்லது 
சில நாட்களில் எரிந்து சாம்பலாகிவிடும் , 26-3-58 - ல் அமெரிக்கர் 
வீசிய மூன்றாவது எக்ஸ்புளோரர் ( Explorer - III ) சந்திரனின் 
சேய்மைத் தொலைவு 1,735 மைல்கள் என்றாலும் , அதன் அண்மைத் 
தொலைவு 125 மைல்களே . ஆகையால் , அது ஒரு மாத காலமே 
பூமியைச் சுற்றிவந்தது . பிறகு காற்றின் உராய்வினால் சூடேறி 
உருகி எரிந்துபோயிற்று அமெரிக்கரின் முதலாவது எக்ஸ் 
புளோரரின் சேய்மைத் தொலைவு 1,590 மைல்கள் ; அண்மைத் தொலைவு 
220 மைல்கள் ; ஆகையால் , அது 5 வருஷங்களாகப் பூமியைச் சுற்றி 
வந்தது . அண்மைத் தொலைவு 400 மைல்களாக அமைந்துள்ள 
அமெரிக்கரின் முதலாம் வான் கார்டு சந்திரன் 200 ஆண்டுகளுக்கு 
மேல் பூமியைச் சுற்றிவரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது . 


ஆகவே , செயற்கைச் சந்திரன்களை வானில் பறக்கச் செய்ய 
வேண்டுமானால் , முதலில் அவற்றைக் காற்றில்லாத உயரத்திற்குத் 
தூக்கிச் செல்லவேண்டும் ; அங்குச் சென்றபின் அவற்றை வினாடிக்குச் 
சுமார் 4.7 மைல் வேகத்தில் பூமிக்குக் கிடையான திசையில் உந்தித் 
தள்ளவேண்டும் ; பூமியின் ஈர்ப்பு விசையை வென்று உயரச் செல் 
வதற்கும் , பிறகு சந்திரனுக்குப் பேரளவில் வேகம் ஊட்டுவதற்கும் , 
மிக்க திறன்வாய்ந்த ராக்கெட்டுகள் தேவை . ரஷ்யர்கள் தாம் இம் 
முயற்சியில் முதன் முதலாக யாவரும் வியக்கத்தக்க முறையில் வெற்றி 
பெற்றார்கள் என்றாலும் , அவர்களது ராக்கெட்டுகளைக் குறித்த 
தகவல்கள் எதுவும் தெரியவில்லை . அமெரிக்கர்களது வெற்றி ஆரம் 
பத்தில் சிறிதாயிருப்பினும் , மிக விரைவில் அவர்களது விஞ்ஞானக் 
கண்டுபிடிப்புகள் உலகை மகிழ்வித்து , அமெரிக்கர்களுக்குப் பெருமை 
தந்தன . அவர்களது செயற்கைச் சந்திரன் களையும் , அவைகளைச் 
சுமந்து சென்ற ராக்கெட்டுகளையும் குறித்த தகவல்கள் அதிகமாக 
நமக்குத் தெரிந்துள்ளன . அவற்றில் முக்கியமான சிலவற்றைக் 
குறிப்பிடுவோம் . 


எக்ஸ்புளோரர் -1 ( Explorer - l ) 


இதுவே அமெரிக்கர்களது . முதலாம் சந்திரன் . 31-1-1958 - ல் 
இதைப் பறக்க வைத்தனர் . இது உருளை வடிவமாக 72 அடி நீளமும் , 
6 அங்குலக் குறுக்களவும் , 31 பவுண்டு எடையும் கொண்டது . இதனுள் 
ளிருந்த 11 பவுண்டு எடையுள்ள விஞ்ஞானக் கருவிகள் , வான 
வெளியின் தட்பவெப்ப நிலை , ஈரப்பதன் , வானவெளிக் கிரணங்களின் 
செறிவு , காற்றின் செறிவு இவற்றை அளந்து , சங்கேதவாயிலாகத் 
தன்னுள் இருந்த ரேடியோமூலமாகப் பூமிக்கு அறிவித்தன . 


முயற்சியும் வெற்றியும் -1 


39 


இதைச் கமந்து சென்ற ஜூபிடர் C ராக்கெட் 70 அடி உயர 
மும் , 60,000 பவுண்டு எடையும் கொண்ட நான்கு அடுக்கு ராக்கெட் . 
அதன் அடிப்படையான முதலாம் அடுக்கு ரெட்ஸ்டோன் ( Redstone ) 
ராக்கெட் , திரவ ஆக்ஸிஜனையும் ஹைட்ரஸீனையும் எரித்து , 83,000 
பவுண்டு உந்துவிசையுடன் நான்கு அடுக்குகளையும் உயரத் தூக்கு 
கிறது . இரண்டாம் அடுக்கு பதினொரு கெட்டி ராக்கெட்டுகளையும் 
மூன்றாம் அடுக்கு மூன்று . ராக்கெட்டுகளையும் கொண்டன . இந்த 
மூன்றாவது அடுக்குக்குள்ளே நான்காம் அடுக்கான சந்திரன் 11 
பவுண்டு எடையுள்ள பல மின் கருவிகளைத் தன்னுள் அடக்கி 
யிருந்தது . அதன் போக்கைக் கட்டுப்படுத்த இந்த நாலாம் அடுக் 
கில் ஒரே ஒரு கெட்டி ராக்கெட் பொருத்தப்பட்டிருந்தது . 


முதலாம் அடுக்கு ரெட்ஸ்டோன் ராக்கெட் 150 நிமிஷங்களில் 
தன் எரிபொருள்களையெல்லாம் எரித்து முடித்தபோது , அது 50 மைல் 
உயரத்தில் , மணிக்கு 6,800 மைல் வேகத்தில் சென்றுகொண் 
டிருந்தது . அச்சமயம் மேலடுக்குகள் அதனிடமிருந்து விடுவிக்கப் 
பெற்று , வேகம் குறைந்தவண்ணம் ஏழு நிமிஷங்களுக்கு இன்னும் 
உயரச் சென்று , 200 மைல் உயரத்தை அடைந்தன . அப்பொழுது 
தரையிலிருந்து ரேடியோமூலம் இரண்டாம் அடுக்கின் ராக்கெட்டு 
களைச் சுட்டனர் . அவ்வாறே மூன்றாம் , நான்காம் அடுக்குகளும் 
முறையாகக் கொளுத்தப்பட்டன . 1,590 மைல் உயரத்தில் , மணிக்கு 
18,000 மைல் வேகத்தில் , 31 பவுண்டு எடையுள்ள சந்திரன் வீசீ 
யெறியப்பட்டது . 115 நிமிஷங்களுக்கு ஒரு சுற்றாக , அது அடுத்த 
5 வருஷங்களுக்குப் பூமியைச் சுற்றி வந்தவண்ணமாக இருந்தது . 


இச் சந்திரனின் போக்கைப் பின் பற்றிக் கவனிக்கவும் , அது 
அனுப்பும் ரேடியோச் செய்திகளை வாங்கி , அவற்றைத் தலைமை நிலை 
யத்திற்கு அனுப்பவும் உலகத்தின் பல பாகங்களில் தொலைநோக்கி , 
ரேடியோக் குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டன . இச் சந்திரன் காஸ்மிக் கதிர் 
களின் செறிவையும் , விண் துகள்களின் தாக்கு தலையும் உடனுக்குடன் 
ரேடியோமூலம் செய்தியனுப்பிக்கொண்டே இருந்தது . சந்திரனில் 
வைக்கப்பட்டுள்ள ஒரு கைகர் - முல்லர் கணிப்பான் ( Geiger - Muller 
Counter ) , காஸ்மிக் கதிர்த் துணுக்குகள் மோதும் பொழுதெல்லாம் 
பீப் என்ற ஓர் ஓசையை ரேடியோமூலம் அனுப்பியது . 16 தாக்கு 
தல் ஆனவுடன் ஓசையின் தொனி மாறிவிடும் . ஆகவே , நிமிஷத் 
திற்கு நிமிஷமும் வெவ்வேறு திசைகளிலும் காஸ்மிக் கதிர்களின் 
செறிவு எவ்வாறு மாறுகிறது என்பதை உடனுக்குடன் கணித்து 
விடலாம் . அவ்வுயரத்தில் காஸ்மிக் கதிர்களின் செறிவு தரைமட்டத்தி 
லிருப்பதைப்போல் 12 மடங்கு அதிகமாயுள்ளது . 


பட 


40 


வானவெளி வெற்றி 


சிறுசிறு விண் துகள்கள் மோதுவதை மிக உணர்வுள்ள மைகிரா 
போன்கள் ஏற்று , ரேடியோ வாயிலாகச் செய்தியனுப்பின . 


வெப்ப நிலையை அளக்கப் பல மின் கம்பிகள் கொண்ட வெப்ப 
மானிகள் சந்திரனின் உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் வைக்கப் 
பட்டுள்ளன . வெப்பம் மாறும்பொழுது கம்பிகளின் மின் தடையும் 
மாறுகின்றமையால் , ரேடியோவின் குரல் மாற்றத்தின்மூலம் இம் 
மாறுதல்கள் பூமியில் அறியப்படுகின்றன . சந்திரனுக்குள்ளே 
வெப்ப நிலை 70-80 டிகிரியாக ( F ) உள்ளதென்று தெரியவந்தது . 


இரண்டாம் எக்ஸ்புளோரர் 1958 மார்ச்சு மாதத்தில் சுடப்பட் 
டது . ஆனால் , சில கருவிகள் சரியாய் இயங்காதபடியால் இம் முயற்சி 
வெற்றிபெறவில்லை . சில வாரங்களுக்குள் , மார்ச்சு 26.ல் மூன்றாம் 
எக்ஸ்புளோரர் என்ற செயற்கைச் சந்திரன் 1,735 மைல் உயரத்தில் 
வெற்றிகரமாகச் சுடப்பட்டது . இதுவும் முதலாம் எக்ஸ்புளோரரைப் 
போல் , 74 அடி நீளம் , 6 அங்குலக் குறுக்களவு , 31 பவுண்டு எடை 
யுள்ள உருளை வடிவமானது . இதன் அண்மைத் தெலைவு 125 மைல் 
களேயாகும் . 

ஆகையால் , இது ஒரு மாதந்தான் பூமியைச் சுற்றி 
வந்தது . 

பிறகு காற்றின் உராய்வு காரணமாக இதன் வேகம் 
குறைந்து , உயரமும் குறைந்து , உராய்வு அதிகமானதால் சூடேறி 
உருகிப்போயிற்று . 


அமெரிக்கரின் இவ்விரண்டு செயற்கைச் சந்திரன்கள் சுடப்படு 
முன்னரே ரஷ்யர் 184 பவுண்டு எடையுள்ள முதலாம் ஸ்புட்னிக்கை 
யும் , 1,120 பவுண்டு எடையுள்ள இரண்டாம் ஸ்புட்னிக்கையும் 
( நாய்ப் பிரயாணியுடன் ) வானத்திற்கு அனுப்பி , பூமியைச் சுற்றச் 
செய்துவிட்டனர் . ஆனால் , இப் பிரம்மாண்டமான சந்திரன்கள் 
மூலமாக அவர்கள் கண்டறிந்த விஞ்ஞான உண்மைகள் என்ன 
என்பது 

ஒருவருக்கும் தெரியவில்லை . உண்மைகள் எதுவும் 
கண்டறியவில்லையோ ; அல்லது கண்டுபிடித்தவைகளை ரகசியமாக 
வைத்திருக்கிறார்களோ என்பதும் தெரியவில்லை. ஆனால் , அமெரிக்கர் 
அனுப்பிய முதலாம் செயற்கைச் சந்திரன் முதற்கொண்டே பல 
முக்கியமான விஞ்ஞான உண்மைகள் வெளியாயின . 


வான் ஆல்லன் அயனிமண்டலம் ( Van Allen Radiation Belt ) 
முதலாம் எக்ஸ்புளோரர் காஸ்மிக் 

கதிர்களின் செறிவைக் 
குறித்து அனுப்பிய புள்ளிவிவரங்களைப் பதிவு செய்துவந்த மின் 
நாடாவை அயோவா பல்கலைக் கழகத்தின் ( Iowa University ) இரண்டு 
ஆராய்ச்சி மாணவர் பரிசீலனை செய்த பொழுது , செய்தியை அனுப்பிய 
கைகர் கணிப்பானின் நடத்தை மிகவும் வினோதமாக இருப்பதைக் 


முயற்சியும் வெற்றியும் -1 

41 
கண்டனர் . சந்திரன் அண்மைத் தொலைவிலிருந்து உயரப் போகப் 
போக காஸ்மிக் கதிர்களின் செறிவும் அதிகமாகிக்கொண்டேபோய் , 
பிறகு திடீரென்று பூஜ்யத்திற்கு வந்து சேர்ந்துவிட்டது . உயரம் 
குறைந்து சந்திரன் அண்மைத் தொலைவிற்கு வரும்பொழுது , கணிப் 
பான் மறுபடியும் கதிர்களின் செறிவைப் பதிவு செய்ய ஆரம்பித்தது . 
உயரம் குறையக் குறைய செறிவும் குறைந்து கொண்டே வந்தது . 
மறுபடியும் , அடுத்த சுற்றில் உயரம் அதிகமாகும்பொழுது செறிவும் 
அதிகமாகிக்கொண்டே போய் , திடீரென்று பூஜ்யமாகிவிட்டது . இதைக் 
கண்டு பிரமித்த மாணவர்கள் நெடுநேரம் இதன் காரணத்தைப் 
புரிந்துகொள்ளாமல் திகைத்தனர் . திடீரென்று எர்னஸ்ட் ரே 
( Earnest Ray ) என்ற மாணவனுக்குப் பளிச்சென்று காரணம் விளங் 
கியது . அம்மாடியோ ! வானவெளி கதிர்வீச்சால் நிறைந்திருக் 
கிறது என்று கூவினான் . 

ஆம் , வானவெளியில் பயங்கரமான கதிர்வீச்சு மண்டலங்கள் 
உள்ளன என்பதை அம் மாணவர்களின் பேராசிரியரான வான் 
ஆல்லன் ( Van Allen ) விளக்கிக் காட்டினார் . சுமார் 500 , 600 மைல் 
உயரம் தொடங்கி , மேலே போகப்போகக் கதிர்வீச்சின் செறிவு மிக 
அதிகமாகிறதென்றும் , கைகர் கணிப்பான் பதிவு செய்யக்கூடிய 
அளவுக்கு மிஞ்சியதும் கணிப்பான் பதிவு செய்ய முடியாமல் செய 
லற்று நின்றுவிடுகிறதென்றும் விளக்கினார் . இக் கதிர்வீச்சு மண்ட 
லங்கள் எவ்வாறு ஏற்படுகின்றன என்பதையும் விளக்கினார் . சூரியனி 
லிருந்து தள்ளப்படும் பெருவாரியான புரோட்டான் , எலக்ட்ரான் 
அயனிகள் பூமியை நோக்கி வரும்போது , பூமியின் காந்த சக்தியால் 
விலக்கப்பட்டு , ஒரு பெரிய சுருள் வடிவமான பாதையில் துருவத்தை 
நோக்கிப் பாய்ந்து செல்கின்றன . துருவத்தின் அருகில் வரும் 
பொழுது அவற்றின் சுருள் வடிவம் குறுகி , வேகமும் அதிகரித்துக் 
கொண்டே போகிறது . கடைசியில் , துருவத்திற்குச் சிறிது தூரத்தில் 
காந்தவிசை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதிகமானவுடன் , அயனி 
களின் போக்குத் திடீரென்று நேர் எதிராகத் திருப்பப்படுகிறது . இதை 
விஞ்ஞானிகள் . காந்த ஆடி ( Magnetic Mirror ) என்று குறிப் 
பிடுவர் . அயனிகள் தம் பாதையில் எதிராகத் திரும்பிப் பெரிய சுருள் 
பாதையில் மறு துருவத்தை நோக்கிப் பாய்ந்து செல்கின்றன . இவ் 
வாறே பூமியைச் சுற்றிலும் இம் மண்டலம் பரவியிருக்கிறது . 


இவை யெல்லாம் உண்மையா அல்லது பொய்யா என்று கண்டு 
பிடிக்க மூன்றாம் எக்ஸ்புளோரர் சந்திரனில் வான் ஆலன் இன்னும் 
பெரிய கைகர் கணிப்பான்களை வைத்து . அனுப்பினார் . எதிர்பார்த்த 
படியே சந்திரன் தன் சேய்மைத் தொலைவாகிய 1,741 மைல் உயரத் 
திற்குச் செல்கையில் , உயரப் போகப் போகக் கதிர்வீச்சின் செறிவும் 
அதிகரித்துக்கொண்டே சென்றது . 1958 ஆம் வருஷம் மே மாதம் 


42 


வானவெளி வெற்றி 


ஒன்ரூம்தேதி , அமெரிக்க விஞ்ஞான அகாடமிக்குழுவில் வான் ஆல்லன் 
இப் புது உண்மையை வெளியிட்டார் . பிறகு மேலே அனுப்பப்பட்ட 
செயற்கைச் சந்திரன் , நிலா ராக்கெட்டுகள் , செயற்கைக் கோள் 
இவற்றின் உதவியால் இவ்வயனிமண்டலங்களை 

முழுவதுமாக 
ஆராய்ந்துள்ளனர் . இவ்வித மண்டலங்கள் இரண்டு உள்ளன 
என்றும் , முதலாவது மண்டலம் சுமார் 1,400 மைல்களிலிருந்து 3,4100 
மைல்கள் வரையிலும் , இரண்டாவது மண்டலம் 8,000 மைல்களி 
லிருந்து 12,000 மைல்கள் வரையிலும் பரவியுள்ளன வென்றும் 
தெரியவந்துள்ளன . இத் தூரங்கள் அயனி மண்டலங்களின் நடுப் 
பாகத்தையே குறிக்கின்றன . 

கருவிகள் 

அறிவித்ததுபோல் 
அயனிகளின் செறிவு 600 மைல் உயரத்திலேயே அதிகரிக்க ஆரம் 
பித்து , 50,000 மைல் தூரம் வரை பரவியுள்ளது . 


இம் மண்டலங்களின் கதிர்வீச்சு மகா பயங்கரமானது . அவற்றி 
னூடே செல்லும் எவ்விலங்கும் உயிருடன் இருக்க இயலாது . 


அப்படியானால் , பூமியைவிட்டு நிலாவுக்கும் மற்றக் கிரகங்களுக்கும் 
பிரயாணமாய்ச் செல்வதெப்படி ? வானவெளிப் பிரயாணம் வெறும் 
கனவாய் முடிந்துவிடுமோ ? 


இல்லை ; இதற்கொரு வழியுண்டு . ஒரு வழியன்று ; இரு 
வழிகள் உள்ளன . 


பூமியின் காந்த சக்தியில் அகப்பட்டுக்கொண்டு சுருள் பாதையில் 
துருவங்களை நோக்கி ஊசலாடிக்கொண்டிருக்கும் இவ்வயனிகள் , 
துருவத்தை அடையுமுன் காந்த ஆடி விளைவினால் பிரதிபலிக்கப் 
பட்டுத் தாம் வந்த திசைக்கு எதிராகப் பாய்ந்து செல்கின்றன என்று 
முன்னே குறிப்பிட்டோம் . ஆகையால் , இவ்வயனிகளின் செறிவு 
பூமத்தியரேகைக்கு மேலே மிக அதிகமாயுள்ளது . 

துருவுங்களை 
நோக்கிச் சென்றால் அவற்றின் செறிவு குறைந்து , துருவங்களைச் 
சுற்றி ஒன்றுமில்லாதுபோய்விடுகின்றது . ஆகவே , பூமியை விட்டு 
வானவெளிப் பிரயாணமாய்ச் செல்வதற்கு இரு வழிகள் உள்ளன . 
வட துருவத்தையோ , தென் துருவத்தையோ நோக்கிச் சென்றால் 
இவ்வயனி மண்டலங்களால் எவ்விதச் சேதமுமில்லாமல் தப்பிச் 
சென்றுவிடலாம் . இம் மிக முக்கியமான உண்மை செயற்கைச் 
சந்திரன்களின் 

மூலமாய்த் தெரியவந்துள்ளது . வான்கலனின் 
சுவர்கள் சக்தி குறைவாயுள்ள அயனிகளைத் தடுத்துவிடும் . கலனுக் 
குள்ளே வைக்கப்படும் கருவிகள் , எரிபொருள் அறைகள் முதலியவை 
பிரயாணிகளுக்குப் பாதுகாப்பு அளிக்குமாறு அமைக்கப்படும் . சக்தி 
மிகுந்த அயனிகள் சில இவற்றையும் தாண்டிவந்து பிரயாணிகளைத் 
தாக்கலாம் , 


முயற்சியும் வெற்றியும் -1 


43 


முதலாம் எக்ஸ்புளோரர் இவ்வயனி மண்டலத்தைப்பற்றி அறி 
விக்கு முன்னரே , விஞ்ஞானிகள் காந்த மண்டலத்தில் அயனிகள் எவ் 
வாறு ஊசலாடும் என்பதை அறிந்திருந்தனர் . ஆனால் , அக் கனிப் 
பின்படி வெளியிலிருந்து வரும் அயனிகள் சக்தியற்றவையாயிருந் 
தால் , பூமியின் காந்த சக்தி அவற்றை வெகு தூரத்திற்கப்பாலேயே 
பக்கவாட்டமாகத் திருப்பி வானவெளியில் அனுப்பிவிடும் என்று 
அறிந்திருந்தார்கள் . ( சக்தி மிகுந்த அயனிகள் இக் காந்த சக்தியை 
மேற்கொண்டு பூமியை வந்தடையும் என்பதையும் அறிந்துள்ளோம் . ) 
பின் எவ்வாறு சக்தி குறைந்த இந்த அயனிகள் பூமியைச் சுற்றி ஒரு 
மண்டலமாகப் பரவியுள்ளன ? பிறகு நடத்திய ஆராய்ச்சிகளின்படி 
சூரியனது கதிர்வீச்சுக் கிரியை இவ்வயனிகளை பூமியின் காந்தத்திற் 
குத் தப்பி உள்ளே புகுமாறு செய்துவிடுகிறது என்று தெரிய வரு 
கிறது . கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இவ்வாறு தப்பிப் புகுந்த 
அயனிகள் , துருவங்களுக்கிடையே சுழன்றுகொண்டிருக்கவேண்டும் ; 
சமயா சமயங்களில் அவை இம் மண்டலங்களிலிருந்து சிதறி , பூமி 
யின் துருவங்களை வந்தடைகின்றன . அப்பொழுது 

அவை 
அரோரா ( Aurora ) என்னும் துருவ ஜோதிகளாய் வானத்தில் 
மிகப் பிரகாசமாய்க் காட்சியளிக்கின் -றன . சூரியனிலிருந்து வாரி 
யிறைக்கப்படும் பெருவாரியான அயனிகளும் வெளியுலகிலிருந்து 
வரும் அயனிகளும் மறுபடியும் இவ்வயனி மண்டலத்தின் செறிவை 
அதிகமாக்குகின்றன . 


அயனிகள் இவ்வாறு பூமியின் காந்தசக்தியில் அகப்பட்டுத் 
துருவங்களுக்கிடையே சுழன்றுகொண்டிருப்பது உண்மைதானா 
என்பதை நிர்ணயிக்க அமெரிக்க இராணுவ இலாகா , ஆர்கஸ் திட்டம் 
( Project Argus ) 67607 D ஒரு திட்டத்தை வகுத்தது . இதன்படி 
1958 ஆம் ஆண்டு ஜூலை 26 ஆம் தேதி நான்காம் எக்ஸ்புளோரர் 
சுடப்பட்டது . இதன் அண்மைத் தூரம் 157 மைல் ; சேய்மைத் 
தூரம் 1,388 மைல்கள் . இச் சந்திரன் ஒரு மாத காலமாகப் பூமியைச் 
சுற்றி வட்டமிட்டு , வெவ்வேறு உயரங்களிலும் , வெவ்வேறு நேரங் 
களிலும் பூமியைச் சுற்றியுள்ள அயனிகளின் செறிவை அளந்து 
சய்தியனுப்பியது . பிறகு ஆகஸ்டு 27 ஆம் தேதி அதிகாலையில் 
தெற்கு அட்லான்டிக் சமுத்திரத்திலிருந்து . நார்டன் சௌ ண்டு 
( Norton Sound ) என்ற ஏவுகணைக் கப்பலிலிருந்து ஒரு மூன்றடுக்கு 
ராக்கெட் சுடப்பட்டது . அதன் நுனியில் ஒரு சிறிய ஹைட்ரஜன் 
குண்டு வைக்கப்பட்டிருந்தது . ஹைட்ரஜன் குண்டு என்றாலும், 
அதன் சக்தி ஹிரோஷிமா அணுகுண்டின் சக்தியில் பத்தில் ஒரு 
பங்கு தான் . சுமார் 300 மைல் உயரம் சென்றதும் குண்டு வெடிக்கப் 
பேட்டது . விஞ்ஞானிகள் எதிர்பார்த்தபடி அதில் உண்டான எலக்ட் 
ரான்கள் வட தென் துருவங்களுக்கிடையே ஒரு பிரம்மாண்டமான 


44 


வானவெளி வெற்றி 


வில் போன்ற சுருள்பாதைகளில் பாய்ந்து சென்றன . அவை 
பூமத்திய ரேகைக்கு மேலே 300 மைல்களிலிருந்து 2,500 மைல்கள் 
வரைக்கும் பரவி இரு துருவங்களுக்கருகே பூமியின் ஆகாய மண்டலத் 
திற்கு இறங்கிவந்தன . 


ஆகஸ்டு 30 , செப்டம்பர் 6 ஆம் தேதிகளில் இன்னும் இரு ஹைட் 
ரஜன் குண்டுகள் ஏறக்குறைய அதே இடத்தில் , அதே 
உயரத்தில் சுடப்பட்டன . 

அவை உண்டுபண்ணிய எலக்ட்ரான் 
களும் அவ்வாறே பூமியைச் சுற்றிப் பெரும் அயனி மண்டலமாகப் 
பரவின . ஒரு மாதமாக அயனிகளின் செறிவை அளந்துவந்த 
நாலாம் எக்ஸ்புளோரர் சந்திரன் , இக் குண்டுகள் வெடித்த பின்னர் 
அயனிகளின் செறிவு அதிகரித்ததை அளந்து காட்டிற்று . ரஷ்யர் 
களின் மூன்றாம் ஸ்புட்னிக்கும் ஆர்கஸ் திட்டத்தின் அயனிகளை 
அளந்து காட்டியது . டிசம்பர் மாதம் 6 ஆம் தேதி அமெரிக்கர் நிலாவை 
நோக்கி அனுப்பிய பயனியர்- III போகும் வழியில் இந்த ஆர்கஸ் 
அயனிகளின் செறிவு மிகமிகக் குறைவாக உள்ள தாகக் காட்டிற்று . 
பிறகு அவை அழிந்துபோயின . 


வான்கார்டு திட்டம் ( Project Vanguard ) 

அமெரிக்கக் கடற்படையினரது வான்கார்டு திட்டத்தின் முயற் 
சிகள் பலமுறை தவறியபின்னர் , 1958 ஆம் ஆண்டு மார்ச்சு மாதம் 
17 ஆம் தேதியன்று , 6 அங்குல அகலமும் 3 பவுண்டு எடையுமுள்ள 
ஒரு மிகச்சிறிய சந்திரனை 2,463 மைல் உயரத்தில் பறக்கவிட்டு வெற்றி 
கண்டனர் . சந்திரன் மிகச் சிறியது என்றாலும் , அதனால் உண்டான 
பயன் பலவகைப்பட்டதாகும் . அதன் அண்மைத் தூரம் 406 மைல் 
களாகையால் , அது காற்றின் உராய்வுக்கு முழுவதுமாக அப்பா 
லுள்ளது . ஆகவே , அதன் வேகம் குறைவதற்கு வழியில்லை . 
ஆகையால் , அது பல நூற்றாண்டுகளாகப் பூமியைச் சுற்றிவந்த 
வண்ணம் இருக்கும் ! இதன் இரண்டாவது சிறப்பியல்பு என்ன 
வென்றால் , இதில் வைக்கப்பட்டுள்ள இரு ரேடியோக்களில் ஒன்று 
சாதாரண மின்கலன்களால் இயக்கப்படுவது . மற்றொன்று , சூரிய 
மின் கலன்களால் இயக்கப்படுவது . சூரிய ஒளி படும்பொழுது 
அதிலுள்ள மின்கலம் மின்னேற்றமடையும் ; பூமியின் நிழலில் 
செல்லும் போது அம் மின்சக்தியைப் பயன்படுத்திக்கொள்ளும் . 
ஆகவே , இந்த ரேடியோ வருஷக்கணக்காய்ச் செய்தியை அனுப்பிக் 
கொண்டே இருக்கும் ! சாதாரண 

மின்கலனால் 

இயக்கப்பட்ட 
ரேடியோ 19 நாட்களில் நின்றுபோய்விட்டது . சூரிய மின்கல 
ரேடியோ இந்த ஆறு ஆண்டுகளாய் இடைவிடாமல் செய்தியனுப்பிக் 
கொண்டுள்ளது ! மின்கலன்களில் பழுது ஏற்பட்டு அல்லது உடை . 
பட்டுப் போகும்வரை அவை இயங்கிக்கொண்டே இருக்கும் ! 


முயற்சியும் வெற்றிடம் -1 


45 


இவ்வாறு பல்லாண்டுகளாகச் சந்திரன் பூமியைச் சுற்றிக் 
கொண்டிருப்பதால் , அதன் பாதையை மிகத் திருத்தமாக அளந்து 
பல முக்கியமான விஞ்ஞான உண்மைகளை அறிந்துகொள்ள 
முடிகிறது . முதலாவதாக , இதைக்கொண்டு நமது பூமியின் 
உருவத்தை மிகத் திருத்தமாகக் கணிக்க முடிகிறது . பூமி உருண்டை 
வடிவமானது என்றும் , துருவப் பாகங்களில் சிறிது தட்டையாகவும் 
மத்திய பாகத்தில் சிறிது அகன்றும் உள்ளது என்பதையும் 
அறிவோம் . இதுவரை பூமியின் மத்திய குறுக்களவு துருவ விட்டத் 
தைவிட 26 மைல் 5.5 பர்லாங்கு அதிகமானது என்று கணக்கிட்டிருந் 
தார்கள் . இச் சந்திரன் சுற்றுப் பாதையை அளந்ததன் மூலம் , 
மத்திய குறுக்களவு துருவக் குறுக்களவைவிட 26 மைல் 3-8 பர்லாங்கு 
தான் அதிகமானது என்று தெரியவருகிறது . கமார் 8,000 மைல் 
தூரத்தில் 11 பர்லாங்கு வேறுபாட்டைக் கண்டுபிடிப்பதென்றால் , 
அளவு எவ்வளவு துல்லியமாக இருக்கவேண்டுமென்று ஊகித்துக் 
கொள்ளலாம் ! 


பூமியின் குறுக்களவுகளின் வேறுபாட்டிற்குக் காரணம் பூமியின் 
சுழற்சி விசையாகையால் , பூமியின் உட்பாகம் விஞ்ஞானிகள் கணக் 
கிட்டதைவிடச் சற்று அதிகமாகவே கடினமாக இருக்கவேண்டு 
மென்று வெளியாகிறது . அதனால் தான் குறுக்களவு வேறுபாடு 
எதிர்பார்த்ததைவிடச் சிறிது குறைவாக உள்ளது . 


வான் கார்டு வீசிய சிறு சந்திரனைக்கொண்டு வேறோர் உண்மை 
யும் புலனாயிற்று . 400 மைல் உயரத்தில் காற்றின் அடர்த்தி எதிர் 
பார்த்ததைவிடப் பத்து மடங்கு அதிகம் என்று தெரியவருகிறது . 
தரைமட்டத்தின் அடர்த்தியைப்போல் பத்து லட்சங் கோடியில் ஒரு 
பங்கு என்று கணக்கிட்டிருக்கின்றனர் . 


5 


இச் சந்திரனின் சுற்றுப்பாதையைக் கொண்டு பல கொள்கை 
களை உறுதிப்படுத்தியுள்ளனர் . ஒரு சந்திரனின் பாதை சூரியக் 
கதிர்வீச்சாலும் , சூரியன் , நிலா இவற்றின் ஈர்ப்பு விசைகளாலும் , 
பூமியின் காந்த விசையாலும் , சூரியப் பொட்டுகளின் ( Sunspots) 
கிரியையாலும் பாதிக்கப்படலாம் என்ற கொள்கை உண்மையானது 
என்பது மெய்ப்பிக்கப்பட்டுள்ளது . 


வான் கார்டு சந்திரன் நீண்டகாலமாகப் பூமியைச் சுற்றி 
வருவதைக்கொண்டு , ஐன் ஸ்டைனின் சார்புக் கொள்கைக்குச் 
( Theory of Relativity ) சான்று கிடைக்குமென்று நம்பினர் . இக் 
கொள்கையின் ஒரு முடிவு என்னவென்றால் , ஒரு கனமான கோளத் 
துக்கருகே ஒரு சிறிய கோளம் சுற்றி வருமாயின் , அச் சிறு கோளத் 
தின் சுற்றுப்பாதையே மிக மெதுவாகச் சுற்றிவரும் என்பது ; 


46 


வானவெளி வெற்றி 


அதாவது , சுற்றிவரும் அச் சிறு கோளத்தின் அண்மைத் தொலைவு 
மிக மெதுவாக இடம்விட்டு இடம் பெயர்ந்து வரவேண்டும் என்பது 
அக் கொள்கையின் முடிவுகளில் ஒன்று . இதுவரை இதற்கு ஒரே ஒரு 
சான்றுதான் கிடைத்திருக்கிறது . சூரியனுக்ரு மிகவும் அருகிலுள்ள 
புதன் கோளின் சுற்றுப்பாதை ஒரு நிலையாக இராமல் , ஒரு நூற் 
ரூண்டுக்குச் சுமார் 1/6 டிகிரி ( 574 செகண்டு ) வீதம் நகர்ந்து செல் 
வதை வான விஞ்ஞானிகள் அறிந்திருந்தனர் . நியூட்டனின் ஈர்ப்புக் 
கொள்கையின்படி மற்றக் கோள்களது ஈர்ப்புவிசை காரணமாக ஒரு 
நூற்றண்டுக்கு அது 532 செகண்டுகளே விலக வேண்டும் என்று 
கணிக்கப்பட்டிருந்தது . எஞ்சிய 42 செகண்டுகள் அதிகமாக ஏன் 
அது நகரவேண்டும் என்று விளங்காமலிருந்தது . ஐன்ஸ்டைனின் 
சார்புக் கொள்கையின்படி கணித்ததில் புதனின் சுற்றுப்பாதை ஒரு 
நூற்றாண்டிற்கு 532 செகண்டுகளல்ல , 574 செகண்டுகளே விலக 
வேண்டும் என்று விடை கிடைத்தது . இது சார்புக்கொள்கைக்கு 
அருமையான சான்றாக உள்ளது . 


ஆனால் , புதன் கோள் சூரியனிடமிருந்து 360 லட்சம் மைல் 
தூரத்திலுள்ளது . ஆகையால் , அதன் சுற்றுப் பாதையின் விலகலும் 
மிகமிகக் குறைவாக உள்ளது . பூமியைச் சுற்றி ஒரு செயற்கைச் 
சந்திரனை அனுப்பி ஒன்று அல்லது இரண்டு ஆண்டுகளாக அதன் 
சுற்றுப்பாதையைக் கணித்துவந்தால் , ஐன்ஸ்டைனின் சார்புக் 
கொள்கை உண்மையா பொய்யா என்பது புரிந்துவிடும் . வான் கார்டு 
சந்திரன் குறைந்தது 200 வருஷங்களாகப் பூமியைச் சுற்றி வரும் 
என்று தெரிந்ததும் அதன் பாதையை மிகத் திருத்தமாய்க் கணித்து 
வந்தனர் . ஆனால் , அதன் அண்மைத் தொலைவு பூமிக்கு மிக அருகில் 
இருப்பதால் , காற்றின் உராய்வு , பூமியின் காந்தவிசை இவை 
காரணமாகச் சந்திரனின் சுற்றுப்பாதையில் ஏற்படும் மாறுதல்கள் 
சார்புக் கொள்கையின் விளைவை முழுவதுமாக மறைத்துவிடு 
கின் றன என்பதைக் கண்டறிந்தனர் . சந்திரனின் சுற்றுப்பாதை 
முழுவதும் ஓர் 1,000-2,000 மைல் தூரத்திலிருந்தால் , இக் 
கொள்கையின் விளைவைச் சுலபமாகக் கணிக்கலாம் . 


பயனியர்- நிலா ராக்கெட் 


வானப் பந்தயம் ஆரம்பித்த சில மாதங்களுக்குள் ரஷ்யர்கள் 
பிரமிக்கத்தக்க செயல்களைச் சாதித்துவிட்டனர் . அமெரிக்கரும் பின் 
தங்கிவிடாமல் ராக்கெட்டுகள் சிறியவையாயிருந்தபோதிலும் அவற் 
றைக்கொண்டு பல முக்கியமான விஞ்ஞான உண்மைகளைக் கண்டறிய 
முயன்றனர் . 1958 , மே 15 ஆம் தேதியன்று ரஷ்யர் மூன்றாம் ஸ்புட் 
னிக்கை அனுப்பினர் . அது 2,925 பவுண்டு எடையுள்ள விஞ்ஞானக் 


முயற்சியும் வெற்றி , பும் -1 


பும் -1 


47 


வான் 


கருவிகளைக்கொண்டு 1,167 மைல் உயரத்திற்குச் சென்றது . 
ஆல்லன் அயனிமண்டலத்தைக் குறித்த பல முக்கியமான புள்ளி 
* விவரங்களையும் , காற்றின் அழுத்தம் , அதன் தொகுப்பு , பூமியின் 
காந்த - மின்சார மண்டலங்கள் , வானவெளியின் வெப்பம் , காஸ்மிக் 
கதிர்களின் செறிவு இவற்றைக் குறித்த ஏராளமான புள்ளிவிவரங் 
களையும் பூமிக்கு அனுப்பிற்று . அதனுள் பல சூரிய மின்கலன்கள் 
வைக்கப்பட்டிருந்தபடியால் , அதன் ரேடியோக்கள் சுமார் இரண்டு 
வருஷங்களாக வானவெளியின் செய்திகளை இடைவிடாமல் பூமிக்கு 
அனுப்பி வந்தன . கடைசியில் , 1960 ஆம் ஆண்டு, ஏப்ரல் 6 ஆம் தேதி 
அது காற்று மண்டலத்திற்குள் புகுந்து எரிந்து சாம்பலாயிற்று . 


ரஷ்யர்கள் ஆயிரக்கணக்கான பவுண்டு எடையுள்ள சந்திரன் 
களை எளிதில் ஆகாயத்தில் 

வீசியெறிந்துகொண்டிருக்கையில் , 
அமெரிக்கர்கள் 30 , 40 பவுண்டு சந்திரன்களோடு திருப்தியடைய 
வேண்டியதாயிருந்தது . அமெரிக்க ஆகாயப்படையினரது தார் 
( Thor ) ராக்கெட் ஜூப்பிடரைவிடச் சக்திவாய்ந்ததாக இருந்த 
படியால் அதை முதல் அடுக்காக எடுத்து , வான்கார்டின் இரண்டாம் 
அடுக்கை அத்துடன் பிணைத்து , தார் - ஏபிள் ( Thor - Able ) என்ற ஒரு 
புது ராக்கெட்டை உண்டுபண்ணினர் . அதன் மூன்றாம் அடுக்கை 
ஆயிரக்கணக்கான மைல் நீளமுள்ள 

நீளமுள்ள கண்ணாடி நாரால் செய்து , 
பிளாஸ்டிக்கைக்கொண்டு ஒட்டி , கனத்தை வெகுவாகக் குறைத்தபடி 
யால் , 5 ( ) பவுண்டு எடையுள்ள கருவிகளை அதில் வைத்து அனுப்ப 
முடிந்தது . ( முந்திய வான் கார்டில் 21. பவுண்டு கருவிகளைத்தான் 
வைக்க முடிந்தது . ) புதிய மூன்றடுக்கு ராக்கெட் அதிக சக்தி வாய்ந்த 
தாக இருந்ததால் , அதைக்கொண்டு பூமியின் கவர்ச்சியை வென்று , 
நிலாவுக்கு ஒரு ராக்கெட்டை அனுப்பலாம் என்று முடிவு செய் 
தனர் . அவ்வாறே 1958 ஆம் ஆண்டு ஆகஸ்டு மாதம் 17 ஆம் தேதி 
நிலாப் 

பிரயாணத்தின் முதலாம் முயற்சி நடந்தது . ஆனால் , 
ராக்கெட் கிளம்பிய 77 வினாடிக்குள் முதலாம் அடுக்கு தார் ராக்கெட் 
வெடித்துவிட்டபடியால் , இம் முயற்சி வெற்றி பெறவில்லை . 


இத் தோல்வியால் மனந் தளர்ந்துவிடாமல் மறுபடியும் 
அக்டோபர் 11 ஆம் தேதியன்று , அதே மூன்றடுக்கு ராக்கெட்டை 
நிலாவை நோக்கி அனுப்பினர் . இச் சமயம் மூன்று அடுக்குகளும் 
சரிவர இயங்கின . 84.4 பவுண்டு எடையுள்ள பயனியர் -1 
{ Pioneer - 1 ) என்று பெயர் கொண்ட வான்கலத்தைச் சுமந்து , 
* தார் - ஏபிள் ராக்கெட் நிலாவை நோக்கி விரைந்தது . ஆனால் , 
பாவம் , அதன் மூன்றாம் அடுக்குச் சுடப்பட்ட திசையில் ஒரு சிறு 
தவறு ஏற்பட்டபடியால் இம் மகத்தான முயற்சி வெற்றி பெறவில்லை . 
70,700 மைல் உயரம் சென்றபின் , இக் கலன் பூமியை நோக்கிப் 


48 


வானவெளி வெற்றி 


தென் பசிஃபிக் சமுத்திரத்தில் விழுந்து 


பாய்ந்து . மறு நாள் 
மூழ்கியது ! 


மறுபடியும் நவம்பர் 8 ஆம் தேதியன்று மூன்றாவது தார்- ஏபிள் 
ராக்கெட் நிலாவை நோக்கிச் சுடப்பட்டது . இச் சமயம் முதல் 
இரண்டு அடுக்குகள் சரியாக எரிந்தன ; ஆனால் , மூன்றாம் அடுக்கு 
எரிய மறுத்துவிட்டது ! பயனியர்- F என்று பெயர்கொண்ட இந்த 
ராக்கெட் 963 மைல் உயரம் ஏறியபின் பூமியை நோக்கி விழுந்து 
விட்டது . 


ஜூபிடர் 


அமெரிக்க ஆகாயப் படையினரது மூன்று முயற்சிகள் தோல்வி 
யடைந்துவிடவே , இராணுவப் படையினர் இம் முயற்சியை மேற் 
கொண்டனர் . வெர்னர் வான் பிரௌன் தமது 
ராக்கெட்டில் மற்றொரு சக்திவாய்ந்த ராக்கெட்டை முதல் அடுக்காகப் 
பொருத்தி , அதற்குமேல் மூன்று அடுக்குக் கெட்டி ராக்கெட்டுகளைச் 
சேர்த்து , ஜூனோ (Juno ) என்ற நான்கடுக்கு ராக்கெட்டை 
உண்டாக்கினார் . 1958 ஆம் ஆண்டு டிசம்பர் 6 ஆம் தேதி ஜூனோ II , 
என்னும் ராக்கெட் இரண்டடி நீளமும் 13 பவுண்டு எடையும் 
கொண்ட பயனியர்- I என்ற வான் கலத்தோடு நிலாவை நோக்கிச் 
சுடப்பட்டது . இக் கலத்தில் காஸ்மிக் கதிர்களை அளக்க இரு கைகர் 
கணிப்பான்களும் , நிலாவின் பின்புறத்தை ஆராய ஓர் ஒளி 
மின் கலனும் ( Photo electric device ) வைக்கப்பட்டிருந்தன . முதலாம் 
பயனியரைப் போலவே , இந்த ராக்கெட்டின் நான்கு அடுக்குகளும் 
சரிவர இயங்கின . ஆனால் , கடைசி அடுக்குச் சுடப்பட்ட திசையில் 
ஒரு சிறு தவறு ஏற்பட்டபடியால் , இக் கலனும் நிலாவை அடைய 
வில்லை . 63,580 மைல் உயரம் சென்றபின் பூமியை நோக்கி விழுந்து 


விட்டது . 


இச் சமயத்தில் அமெரிக்க ஆகாயப் படையினர் சாதித்த ஒரு 
காரியம் இங்குக் குறிப்பிடத்தக்கது . டிசம்பர் 18 ஆம் தேதியன்று 
ஒரு ராட்சத அட்லாஸ் ராக்கெட் 150 பவுண்டு ரேடியோக் கருவிகளைச் 
சுமந்துகொண்டு மேலே கிளம்பி , மணிக்கு 18,000 மைல் வேகத்தை 
அடைந்து , ஒரு செயற்கைச் சந்திரனாகப் பூயியைச் சுற்றிவர ஆரம் 
பித்துவிட்டது . 8,750 பவுண்டு எடையுள்ள இந்த ராக்கெட் முழு 
வதும் செயற்கைச் சந்திரனாகச் சுற்றிவந்தபடியால் , இதுவே மிகக் 
கனமுள்ள சந்திரனாக விளங்கியது . ரஷ்யர்களது 

மூன்றாம் 
ஸ்புட்னிக் 2,925 பவுண்டு கருவிகளைச் சுமந்து பூமியைச் சுற்றி 
வந்தது . அதைச் சுமந்து சென்ற கடைசி அடுக்கு ராக்கெட்டும் 
அதன் பின்னால் - பூமியைச் சுற்றி வந்தது . ஆனால் , அதன் எடை , 
4,000 பவுண்டு தான் . இந்த அமெரிக்கச் சந்திரனின் இன்னொரு 


முயற்சியும் வெற்றியும் -1 


49 


சிறந்த வெற்றி என்னவென்றால் , அமெரிக்கத் தலைவர் ஐசன் ஹவர் 
ஒலிபரப்பிய கிறிஸ்துமஸ் செய்தியை இச் சந்திரனிலுள்ள கருவிகள் 
நாடாவில் பதிவுசெய்து , பிறகு தரையிலிருந்து கட்டளையிட்ட 
பொழுதெல்லாம் திருப்பி ஒலிபரப்பின . இதிலிருந்து , செயற்கைச் 
சந்திரன்களை உலகத்தின் எல்லாப் பாகங்களுக்கும் செய்திகளையும் 
படங்களையும் அனுப்புவதற்காகப் பயன்படுத்தலாம் என்பது தெளி 
வாகியது . 


கடைசியாக , அமெரிக்கரது ஐந்தாவது நிலா முயற்சி 1959 ஆம் 
வருஷம் மார்ச்சு மாதம் 3 ஆம் தேதி வெற்றிபெற்றது . இராணுவப் 
படையினரது ஜூனோ- II ராக்கெட்டின் மீது 13.4 பவுண்டு எடையுள்ள 
பயனியர் - IV என்ற வான் கலம் சவாரி செய்து , பூமியின் கவர்ச்சியை 
வென்று , நிலாவிற்கு 37,300 மைல் தூரத்தில் வானவெளியில் 
பாய்ந்து சென்று , சூரியனைச் சுற்றி ஒரு புதிய கோளாக அமைந்து 
விட்டது . அக் கலன் நிலாவிற்கு 20,000 மைல்களுக்குக் குறைவான 
தூரத்தில் சென்றிருந்தால் , கலனிலுள்ள ஒளி மின் கருவிகள் 
இயங்கி , நிலாவைக் குறித்த செய்திகளைப் பூமிக்கு அனுப்பியிருக்கும் . 
எனினும் , அக் கலனிலுள்ள வேறு கருவிகள் 40,70,000 மைல்கள் 
தூரத்திற்குக் காஸ்மிக் கதிர்களின் செறிவை அளந்து பூமிக்கு 
ரேடியோ மூலம் செய்தியனுப்பிக்கொண்டே இருந்தன . 


ஆயினும் , இம் மாபெரு வெற்றி உலகத்தினை வியப்பும் 
விம்மிதமும் அடையுமாறு செய்யவில்லை . ஏனென்றால் , இதற்கு 
இரண்டு மாதங்களுக்கு முன்னரே , 1959 , ஜனவரி 2 ஆம் தேதியன்று 
ரஷ்யர்கள் 3,245 பவுண்டு எடையுள்ள * லூனிக் -1 ( Lunik - 1 ) 
என்ற வான் கலனை 

உயர அனுப்பி , நிலாவுக்கு மிக அருகில் 
செலுத்தி , 4 ; 700 மைல் தூரத்தில் அதைக் கடந்து செல்ல வைத்து , 
மாபெரு வெற்றி கண்டனர் . இதையும் , ரஷ்யர்களது மற்ற 
வியக்கத்தக்க வெற்றிகளையும் அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் . 


4. முயற்சியும் வெற்றியும் - || 


ஸ்புட்னிக்கு , லூனிக்கு , வாஸ்டாக்கு 


ரஷ்ய நாட்டிலுள்ள ஆரல் கடலுக்குக் கிழக்குப் பகுதியில் 
பழங்கால நகரமாகிய டாஷ்கெண்டுக்கு ( Tashkent ) தென்மேற்கே 
மயுன் குமி மணல்கள் ( Mayun - kumy Sands ) என்ற பாலைவனம் 
உள்ளது . அதில் காராகுல் புலாக் ( Karakul Bulak ) என்ற பாலை 
வனச் சோலை ( Oasis ) உள்ளது . பதினைந்து வருஷங்களுக்கு முன்பு 
இங்குக் கஸாக்க நாடோடிகள் தாம் வாழ்ந்து வந்தனர் . ஆனால் , 
இப்பொழுது அங்குப் பிரம்மாண்டமான உருக்குக் கோபுரங்கள் வெகு 
உயரத்திற்குக் கிளம்புகின்றன . - பெரிய பெரிய தொழிற்சாலைகள் 
அப் பகுதியில் உருவாகிவிட்டன . 


1961 ஆம் ஆண்டு , ஏப்ரல் 12 ஆம் தேதிக் காலையில் , சூரியோதயத் 
திற்குச் சற்றுப் பின்னர் , 27 வயதுடைய ஒரு ரஷ்ய ஆகாயப் படை 
வீரர் ஒரு மிகப்பெரிய உருக்குக் கோபுரத்தினடியில் வைக்கப்பட் 
டிருந்த ஏணியின் 14 படிகளை ஏறி , கீழே கூடியிருந்த நண்பரிடம் 
வின்டைபெற்றுக்கொண்டு , அக் கோபுரத்தினுள் நுழைந்தார் . அங்கே 
ஒரு மின் தூக்கி ( lift ) இவரை வெகு வேகமாக 125 அடி உயரத்திற்குத் 
தூக்கிச் சென்றது . அவ்வுயரத்தில் வாஸ்டாக் ( Vostock ) என்ற 
வான்கலம் ஓர் இரண்டடுக்கு 

ரண்டடுக்கு ராட்சத ராக்கெட்டின் நுனியில் 
அமர்ந்திருந்தது . மின் தூக்கியிலிருந்து வெளிவந்தவர் வாஸ்டாக்கி 
னுள் நுழைந்து , அங்கே அமைக்கப்பட்டிருந்த சாய்வு மெத்தையில் 
படுத்தார் . இவரே உலகத்தின் முதலாம் வானவெளிப் பிரயாணி 
யாகிய யூரி ககாரின் ( Yuri Gagarin ) என்பவராவர் . 


ஏறக்குறைய நான்கு மணி நேரத்திற்கப்புறம் , 11:07 மணிக்கு , 
ராக்கெட் மேலே கிளம்பியது . ஒரு 30 வினாடிகளுக்குச் செங்குத்தாக 
அது மேலே சென் றபின் , வடகிழக்குத் திசையில் மெதுவாக வளைந்து 
சென்றது . ஐந்து நிமிஷங்களில் அவர் அமர்ந்திருந்த வான்கலம் 


முயற்சியும் வெற்றியம் - [I 


51 


மணிக்கு 18,000 மைல் வேகத்தை அடைந்தது . 

ராக்கெட்டின் 
ஈரடுக்குகளும் ஒன்றன் பின் ஒன்றாகக் கழன்று விழுந்துவிட்டன . 
ககாரின் இப் பூமியைவிட்டு வானவெளிக்குச் சென்ற முதலாவது 
மனிதனாகிவிட்டார் . ஆனால் , வெளியுலகு செல்லவில்லை . அதற்கு 
25,000 மைல் வேகம் தேவைப்படும் . பூமியைச் சுற்றி 200 மைல் 
உயரத்தில் ஒரு செய்ற்கைச் சந்திரனில் அவர் சவாரி செய்தார் . 
சைபீரியா பிரதேசம் தாண்டி , பஸிபிக் சமுத்திரத்தைக் கடந்து , தென் 
கிழக்காக வளைந்து , தென் அமெரிக்கக் கண்டத்தின் நுனியைச் 
சுற்றிச் சென்று , பிறகு மறுபடியும் வடகிழக்காக வளைந்து , அட்லான் 
டிக் சமுத்திரத்தைக் கடந்து , ஆப்பிரிக்காக் கண்டத்தின் மீது பறந்து 
செல்கையில் , எதிர்ப்புற ராக்கெட் ஒன்று வெடித்து அவரது வேகத் 
தைக் குறைத்தது . வேகம் குறையவே , பூமியின் கவர்ச்சி அவரது 
கலனைக் கீழே இழுத்துக் காற்று மண்டலத்திற்குள் கொண்டுவந்தது . 
காற்றின் உராய்வு அவரது வேகத்தை மிக விரைவில் குறைத்தது . 
அதற்கு முப்பது நிமிடங்களுக்கப்புறம் அவரது கலன் பாரசூட்டின் 
உதவியால் வால்கா நதிக்குக் கிழக்காக ஸ்மெல்கா என்ற ஊருக் 
கருகில் வானத்திலிருந்து மெதுவாகக் கீழே இறங்கியது . மனிதன் 
வானவெளி சென்று பத்திரமாய்த் திரும்பிவிட்டான் ! 


ரஷ்ய நாடெங்கும் ஒரே கொண்டாட்டம் ! குதூகலம் ! ரஷ்யாவின் 
தலை நகரமாகிய மாஸ்கோவில் ஒரு மாபெருங் கூட்டத்தில் ரஷ்யத் 
தலைவர் குருஷ்சாவ் ககாரினுக்கு - சோவியத் வானவெளி வீரன் 
என்ற பட்டத்தை அளித்துப் பாராட்டினார் . அவர் சொற்பொழிவில் 
* முன்னே கல்வியறிவில்லாத , முன்னேறிய நாடுகளால் இகழ்ந்து 
கூறப்பட்ட ரஷ்யா , இந்த 43 வருஷங்களில் விஞ்ஞானத்திலும் , விண் 
வெளி ஆராய்ச்சியிலும் , தொழில் உற்பத்தியிலும் எல்லா நாடுகளைக் 
காட்டிலும் தலைசிறந்து விளங்குகிறது என்று குறிப்பிட்டார் . 


* முன்னே கல்வியறிவில்லாத சோவியத் ரஷ்யா இவ்வளவு 
பிரம்மாண்டமான காரியத்தை எவ்வாறு சாதித்து முடித்தது ? இந் 
நூற்றாண்டின் துவக்கத்திலேயே ரஷ்ய விஞ்ஞானி ஸியல்காவ்ஸ்கி , 
ராக்கெட்டையும் வானவெளிப் பயணத்தையும் குறித்த பல நவீனக் 
கொள்கைகளை வெளியிட்டார் என்பதை முன்ன ரே பார்த்தோம் , 
1929 ஆம் வருடம் முதற்கொண்டு ரஷ்யாவில் ராக்கெட் ஆராய்ச்சி 
நடந்துவருகிறது . இரண்டாம் உலக யுத்தத்தில் ரஷ்யா பலவித 
மான சிறு ராக்கெட்டுகளைப் பிரயோகித்தது . 


யுத்த முடிவில் ரஷ்ய வீரர்கள் ஜெர்மானிய ராக்கெட் நிலையங் 
களையும் அதிலிருந்த விஞ்ஞானிகளையும் கைப்பற்றினர் . இவர்களில் 


52 


வானவெளி வெற்றி 


பலர் 1952 - ல் விடுதலை செய்யப்பட்டார்களெனினும் , பல விஞ்ஞானி 
கள் 1958 ஆம் ஆண்டுவரை ரஷ்யாவிலேயே காவலில் இருந்தார்கள் , 
ரஷ்ய ராக்கெட் ஆராய்ச்சியில் இவர்கள் நேரடியாகப் பங்கு பெற 
வில்லையென்றாலும் , அவர்களைத் தினமும் பல மணி நேரங்களாகக் 
கேள்விகள் கேட்டு , வேண்டிய உண்மைகளையெல்லாம் சோவியத் 
எஞ்ஜினியர்கள் அறிந்து கொண்டனர் என்று தெரியவருகிறது . 
பெருவாரியான ராக்கெட்டுகளும் கைப்பற்றப்பட்டபடியால் , 
மேலும் தொடர்ந்து ஆராய்ச்சி நடத்தப் பெரிதும் பயன்பட்டன 
எனலாம் . 


ரஷ்ய விஞ்ஞானிகள் வி -2 ராக்கெட்டைப் பலவாறு மாற்றி 
யமைத்துப் பெருவெற்றி கண்டனர் . அதன் உந்துவிசை 55,000 
பவுண்டிலிருந்து 77,000 பவுண்டாக உயர்ந்தது . அதே சமயத்தில் 
வி -2 ராக்கெட்டைப்போல் நான்கு மடங்கு அதிகமான , 2,20,000 
பவுண்டு உந்துவிசையுடைய ஒரு ராக்கெட்டை நிறுவுவதற்கான 
முயற்சிகளையும் மேற்கொண்டனர் . R -14 என்று பெயர்கொண்ட 
இந்த ராக்கெட் எஞ்ஜினே பிறகு ‘ T - 3 என்று பிரசித்திபெற்ற 
கண்டம் கடந்து தாக்கும் ஏவுகணையின் ( Inter - continental Ballistic 
Missile ) முக்கிய உறுப்பாக அமைந்தது . இந்த எஞ்ஜினை இன்னும் 
வலுவாக்கி , 2,64,000 பவுண்டு உந்துவிசை கொண்ட R - 14A 
என்னும் ராக்கெட்டை அவர்கள் நிறுவினர் . இது அமெரிக்க ராக்கெட் 
டுகளைப்போலவே திரவ ஆக்ஸிஜனையும் மண்ணெண்ணெயையும் 
எரிபொருள்களாக எரிக்கின்றது . ஆனால் , அமெரிக்க ராக்கெட்டுகளின் 
உந்து விசை 1,50,000 பவுண்டுகள் தாம் . இதைவிட வலுவான ராக் 
கெட்டுகளையும் நிறுவத் தீவிர முயற்சிகள் நடைபெற்றுவருகின்றன . 


ii 


1949 ஆம் ஆண்டு ரஷ்யர் தமது முதலாம் அணுகுண்டை 
வெடித்தவுடன் , தலைவர் ஸ்டாலின் ஓர் அணுகுண்டை , 5,000 
மைல் தூரம் ( அமெரிக்காவுக்கு ) சுமந்து செல்லக்கூடிய ஏவுகணை 
யொன்றை நிறுவ வேண்டுமென்று அவசரக் கட்டளை பிறப்பித்த 
தாகவும் , இதன் விளைவாக அடுத்த நாலைந்து வருஷங்களில் இரு 
R - 14A எஞ்ஜின்களைப் பிணைத்து 5,30,000 பவுண்டு உந்துவிசை 
கொண்ட பிரம்மாண்டமான ராக்கெட் - ஒன்றை 

சோவியத் 
எஞ்ஜினீயர்கள் உருவாக்கினர் என்றும் கூறப்படுகிறது . எப்படி 
யாயினும் 1957 ஆம் ஆண்டில் ரஷ்யர்கள் கண்டம் கடந்து தாக்கும் 
( I.C.B.M. ) T - 3 என்னும் ஏவுகணையைச் செய்துமுடித்துவிட்டனர் 
என்று அறியப்படுகிறது . இத்துடன் ஒரு சிறிய மூன்றாம் அடுக்கு 
ராக்கெட்டைப் பிணைத்ததும் , செயற்கைச் சந்திரனை வானில் வீசி 
யெறியக்கூடிய அதிசக்தி வாய்ந்த சாதனம் உருவாயிற்று : 
இவ்வளவு திறன் வாய்ந்த முதலாம் இரண்டாம் அடுக்கு ராக்கெட்டுகள் 


ܝܐ 


முயற்சியும் வெற்றியம்- || 
வெற்றியும் || 

53 
தங்கள் 

வசத்தில் முன்னமேயே இருந்தபடியால் , பூபௌதிக 
ஆண்டிலேயே ரஷ்யர் , ஆயிரக்கணக்கான பவுண்டு எடையுள்ள 
ஸ்புட்னிக்குகளைப் பூமியைச் சுற்றி இயக்க முடிந்தது . 


சக்தி வாய்ந்த ராக்கெட்டுகள் போர்க்கருவிகளாக உற்பத்தி 
யாகிக்கொண்டிருக்கும்பொழுதே அவர்கள் அவற்றை 

அவர்கள் அவற்றை வான்வெளி 
ஆராய்ச்சிக்குப் பெரிதும் பயன்படுத்தினர் . 1951 ஆம் ஆண்டிலேயே 
நாய்களைக் கூண்டில் வைத்து 60 மைல் உயரத்திற்கு அனுப்பினர் . 
அடுத்த ஆறு ஆண்டுகளில் 21 நாய்களை வானவெளிக்கு அனுப்பி , 
அவற்றின் நாடிவேகம் , இரத்த அமுக்கம் , சுவாச வேகம் , உடம்பு 
வெப்பம் முதலியவற்றை ரேடியோமூலம் பூமியிலிருந்தே அளந்தறிந் 
தனர் . இரண்டாம் ஸ்புட்னிக்கில் சவாரி செய்த லைக்கா என்ற 
நாயும் இவ்விதக் கருவிகளையே தன் உடம்பில் சுமந்துசென்று 
அதே புள்ளிவிவரங்களைப் பூமிக்கனுப்பியது . வேறுபாடு என்ன 
வென்றால் , மற்ற நாய்கள் ராக்கெட்டில் உயரச் சென்று , சில நிமிஷங் 
களில் தரைமட்டத்திற்கு வந்து சேர்ந்தன . ஆனால் , லைக்கா ஒரு 
வாரமாக இரண்டாம் ஸ்புட்னிக்கில் பூமியைச் சுற்றிச் சவாரி செய்து , 
மிக முக்கியமான பல விவரங்களைப் பூமிக்கனுப்பியது . நாயின் சுவாச 
வேகம் , ரத்த அமுக்கம் யாவும் ராக்கெட் வேக வளர்ச்சியுடன் 
( acceleration ) மேலே ஏறிச்செல்கையில் அதிகமாயினவென்றும் ,, 
ராக்கெட்டின் வேகவளர்ச்சி நின்றுபோய் , வான்கலனுக்குள் 
கனமற்ற நிலை ஏற்பட்டவுடன் அவையெல்லாம் பழைய நிலைக்கு 
வந்துவிட்டனவென்றும் சோவியத் விஞ்ஞானிகள் அறிவித்தனர் . 
ஆனால் , அந் நாயைக் கீழே பூமிக்குப் பத்திரமாய்க் கொண்டுவந்து 
சேர்ப்பதற்கு வழி உண்டாக்கவில்லையாகையால் , லைக்கா நாயே 
வானவெளிப் 

பயணத்தின் முதல் பலியாயிற்று ! ராக்கெட்டின். 
வேகம் குறைந்து , பூமியின் கவர்ச்சியால் கீழே இறங்கி ஆகாயத் 
தினுள் புகுந்ததும் , உராய்வு மிகுதியால் அதிகச் சூடேறி ராக்கெட்டும் 
அதிலுள்ள யாவும் எரிந்து சாம்பலாயின . 


1958 ஆம் ஆண்டு மே 15 ஆம் தேதி ரஷ்யர் மூன்றாம் 
ஸ்புட்னிக்கை உயர அனுப்பினர் . இதை 2,925 பவுண்டு எடையுள்ள 
விஞ்ஞானக் கருவிகளைக்கொண்ட ஒரு வான ஆராய்ச்சிசாலை என்றே 
கூறலாம் . இச் சந்திரன் 1,175 மைல் 

மைல் உயரம்வரை சென்று , 
வான் ஆல்லன் கதிரியக்க மண்டலத்தைப்பற்றிய பல உண்மை 
களைக் கண்டுபிடித்துப் பூமிக்குச் செய்தியனுப்பியது . ஆனால் , அதன் 
அண்மைத் தொலைவு 106 மைல்களே . ஆகையால் , இச் சந்திரன் 

மாதத்தில் பூமியின் ஆகாயத்துள் பிரவேசித்து , எரிந்து 
அழிந்தது . 


. 


54 


வானவெளி வெற்றி 


நிலா ! 


இதற்குள் மிகத் திறன்வாய்ந்த R - 14A ராக்கெட் எஞ்ஜின் 
தயாராய்விட்டபடியால் , அதைக் கொண்டு ரஷ்யர் ஆளில்லா 
விண்கலன் ஒன்றை நிலாவிற்கே அனுப்ப முற்பட்டனர் . 
அமெரிக்கரும் அதே முயற்சியில் ஈடுபட்டிருந்தது உலகறிந்த 
விஷயம் . ஆனால் , அவர்களது மூன்று முயற்சிகள் வெற்றிபெறாமற் 
போன பின்னர் , ரஷ்யர் 1959 ஆம் ஆண்டு ஜனவரி 2 ஆம் தேதி 
யன்று , ரஷ்ய மொழியில் கனவு என்று பொருள் பெறும் மெக்டா 
(( Mcchta ) என்ற வான்கலனை நிலாவை நோக்கி அனுப்பினர் . 
மற்ற நாடுகள் இதனை லூனிக் ( Lunik ) என்று அழைத்தன . 
அப் பெயரே இந் நிலாக் கலன்களுக்கு நிலைத்துவிட்டன . 


இரண்டு லட்சத்து 

நாற்பதாயிரம் மைல் தூரத்திலுள்ள 
நிலாவைக் குறிபார்த்து எய்து , அதைத் தாக்குவதோ , அதற்கு மிக 
அருகில் செல்வதோ மிகவும் கடினமான காரியம் . 

அவ்வளவு 
தூரத்திலுள்ள நிலாவைக் குறிபார்ப்பது , நூறு கெஜத்திற்கப்பால் 
வேகமாகப் பறந்து செல்லும் ஒரு பறவையைச் சுடுவதற்கு 
முற்படுவது போலாகும் . அத்துடன் ஆளில்லா 

விண்கலனை 
ஆகாயத்தில் சரியான வழியில் செல்லவைப்பது . எளிய செயலன்று . 
பூமியிலிருந்து அதன் போக்கைக் கவனித்து , அதன் போக்கில் தவறு 
ஏற்பட்டால் 

அதைத் திருத்தியமைப்பதற்கு இங்கிருந்துதான் 
ரேடியோமூலம் கட்டளை அனுப்பவேண்டும் . கலனில் பொருத்தி 
வைக்கப்பட்ட சிறு ராக்கெட்டுகள் சிறிது நேரத்திற்கு இயங்கிக் 
கலனின் போக்கைச் சிறிதளவு சீர்படுத்தக்கூடும் . இவையெல்லாம் 
நடப்பதற்கு முன்பு அக் கலனைச் சுமந்து செல்லும் ராக்கெட்டின் 
மூன் றடுக்குகளும் ஒன்றன் பின் ஒன்றாய்ச் சரிவர எரிந்து , சரியான 
திசையில் அக் கலனை மணிக்கு 25,000 மைல் வேகத்தில் எறிய 
வேண்டும் . ( அதைவிட அதிகமான வேகத்தையும் அடையலாம் ; 
அடைந்தால் நிலாவைப் போய்ச் சேர்வதற்கு இன்னும் குறுகிய 
காலம் பிடிக்கும் . ) அமெரிக்கரின் 

அமெரிக்கரின் மூன்று முயற்சிகளும் தவறிப் 
போனதற்குக் காரணம் ராக்கெட் சரியாக எரியாததாலோ, அல்லது 
கலனுக்கு ஏற்பட்ட வேகம் சரியான திசையில் அமைந்திரா ததாலோ 
தான் என்பதை முன்பே பார்த்தோம் . 


ரஷ்யர்களின் கருவிகள் மிகத் திருத்தமாக இயங்குபவையா 
யிருத்தல் வேண்டும் . முதலாம் லூனிக் , ஜனவரி 2 ஆம் தேதி சுடப் 
பட்டது . ஒரு மணி நேரத்திற்குள்ளாகப் பூமியின் கவர்ச்சியிலிருந்து 
விடுபடுவதற்குவேண்டிய 25,000 மைல் வேகத்தைச் சரியான 
திசையில் அது அடைந்துவிட்டது . அப்புறம் 34 மணி நேரம் 
பிரயாணம் செய்து , நிலா விற்கு 4,660 மைல் தூரத்தில் அதைத் 


முயற்சியும் வெற்றியும்- II 


55 


| 


தாண்டி , மேலும் வானவெளியில் பிரயாணமாய்ச் சென்றது . 
போகும் வழியெல்லாம் , வானவெளியின் பல விவரங்களை ரேடியோ 
மூலம் அனுப்பிக்கொண்டே சென்றது . சுமார் 3,73,000 மைல் தூரம் 
சென்ற பிறகு தான் ரேடியோச் செய்திகள் தடைபட்டுப் போயின . 
வானவெளியில் பாய்ந்து சென்ற லூனிக் , சூரியனது கவர்ச்சியால் 
இழுக்கப்பட்டு , அதைச் சுற்றி வளைந்து சென்று , சூரிய மண்டலத்தின் 
முதலாவது செயற்கைக் கோளாக அமைந்துவிட்டது . அண்மைத் 
தொலைவு 9.07 கோடி மைல்களும் சேய்மைத் தொலைவு 12.25 கோடி 
மைல்களும் கொண்ட ஒரு நீள்வட்டச் சுற்றுப்பாதையில் 444 நாட் 
களுக்கு ஒரு முறை சூரியனைச் சுற்றிவரும் . 


நிலாவின் மேல் ! 


. 


1959 ஆம் வருஷம் , செப்டம்பர் மாதம் 14 ஆம் தேதியன்று தான் 
மனிதன் தொட்டு வீசிய முதலாவது பொருள் நிலாவின் மேல் போய் 
விழுந்தது ! லூனிக் -11 என்று பெயர் தரப்பட்ட இவ் வான்கலம் 
செப்டம்பர் 12 ஆம் தேதியன்று ரஷ்ய ராக்கெட் நிலையத்திலிருந்து 
வெடித்துக் கிளம்பி மேலே சென்றது . லூனிக்-I- ஐப் போலவே 
இதுவும் 860 பவுண்டு எடை கொண்டது . வானவெளியின் புள்ளி 
விவரங்களை அளந்து பூமிக்கு அறிவிக்கப் பல கருவிகளைச் சுமந்து 
சென்றது . போகும் வழியெல்லாம் அக் கலன் அனுப்பிய ரேடியோச் 
செய்திகளை ரஷ்யர் மட்டுமல்லர் , இங்கிலாந்தில் ஜோட்ரல் பாங்க் 
( Jodrell Bank ) என்னும் இடத்திலுள்ள மாபெரும் ரேடியோ தொலை 
நோக்கி நிலையத்தினரும் ஏற்று , அதன் போக்கை உன்னிப்பாய்க் 
கவனித்து வந்தனர் . செப்டம்பர் 14 ஆம் தேதி , இந்திய நேரம் 
இரவு 2-30 மணிக்கு , முன் கூட்டி அறிவித்தவாறே , லூனிக் -1 | நிலா 
வின் மேல் போய் விழுந்து , நம் உலகத்திற்கும் அச் செத்த உலகத் 
திற்கும் இடையே ஒரு நேரடியான தொடர்பை அது உண்டுபண்ணி 
விட்டது . அக் கலன் விஞ்ஞான முறைப்படி சுத்திகரிக்கப்பட்டிருந்த 
மையால் , நமது பூமியின் கிருமிகள் எதுவும் நிலாவிற்குக் கொண்டு 
போகப்படவில்லை என்று சோவியத் அரசாங்கத்தார் அறிவித்தனர் . 


லூனிக்- II நிலாவின் மேல் போய் விழும் வரை அதன் ரேடி 
யோக்கள் செய்தியனுப்பிக்கொண்டே இருந்தன . நிலாவின்மேல் 
விழுந்ததும் செய்திகள் நின்றுபோயின . நிலாவைச் சுற்றிக் காந்த 
மண்டலம் ஒன்றுமில்லையென்றும் , பூமியைச் சுற்றி வான் ஆல்லன் 
அயனிமண்டலங்கள் உள்ளது போல் நிலாவைச் சுற்றி எதுவும் 
இல்லையென்றும் கருவிகள் அறிவித்தன . லூனிக் -11 நிலாவின் மேல் 
விழுவதற்குச் சிறிது முன்பாக அதனுள் வைக்கப்பட்டிருந்த ரஷ்யக் 
கொடியும் . சோவியத் சின்னங்களும் வெளியே எறியப்பட்டுத் தனியே 
போய் விழுந்தன . நிலாவின்மீது காற்றோ மழையோ 


எதுவு 


56 


வானவெளி வெற்றி 


மில்லையாகையால் , இச் சின்னங்களும் கொடியும் வெகு காலத்திற்குக் 
கெட்டுப்போகாமல் பத்திரமாய்க் கிடக்கும் . சில வருஷங்களுக் 
கப்புறம் நிலாவின்மீது இறங்கும் மனிதன் இதைக் கண்டெடுப்பான் 
என்பதில் சிறிதும் ஐயமில்லை . 


நிலாவின் பின்புறம் 


ரஷ்ய லூனிக்- 11 நிலாவின் மேல் விழுந்து , உலகை மகிழ்வித்த 
ஒரு மாதத்திற்குள்ளாக , ரஷ்யர் மற்றொரு பிரமிக்கத்தக்க காரியத்தைச் 
சாதித்துவிட்டார்கள் . அவர்கள் அக்டோபர் 4 ஆம் தேதி அனுப்பிய 
லூனிக் -III என்ற வான்கலம் ( 614 பவுண்டு எடை ) , இரண்டு 
நாட்களில் நிலாவை அடைந்து , அதன் மேல் மோதிவிடாமல் , 
அதற்கு 4,375 மைல் தூரத்தில் நிலாவைக் கடந்து மேலும் சென் 

றது . 
ஆனால் , லூனிக்--ஐப்போல் நெடுந்தூரம் சென்று சூரியனைச் சுற்றிக் 
கோளாக அமைந்துவிடாமல் , ஒரு 40,000 மைல்கள் சென்றதும் மறு 
படியும் திரும்பி , நிலாவைச் சுற்றிச் சென்று , நாம் எப்போதும் 
காணாத பின்புறத்தைப் போட்டோ எடுத்தது . பிறகு தன் சுற்றுப் 
பாதையில் தொடர்ந்து திரும்பிச் சென்று , மறுபடியும் பூமிக்கு அருகே 
25,000 மைல் தூரத்தில் இரண்டு வாரங்களுக்கப்புறம் ( 18 ஆம் தேதி ) 
வந்து சேர்ந்தது . அச் சமயம் பூமியிலிருந்து பிறப்பித்த கட்டளைகளை 
அது ஏற்று , தன்னுள் சேமிக்கப்பட்டிருந்த நிலாப் படங்களை 
ரேடியோவாயிலாகப் பூமிக்கு அனுப்பியது . மனிதன் நிலாவுக்குச் 
செல்லாமலேயே அதன் பின்புறத்தைப் பார்த்துவிட்டான் ! நம்மை 
எப்போதும் நோக்கியிருக்கும் பாகத்திலுள்ளவாறு நூற்றுக்கணக் 
கான மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிலாவின் பின்புறத்தில் இல்லை . 
மொத்தம் 12 புள்ளிகள் தாம் தென்படுகின்றன . 


வெள்ளிக் கிரகத்திற்கு 


1981 ஆம் ஆண்டு பிப்ரவரி 12 ஆம் தேதியன்று ரஷ்யர் மற்றொரு 
விண் விந்தையைச் சாதிக்க முற்பட்டனர் . 1,420 பவுண்டு எடை 
யுள்ள வான்கலனை ஒரு செயற்கைச் சந்திரனில் வைத்துப் பூமியைச் 
சுற்றச்செய்து , பூமியைச் சில முறை சுற்றிய பின் , சரியான நேரம் 
வாய்த்தபொழுது , அக் கலனை வெள்ளிக்கிரகத்தை நோக்கிச் செலுத் 
தினர் . இவை யாவும் பூமியிலிருந்தே ரேடியோக் கட்டளை மூலம் மின் 
கணிப்பான்களைக்கொண்டு கணிக்கப்பட்ட திருத்தமான நேரங்களில் 
இயக்கப்பட்டன . ஒன்றும் தவறின்றி நிறைவேறி , வான்கலன் 
கணிக்கப்பட்ட பாதையில் குறி தவறாமல் வெள்ளியை நோக்கி 
விரைந்து பாய்ந்து சென்றது மிகவும் பிரமிக்கத் தக்க வெற்றியாகும் . 
அதே பாதையில் சென் றிருந்தால் , வெள்ளியை ஒரு நூறு நாட்களுக் 
கப்புறம் அடைந்திருக்கும் . ஆனால் , துரதிர்ஷ்டவசமாக 15 நாட் 


முயற்சியும் வெற்றியும்-- || 


57 


களுக்கப்புறம் ( 27 ஆம் தேதியன்று ) எக் காரணத்தாலோ ரேடியோப் 
போக்குவரத்து நின்றுவிட்டது . அப்பொழுது கலன் பூமியிலிருந்து 
.40 லட்சம் கமல் தூரத்தில் பிரயாணம் செய்துகொண்டிருந்தது . 
அப்பொழுதும் குறிக்கப்பட்ட பாதையில் சரியாகச் சென்றுகொண்டு 
தான் இருந்தது . சில நாட்களுக்கப்புறம் மறுபடியும் ரேடியோக்கள் 
தொடர்ந்து இயங்கலாம் என்று எதிர்பார்த்திருந்தனர் . ஆனால் , 
ரேடியோத் தொடர்பு மறுபடியும் ஏற்படவே இல்லை . 
விண் கல் ஒன்று கலன் மீது மோதி , அதன் கருவிகளைப் பாழ் 
செய் திருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் . 


ஒருவேளை 


விண்ணில் மனிதன் ! 


இதுவரை நடந்த வான் ஆராய்ச்சிகள் யாவும் வானவெளியைப் 
பற்றிப் பல முக்கியமான உண்மைகளை வெளிப்படுத்தினவென்றாலும் , 
அவை யாவும் ஒரு நோக்கத்துடனே தான் தொடர்ந்து நடத்தப் 
பட்டன ; அதாவது , மனிதன் வானவெளியில் பிரயாணம் செய்வதற் 
கான ஆயத்தங்களாகவே இவை யாவும் விளங்கின . 


மனிதன் தனக்குச் சௌகரியமான இக் கெட்டித் தரையை 
விட்டுக் கிளம்பி , ஆபத்து நிறைந்த , அவதிக்கிடமான வானவெளியில் 
சுற்றித் திரிவதென்பது மிகவும் கடினமான காரியமாகும் . அதனைச் 
சாத்தியமாக்குவதற்குமுன் பல சிக்கலான பிரச்சினைகளுக்கு விடை 
கண்டுபிடித்தாகவேண்டும் . மனிதனைப் பத்திரமாய் வானவெளியில் 
பறக்க வைத்து , மறுபடியும் சேதமின்றிப் பூமிக்குக் கொண்டுவந்து 
சேர்ப்பதற்கு பிரம்மாண்டமான திட்டங்களும் , மிகுந்த பணச் 
செலவும் தேவைப்படுகிறது .. அவன் வான வெளியில் சேகரிக்கக் 
கூடிய உண்மைகளையே , மிகவும் குறைந்தசெலவில் , அதிகச் சேதமும் 
பயமுமின்றி , விஞ்ஞானக் கருவிகளைக்கொண்டு மிகவும் திருத்தமாக 
அளந்து தெரிந்துகொள்ளலாமே ; பின் ஏன் அவ்வளவு செலவில் , 
மிகச் சிரமப்பட்டு , மனிதனை வானவெளிக்கு அனுப்பவேண்டும் 
என்று பலர் கேட்டதுண்டு . 


வானவெளியைப்பற்றிய புள்ளிவிவரங்களை 

புள்ளிவிவரங்களை அறிவதுமட்டுமே 
வானவெளி ஆராய்ச்சியின் நோக்கம் அன்று . மனிதன் தன்னைக் 
கட்டிப்பிடித்து வைத்திருக்கும் புவிஈர்ப்பு விசையின் பிடியிலிருந்து 
• விடுபட்டுக்கொள்ளும் வகையைக் கண்டறிந்துவிட்டான் . இனிமேல் 
அவனைப் பூமியில் கட்டிப்போட்டு வைத்திருக்க முடியாது . கண்ணைச் 
சிமிட்டிக் 

கூவியழைக்கும் விண்மீன்கள் நிறைந்த திறந்த 
வானவெளியின் கடையாந்தரங்களையெல்லாம் நேரில் சென்று சுற்றிப் 
பார்க்கும் வரை அவனது ஆவல் நிறைந்த உள்ளம் அமைதி 


58 


வானவெளி வெற்றி 


21 


கொள்ளாது . ஆனால் , பல ஆபத்துகள் நிறைந்த இந்தப் புதிய 
பாதையின் தன்மைகளை 

தன்மைகளை ஒருவாறு அறிந்தபின்னர் தான் அதில் 
அடியெடுத்து வைக்கவேண்டுமென்பதை அவனது ஆயிரக்கணக்கான 
வருடத்து அனுபவம் உறுதிப்படுத்தியது . ஆகையால்தான் நான்கு 
வருடங்களாக இந்த ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு நடத்திய பிறகு , 
தானே ஆகாயத்தில் அடியெடுத்து வைக்கலாமென்று துணிந்து 
விட்டான் மனிதன் . இத் துணிச்சல் செயலளவில் வெற்றிகரமாக 
முடிந்தது . 1961 ஆம் ஆண்டிற்கு ஆயிரமாண்டுகளுக்கப்புறம் , 
வேறு கோள்களிலிருந்து , மனிதன் தன் பழங்காலச் சரித்திரத்தைப் 
புரட்டிப் பார்க்கும்பொழுது , தனது பழைய உலகைவிட்டுப் பரந்த 
வானவெளியின் கோள்களுக்குப் பிரயாணமாகச் சென்ற கதையின் 
ஆதிமுதல் அடிகள் , 1957 ஆம் ஆண்டிலும் 1961 ஆம் ஆண்டிலுமே 
எடுத்து வைக்கப்பட்டன 

உண்மையைக் காண்பான் . 
இவ்விரு வெற்றிகளும் ரஷ்யர்களுடைய தேயாகும் . 


என்ற 


இரண்டாம் ஸ்புட்னிக்கை வானில் அனுப்பியவுடனே ரஷ்யா 
மனிதனை வானவெளிக்கு அனுப்பும் முயற்சியை மேற்கொண்டதாகத் 
தெரிகிறது . அமெரிக்கர் தங்கள் நிலா முயற்சியின் முதற்படியான 
மெர்க்குரி திட்டத்தில் , 2,500 பவுண்டு எடையுள்ள செயற்கைச் 
சந்திரன் ஒரு மனிதனைச் சுமந்து பூமியைச் சுற்றிவருவதாக முடிவு 
செய்தனர் . இரண்டாவது படியாகிய ஜெமினித் திட்டத்தில் 7,500 
பவுண்டு எடையுள்ள செயற்கைச் சந்திரர்கள் இரு மனிதரைச் 
சுமந்து பூமியைச் சுற்றிவரும் . ரஷ்யர்களோ தங்கள் நிலாத்திட்டத் 
தின் முதற்படியிலேயே 10,000 பவுண்டு எடையுள்ள சந்திரனைப் 
பூமியைச் சுற்றி வட்டமிடச் செய்வதாகத் தீர்மானித்தனர் . அதற்குத் 
தேவையான ஒரு புது ராக்கெட்டையும் நிர்மாணித்து , 1960 ஆம் 
ஆண்டு ஜனவரி 20 ஆம் தேதியே இதை வானில் பறக்கவைத்துப் 
பரிசோதித்ததாகத் தெரியவருகிறது . அதிலிருந்து , 1961 ஆம் 

மார்ச்சுவரை ஒன்பது முறை இதை உயர அனுப்பி , 
வெவ்வேறு வழிகளில் பரிசோதித்தனர் . 1960 ஆம் 

ஆண்டு 
ஆகஸ்டு 20 ஆம் தேதி ஸ்ட்ரெல்கா ( Strelka ) , பெல்கா ( Belka ) என்ற 
இரு நாய்களையும் , இன்னும் வேறு முயல்கள் , எலிகள் , ஈக்கள் 
முதலிய சிறு விலங்குகளையும் இந்த ராக்கெட்டில் வைத்து 199 மைல் 
உயரத்தில் பூமியைச் சுற்றி 18 முறை வட்டமிட வைத்து , மறு நாள் 
அவற்றைப் பத்திரமாகப் பூமிக்குக் கொண்டுவந்து இறக்கினர் . 


ஆண்டு 


ஆனால் , அடுத்த முயற்சியில் ஏதோ கோளாறு ஏற்பட்டுவிட்ட 
படியால் , பூமியைச் சுற்றி வட்டமிட்ட சந்திரனும் அதிலிருந்த 
பிராணிகளும் பூமிக்கு இறங்கி வரும்பொழுது காற்று உராய்வு 
காரணமாக அதிகச் சூடேறி எரிந்து சாம்பலாயின . 1960 ஆம் 


முயற்சியும் வெற்றியும் - 11 


59 


ஆண்டு டிசம்பர் முதலாம் தேதி ‘ செல்கா மஷ்கா என்ற இரு நாய் 
கள் 43 டன் எடையுள்ள ரஷ்யச் சந்திரனில் 155 மைல் உயரத்தில் 
| 18 முறை பூமியைச் சுற்றி வந்தனவென்றும் , 3 ஆம் தேதி அவை 
ஆகாயத்தில் 

எரிந்து சாம்பலாயின வென்றும் பத்திரிகைகளில் 
படித்தது நேயர்களுக்கு நினைவிருக்கலாம் . இவையெல்லாம் 
ரஷ்யர்கள் உண் 

உண்டுபண்ணிய அப் புதிய ராக்கெட்டைச் சோதிக்கும் 
முயற்சிகளாகும் . அதற்கப்புறம் நடைபெற்ற இரு முயற்சிகள் 
வெற்றிகரமாக முடிந்தன . சந்திரனில் 300 பவுண்டு அதிகமான 
கருவிகள் வைக்கப்பட்டிருந்தன . 

அவை முன்னே ஏற்பட்ட 
கோளாற்றை 

நிவர்த்திப்பதற்கான கருவிகளாயிருக்கவேண்டும் .. 
அதற்கப்புறம் நான்கு முயற்சிகளில் இரண்டு டன்னுக்கு அதிகமான 
எடையுள்ள சந்திரன்களை வானில் அனுப்பி , நாய்களையும் மற்றப் 
பிராணிகளையும் அதனுள் வைத்துப் பறக்கவிட்டு , 18 சுற்றுகளுக் 
கப்புறம் பத்திரமாக இறக்கிப் பழகினர் . 


கடைசியாக , எல்லாம் தயாராய்விட்டன . மனிதன் வான 
வெளியில் அடியெடுத்து வைப்பதற்குத் தயாராய்விட்டான் . 10,419 
பவுண்டு எடையுள்ள மிகப் பெரிய கூண்டு , பிரம்மாண்டமான சக்தி 
வாய்ந்த மூன்றடுக்கு ராக்கெட்டின் நுனியில் பொருத்தப்பட் 
டிருந்தது . 1931 ஆம் ஆண்டு, ஏப்ரல் 12 ஆம் தேதி விடியற் 
காலையில் , ஏற்கெனவே கூறியவாறு , சோவியத் ஆகாய விமானி 
யூரி ககாரின் அந்த ராக்கெட்டின் நுனிக்குச் சென்று , கிழக்கு 
என்று பொருள் கொண்ட * வாஸ்டாக் -1 ( Vostock - I ) கூண்டில் 
ஏறி உட்கார்ந்தார் . பேரிரைச்சலுடன் நெருப்பைக் கக்கிக்கொண்டு 
மேலே கிளம்பிய ராட்சத ராக்கெட் , 41 டன் எடையுள்ள அவ் 
வான்கலத்தை 200 மைல் உயரத்திற்குத் தூக்கிச்சென்று , மணிக்கு 
18,000 மைல் வேகத்தில் அதைப் பூமியின் தரைமட்டத்திற்கு 
இணையாக உந்தித் தள்ளியது . 


விண்வெளிப் பிரயாணி ககாரின் தன் கூண்டினுள் உள்ள சாய்வு 
மெத்தையில் சாய்ந்தவாறே ஜன்னல் வழியாகச் சிறிய தொலை 
நோக்கியின் மூலம் வானவெளியை நோக்கினார் . அறையின் 
வெவ்வேறு பாகங்களில் பதிக்கப்பட்டுள்ள பல கருவிகள் எவ்வாறு 
இயங்குகின்றன என்று அவர் கவனித்தார் . அருகிலேயே உள்ள 
மைகிரோபோன் ரேடியோமூலமாகப் பூமியிலுள்ள விஞ்ஞானிக 
ளுடன் உரையாடினார் . தாம் வானவெளியில் பார்த்தவைகளையும் 
தன் அனுபவத்தையும் குறிப்புப் புத்தகத்திலேயே எழுதி வைத்தார் . 
அவ்வறையிலே இருந்த டெலிவிஷன் காமிரா அவரையும் அந்த 
அறையிலுள்ள எல்லாப் பொருள்களையும் பூமிக்குப் படம் பிடித்து 
அனுப்பிற்று . 


( 


60 


வானவெளி வெற்றி 


பூமியிலே இருந்து பார்க்கும்பொழுது நீல நிறமாகத் தோன்றும் 
வானம் , வானவெளிக்குச் சென்று பார்த்தால் கறுப்பு நிறமாகத் 
தோன்றுகிறது . ஏனென்றால் , சூரிய ஒளியைக் காற்றில் அணுக்கள் . 
சிதறடிப்பதாலேயே வானம் நீல நிறமாகத் தோன்றுகிறது . நூறு 
மைல் உயரத்தில் காற்றின் அணுக்கள் மிகச் சொற்பமாகையால் ,, 
சூரிய ஒளி சிதறடிக்கப்படுவதற்கு வழியில்லை . ஆகவே , வானவெளி 
கறுப்பு நிறமாகத் தோன்றுகிறது ; இச் சிதறடிக்கப்பட்ட ஒளியே 
விண்மீன்களின் ஒளியை மறைத்துப் பகலில் நாம் விண்மீன்களைக் 
காணவொட்டாமல் செய்துவிடுகின்றது . ஆனால் , காற்றில்லா வான 
வெளியிலோ , கறுப்பு வானத்தில் சூரியன் , நிலா , விண்மீன்கள் 
யாவும் எப்பொழுதும் தெரியும் . அத்துடன் விண்மீன்கள் மினுக்கு 
மினுக்கென்று அல்லாமல் இடைவிடாமல் பிரகாசிக்கும் . ஏனென்றால் , 
அவற்றின் ஒளியைத் தடைசெய்யும் காற்று அந்த உயரத்தில் 
இல்லை . 


வாஸ்டாக்கினுள்ளே காற்று நம் . பூமியிலுள்ளது போலவே 
1/5 பாகம் ஆக்ஸிஜனும் 4/5 நைட்டிரஜனுமாகக் கலக்கப்பட்டு , ரசா 
யன முறையில் புதுப்பிக்கப்பட்டு வந்தது . அறையின் வெப்பம் 
சுமார் 65 டிகிரி பாரன்ஹீட் அளவில் நிலையாக நிற்பதற்கு அறையில் 
சுவர்களினூடே நீர் சதா சுழன்று வந்தது . 


இந்த முதலாம் முயற்சியில் , வான் கலனின் போக்கு முழுவதை 
யும் தானியங்கு கருவிகளே முற்றும் கட்டுப்படுத்தி நடத்தி முடித் 
தன . பிரயாணி கருவிகளை இயக்கவேண்டிய தேவையே ஏற்பட 
வில்லை . எதிர்ப்புற ராக்கெட்டுகளை இயக்கும் நேரம் கிட்டியபொழுது 
ஒரு மின் கண் ( electric eye ) விண் கலனின் போக்கைச் சூரிய திசை 
யுடன் ஒத்திட்டு , சரியான திசைக்கு அதைக் கொண்டுவருவதற்கு 
அதில் வைக்கப்பட்டுள்ள சிறு வாயு ராக்கெட்டுகளை இயக்கியது . 
பிறகு எதிர்ப்புற ராக்கெட்டுகள் வெடித்துக் கலனின் வேகத்தைக் 
குறைத்தன . அப்படி அவை வெடிக்காவிட்டாலும் , கலன் சிறிது 
சிறிதாக வேகம் குறைந்து , ஒரு ஏழெட்டு நாட்களில் ஆகாயத்தின் 
அடர்த்தியான பாகத்தை வந்தடைந்துவிடும் . பிறகு உராய்வு மிகுதி 
காரணமாக வேகம் மிகக் குறைந்து தரை மட்டத்தை வந்தடைந்து 
விடும் . இதை எதிர்பார்த்துக் கலனுக்குள் பத்து நாட்களுக்குத் தேவை 
யான உணவு , நீர் , மின்சார வசதி , காற்றைப் புதுப்பிக்கும் சாதனம் 
யாவும் வைக்கப்பட்டிருந்தன . உராய்வின்பொழுது வெப்பத்தினால் . 
கலன் எரிந்துபோகாதவாறு வெப்பம் தாங்கக்கூடிய கவசமும் வேறு 
பல சாதனங்களும் கலனில் பொருத்தப்பட்டிருந்ததாக அறிவிக்கப் 
பட்டது . அச் சாதனங்கள் என்னவென்று அறிவிக்கப்படவில்லை. 
எப்படியிருந்தாலும் அவற்றையெல்லாம் உபயோகிக்கவேண்டிய 


முயற்சியும் வெற்றியும் - II 


61 


சந்தர்ப்பம் ஏற்படவில்லை . எதிர்ப்புற ராக்கெட்டுகள் சரியாக இயங்கி , 
கலனின் வேகத்தைக் குறைத்தன . முப்பது நிமிஷங்களில் வாஸ் 
டாக் ஆஃப்ரிக்காவைக் கடந்து , மேற்கு ஆசியாவின்மீது பறந்து , 
காற்றினூடே பத்திரமாய்ப் புகுந்து , வேகம் குறைந்து கடைசியாகப் 
பாரசூட்டுகளின் உதவியால் மெதுவாகக் கீழே இறங்கியது . 


டிடாவ் 


1961 ஆம் 


ஒரு முறை மனிதனை வானில் அனுப்பி வெற்றிகண்ட ரஷ்யர் , 
நான்கு மாதங்களுக்குள் இன்னொரு மனிதனை வானவெளிக்கு 
அனுப்பி , 25 மணி நேரங்களாகப் பூமியைச் சுற்றிவரச் செய்து , 
7 ஆவது சுற்று வட்டத்தில் அவரைக் கீழே பத்திரமாக இறக்கிக் 
கொண்டுவந்தனர் ; இரண்டாவது 

வான் 

பிரயாணி கெர்மன் 
(Gherman Titov ) , 

ஆண்டு ஆகஸ்டு 
6 ஆம் தேதியன்று , வாஸ்டாக் -11 என்ற வான் கலனில் அவர் காலை 
9 மணிக்கு விண்வெளிக்கு அனுப்பப்பட்டார் . ராக்கெட் அக் கலனை 
156 மைல் உயரத்திற்குத் தூக்கிக்கொண்டுபோய் பூமியைச் சுற்றி 
வட்டமிடும் சந்திரனாக உந்தித் தள்ளிற்று . 88 6 நிமிஷத்திற்கு ஒரு 
முறை பூமியைச் சுற்றிவந்தவாறு , டிடாவ் வான்கலனில் ஒரு நாள் 
முழுவதும் கழித்தார் . இரு வழி ரேடியோமூலம் பூமியிலிருப்பவர்க 
ளுடன் அவர் உரையாடினார் . உடல் நிலை , மனோநிலை எல்லாம் மிகப் 
பக்குவமாக இருப்பதாக அறிவித்தார் . உலகை மூன்று முறை சுற்றி 
வந்தபின் மதிய உணவை அருந்தினார் . உண்ட மயக்கம் (ராக்கெட் ) 
தொண்டருக்கும் உண்டல்லவா ? ஆகவே , உண்டபின் ஒரு மணி 
நேரம் தூங்கினார் . தூங்கி எழுந்து தாம் சுகமாக இருப்பதாக அறி 
வித்தார் . அவ்வப்பொழுது கலனின் கருவிகளைத் தம் கையாலேயே 
இயக்கித் தமது கனமில்லா நிலையில் கருவிகளைச் சரியாக இயக்க முடி 
கிறதா என்று சோதித்துப் பார்த்தார் . இவை யாவற்றையும் ஒரு 
டெலிவிஷன் காமிராமூலம் பூமியிலிருந்தவர்கள். உன்னிப்பாய்க் 
கவனித்து வந்தனர் ; 25 மணி நேரம் வானவெளியில் சஞ்சாரம் 
செய்த பின்னர் , அவரைப் பத்திரமாய்த் தென்கிழக்கு ரஷ்யாவில் 
இறக்கினர் . 


கெர்மன் டிடாவ் வானவெளியில் பல அதிசயங்களைக் கண்டார் . 
ஆனால் , அவை எல்லாவற்றிலும் மிகப் பிரமிக்கத்தக்க அதிசயம் நாம் 
தினமும் பார்க்கும் சூரியோதயம் . அவர் ஆகாயவெளியில் இருந்த 
.25 மணி நேரங்களில் 16 சூரிய அஸ்தமனங்களையும் , 16 சூரியோ 
தயங்களையும் கண்டார் . ஒவ்வொரு சுற்றிற்கும் ஒரு சூரிய அஸ்த 
மனம் , ஒரு சூரியோதயம் . அதுவும் என்னவிதமான காட்சிகள் ! 
பூமியைச் சுற்றிலும் காற்று வியாபித்திருப்பதால் வான்கலன் 
பூமியின் பின்புறத்திலிருந்து வெளிப்படும்போது , பூமியின் விளிம் 
பைச் சுற்றியுள்ள காற்றினூடே சூரிய ஒளி புகுந்து முறிபட்டுப் பல 


வானவெளி வெற்றி 


62 


நிறங்களாகவும் , மிகப் பிரகாசமான ம கு + ஒளியாகவும் ( halo ) 
தோன்றுவது 

கண்களையும் மனத்தையும் கொள்ளை கொள்ளும் 
காட்சிகள் என்று வானவெளி சென்று வந்த வீரர் வருணிக்கின்றனர் . 


வானில் மனிதனை ரஷ்யர் இரு முறை அனுப்பி வெற்றி கண்ட 
பின் , அமெரிக்கரும் இத் தீரச்செயலைச் செய்து முடித்தனர் . 1962 ஆம் 
ஆண்டு பிப்ரவரி 20 ஆம் தேதியன்று ஜான் கிளென் ( John Glenn ) 
என்ற அமெரிக்க வீரன் கான வெரால் ( இப்போது கென்னடி ) 
முனையிலிருந்து காலை 9-47 மணிக்கு வானத்திற்குச் சுடப்பட்டார் . 
* நட்பு -7 ( Friendship - 7 ) என்று பெயர்கொண்ட அவரது வான் 
கலம் 162 மைல் உயரம் வரை சென்று பூமியை மூன்றுமுறை சுற்றி 
வந்த பின்னர் அதனைக் கீழே இறக்கினர் . இறங்கும் வழியில் 
ஒரு சிறு கோளாறு ஏற்பட்டபடியால் , கிளென் அநேகமாக ஆகாய 
மண்டலத்தில் எரிந்து சாம்பலாவதற்கு ஏதுவிருந்தது ! நல்லவேளை 
யாகத் தப்பிப் பிழைத்துப் பத்திரமாய்ப் பூமி வந்து சேர்ந்தார் . இவரை 
வானில் அனுப்பிய திட்டம் , அமெரிக்கரை நிலாவுக்கு இப்பத்தாண்டி 
லேயே அனுப்பவேண்டும் என்று தலைவர் கென்னடி ( Kennedy ) 

றி வகுத்த திட்டத்தின் ஒரு படியாகையால் இவை யாவற்றையும் 
அடுத்த அத்தியாயத்தில் விவரமாய்ப் பார்ப்போம் . 


கூ 


ரஷ்யர்கள் மனிதரை இரு முறை வானில் அனுப்பி வெற்றி 
கண்ட பின் , இரு மனிதரை ஒரே சமயத்தில் ஒருவர் பின் ஒருவராக 
அனுப்பி , ஒரே சுற்றுப் பாதையில் சுற்றச் செய்து , உலகை வியப்புக் 
கடலில் மூழ்கச் செய்தனர் ! 1962 ஆம் ஆண்டு , ஆகஸ்டு 1 ) ஆம் 
தேதியன்று , வாஸ்டாக்-III என்ற வான் கலனில் மேஜர் ஆண்டி 
ரியன் நிகோலாயெவ் ( Andrian Nikolayev ) என்ற ராணுவ வீரனை 
வைத்து , ஈரடுக்கு ராக்கெட்டின் உதவியால் 251 மைல் உயரத் 
திற்கு அனுப்பி , பூமியை 88 , நிமிஷங்களுக் கொருமுறை சுற்றிவரச் 
செய்தனர் . அவர் பூமியை 16 முறை சுற்றி முடித்தபொழுது , மறு 
நாள் காலையில் வாஸ்டாக்- IV 

என்ற வான் கலனில் கர்னல் 
பாவல் பாப்பாவிச் ( Pavel Popovich ) என்ற வீரனை வைத்து , நிகோலா 
யெவ் சென்றுகொண்டிருந்த அதே சுற்றுப் பாதையில் ( அதே 
உயரம் , அதே கோணத்தில் ) இக் கலனையும் வீசினர் . இரு வான் 
கலன்களும் ஒன்றையொன்று பின் தொடர்ந்து ஒரே வேகத்தில் 
( 18,000 மைல் வேகத்தில் ) பூமியைச் சுற்றிவந்தன ! பூமியிலிருந்து 
வெகு திருத்தமாகக் கணித்துப் பிறப்பித்த கட்டளைகளின் விளைவாகக் 
கலன்கள் இரண்டும் ஆகாயவெளில் ஒன்றையொன்று நெருங்கின . 
இரு கலன்களும் ஆகாயத்தில் ஒன்று சேர்வதாகவும் , வான் வெளி 
நிலையம் உண்டாக்குவதற்கு முதற்படியாக இதைப் பயன்படுத்தப் 
போகின்றனர் என்றும் பூமியெங்கும் வதந்தி பரவியது ! ஆனால் 


முயற்சியும் வெற்றியும்- II 


63 


கலன்கள் இரண்டும் சுமார் இரண்டு மைல் தூரத்திற்குத்தான் 
நெருங்கின . • உள்ளே இருந்த பிரயாணிகள் ஒருவரையொருவர் 
பார்க்கவும் , ரேடியோமூலம் உரையாடவும் முடிந்தது . கடைசியில் , 
நான்கு நாட்கள் வானவெளியில் தன் கூண்டுக்குள் சஞ்சரித்து , 
பூமியை 64 முறை சுற்றியபின்னர் , நிகோலா யெவ் ஆகஸ்டு 15 ஆம் 
தேதி பகல் 12-45 மணிக்கு ரஷ்ய நாட்டின் ஒரு பகுதியில் பத்திர 
மாகக் கீழே இறக்கப்பட்டார் . அவர் இறங்கிய ஆறு நிமிஷத்திற்குள் 
பாப்பாவிச்கம் அதே இடத்தில் பத்திரமாக இறக்கப்பட்டார் ; இம் மகத் 
தான இரட்டை வெற்றி உலகத்திற்கு மாபெரும் மகிழ்ச்சியளித்தது ! 


ரஷ்யர்களது அடுத்த வான்வெளி வெற்றி இன்னும் பிரமிக்கத் 
தக்கது . இதுவரை வானவெளியில் பயங்கரச் சூழ் நிலையைப் பொருட் 
படுத்தாது உயரப் பறந்து சென்றவர்கள் யாவரும் ஆண்களே . 
பெண்கள் இந்த முயற்சியில் ஈடுபடுவது சாத்தியமன்று என்றே 
உலகம் நினைத்தது . அமெரிக்கரின் நிலா முயற்சித் தலைவரிடம் 
ஒரு பத்திரிகை நிருபர் , வானவெளிக்குப் பெண்களை அனுப்புவ 
தற்கு உங்கள் திட்டத்தில் இடமுண்டா ? என்று கேட்டதற்கு 
அவர் , * ஓ , எங்கள் நிலாத் திட்டத்தில் பொழுதுபோக்கு வசதி 
களுக்காக 125 பவுண்டு எடையை ஒதுக்கி வைத்திருக்கிறோமே ! 
என்று வேடிக்கையாகப் பதிலளித்தாராம் . பெண்கள் வான வெளிப் 
பயணத்தின் பொழுதுபோக்கு வசதி களாகத்தான் சாதாரணமாகக் 
கருதப்பட்டு வந்தார்கள் . அவர்கள் தனியாக ஒரு வான் கலத்தில் 
ஏறி , ஆகாயவெளியில் பிரயாணம் செய்து , பூமிக்குப் பத்திரமாய் 
திரும்புவது இயலுமா என்பதை யாரும் சரியாகக் கவனித்துப் பார்க் 
காமலே , அது முடியாத காரியம் என்று முடிவுகட்டிவிட்டார்கள் ; 
ஆனால் , ஆணுக்குப் பெண் சரி நிகர் சமானம் - வானவெளிப் பிரயா 
ணத்திலும் ! , என்ற உண்மையை ரஷ்யர் 1963 ஆம் ஆண்டு ஜூன் 
மாதத்தில் கண்கூடாகக் காட்டி மெய்ப்பித்தனர் . 


ஜூன் மாதம் 14 ஆம் தேதியன்று , முன்போல் பகல் 12 மணிக்கு 
வாஸ்டாக் -V என்ற வான்கலனில் கர்னல் வாலரி பைக்காவ்ஸ்கி 
( Yalari - Bykovsky ) என்ற ரஷ்ய ராணுவ வீரன் ( வயது 29 ) பூமியைச் 
சுற்றி 90 நிமிஷச் சுற்றுப்பாதையில் விடப்பட்டார் . அவர் பல 
‘ நாட்களு க்கு வானவெளியில் இருப்பார் என்ற வதந்தியும் பரவிற்று . 
அவர் மேலே சென்று இரண்டு நாட்களுக்கப்புறம் தனது 32 ஆவது 
சுற்றுப் பயணத்தில் செல்லும்பொழுது , வாலன்டினா டெரஷ் கோவா 
( Valentina Tereshkova ) என்ற 26 வயது பெண் ஒருத்தி , வாஸ் 
டாக்- VI என்ற வான்கலனில் ஏறி , பைக்காவ்ஸ்கி சென்று கொண் 
டிருந்த அதே பாதையில் , அதே வேகத்தில் , ஆகாய வெளியில் அவ 
ரைப் பின்தொடர ஆரம்பித்தாள் , 


64 


வானவெளி வெற்றி 


இப் பெண் ஒரு சாதாரணப் பேர்வழி அல்லள் ! ஒரு சிறந்த 
ஆகாய விமானி ; வெகு உயரத்தில் விமானத்திலிருந்து கீழே 
குதித்து , பாரசூட்டின் உதவியால் மெதுவாகக் கீழே இறங்கிப் பழகி 
யவள் . இவளுடைய தகப்பனார் ரஷ்யாவில் ஒரு தொழிற்சாலையில் 
வேலை செய்பவர் ; எளிய குடும்பத்திற் பிறந்திருந்தாலும் , தன் புத்தி 
சாதுரியத்தாலும் கடின உழைப்பினாலும் முன்னுக்கு வந்த பெண் 
மணி . இவள் வானவெளியில் பிரயாணமாய்ச் சென்ற முதல் விண் 
வெளி வீராங்கனை என்ற பெருமையை அடைந்தாள் . பிரயாண 
மென்றாலும் சாதாரணப் பிரயாண மன்று - விண்வெளிப் பிரயாணம் 
அல்லவா ? 


வானவெளியில் மணிக்கு 18,000 மைல் கடுவேகத்தில் பாய்ந்து 
சென்ற இரு வான் கலன்களும் ஒரே சுற்றுப் பாதையைத் தொடர்ந்து 
சென்று , ஒன்றையொன்று நெருங்கின . இரு கலன் களுக்கிடையே 
மூன்றே மைல் தூரமாகக் குறையும்வரை அவை நெருங்கின . வான 
வெளியில் காதலர்கள் சந்திப்பு என்று மிகப் பெரிய தலையங்கங்கள் 
தினத்தாள்களில் வெளிவந்தன ; ஆனால் , சந்திப்பு ஒருவரை 
யொருவர் தத்தம் டெலிவிஷன் திரையில் பார்த்துத் தம் ரேடியோ 
மூலம் உரையாடுவதோடு நின்றுவிட்டது ; அவர்களுடைய கலன் 
களின் போக்கைப் பூமியிலுள்ள ரேடார் கருவிகளும் , கலன்களுக் 
குள்ளே இருந்த பிரயாணிகளின் நிலையை டெலிவிஷன் கருவிகளும் 
பூமியிலுள்ளோருக்குத் தொடர்ந்து காண்பித்து வந்தன . 


மூன்று நாட்களாக வல்யா ( வல்யா என்பது வாலன்டினாவின் 

பெயர் ) ஆகாயவெளியில் பைக்காவ்ஸ்கியைத் துரத்திச் 
சென்றாள் . 49 முறை பூமியைச் சுற்றி வட்டமிட்டாள் . கடைசியில் 
ஜூன் 19 ஆம் தேதி இவ்வாகாய வேட்டை முடிவடைந்தது . அன்று 
காலை 8-20 மணிக்கு (மாஸ்கோவில் காலை 11-20 மணி ) , ரஷ்யாவில் 
கஸக்ஸ்தான் பிராந்தியத்தில் வாலன்டினா பத்திரமாகப் பூமிக்குக் 
கொண்டுவரப்பட்டாள் . அதே நாளில் காலை 11-00 மணிக்கு , வல்யா 
இறங்கின இடத்திற்கு சுமார் 500 மைல்களுக்கு மேற்கே , கர்னல் 
பைக்காவ்ஸ்கியும் பத்திரமாகப் பூமிக்கு இறக்கப்பட்டார் . அவர் 
வானவெளியில் ஏறக்குறைய ஐந்து நாட்களாகப் பூமியைச் சுற்றி 82 
முறை வட்டமிட்டு 82 சூரியோ தயங்களைக் கண்டார் ; இந்நாள் 
வரை , வானவெளியில் மனிதன் சஞ்சரித்த நீண்ட காலம் இதுவே 
யாகும் . பூமியில் இறங்கினபொழுது வாலன்டினாவின் மூக்கில் ஒரு 
சிறு காயம் பட்டது . மற்றபடி , வானவெளிப் பிரயாணிகள் இரு 
வரும் மிகவும் நலமாக இருப்பதாக அறிவித்தனர் . 


மேற்கொண்டு நடைபெற்றதும் வானவெளி ஆராய்ச்சியின் ஒரு 
பகுதியென்றே கொள்ளவேண்டியதுதான் . வானவெளி சென்று 


- 


முயற்சியும் வெற்றியும்- II 


65 


பூமியை 49 முறை வலம் வந்த வல்யா பூமிக்கு இறங்கிய ஒரு 
மாதத்திற்குள் , முந்திய , வான் பிரயாணி மேஜர் நிகோலாயெவை 
மணம்புரிந்தாள் . 


வானவெளியில் அறியப்படாத மர்மங்களுள் வானவெளியில் 
வீசும் கதிர்களும் , அக் கதிர்வீச்சால் மனித உடம்பில் ஏற்படக்கூடிய 
மாறுதல்களும் ஒன்றாகும் . ஆராய்ச்சி சாலைகளில் கதிர்வீச்சுக்கு 
உட்பட்ட சிறு பிராணிகளின் விந்து மாற்றமடைந்து , விகாரமான 
உறுப்புகளையுடைய குட்டிகள் பிறந்ததை அறிந்துள்ளார்கள் விஞ் 
ஞானிகள் . வானவெளியில் கதிர்வீச்சின் தன்மை என்ன ? மனித 
உடம்பை அவை எவ்வாறு பாதிக்கலாம் என்னும் முக்கியமான விஷ 
யங்களை அனுபவ மூலமாகத்தான் கண்ட றிய வேண்டும் . நான்கு 
நாட்களாக வானவெளியில் சஞ்சரித்த நிகோலாயெவும் , மூன்று 
நாட்கள் வானவெளியில் உலவிய வாலன்டினாவும் மணம் புரிந்து 
கொண்டார்களென்றால் , அந் நிகழ்ச்சி வானவெளிப் பயணத்தின் 
ஆராய்ச்சியின் ஒரு பகுதியே என்று சொல்வதில் வியப்பென்ன 
இருக்கின்றது ? வானவெளி சென்று வந்தவர்களின் குழந்தைகள் 
இரண்டு தலைகளும் மூன்று கைகளும் உடையனவாகவோ , அல்லது 
விரல்களே இல்லாத கைகளுடனோ, மூக்கோ காதோ இல்லாத தலை 
யுடனோ , அல்லது மற்ற அங்கவீனங்களுடனோ பிறக்கக்கூடும் 
என்று ஏற்பட்டுவிட்டதானால் , வானவெளிப் பயணம் விஞ்ஞானத் 
திற்கு எவ்வளவு நன்மை பயக்கக்கூடியதா யிருந்தாலும் , எவ்வளவு 
பிரமிக்கத்தக்க துணிச்சலான 

செயலாயினும் , 

வானவெளிப் 
பிரயாணமாகச் செல்வதற்கு மக்கள் தயங்குவர் என்று நிச்சயமாகச் 
சொல்லலாம் . 1964 ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 7 ஆம் தேதியன்று 
வாலன்டினாவுக்கு . ஒரு பெண் குழந்தை பிறந்தது . மூக்கும் முழியு 
மாகக் குழந்தை மிக வெகு அழகாக இருப்பதை அறிந்து உலகம் 
மகிழ்ந்தது . 


ஆகாயவெளியோ மிக மிக அகண்ட பிரதேசம் . அதில் மனிதன் 
இப்பொழுதுதான் முதலடி எடுத்து வைத்திருக்கிறான் . அவ் வான 
வெளியில் என்னென்ன பயங்கர விபத்துகள் நேரப்போகின்றனவோ ? 
எத்தனைபேர் இதற்கு பலியாகப் போகிறார்களோ அதை இப் 
பொழுது அறியோம் : மேலே விளக்கியதைப்போன்ற ஆராய்ச்சி 
களே நமக்கு வழிகாட்டிகளாய் விளங்கி விபத்துகளை விலக்கிப் பத்திர 
மான வழியில் நம்மை நடத்திச் செல்ல உதவும் . 


பைக்காவ்ஸ்கி - டெரஷ்கோவா இரட்டை வெற்றிக்குப் பிறகு 
ரஷ்யர்கள் சுமார் ஓர் ஆண்டுக் காலமாகக் குறிப்பிடத்தக்க வான 
வெளிச் செயல்கள் எதையும் செய்ததாகத் தெரியவில்லை . 1967 ஆம் 


வா -5 


66 

வானவெளி வெற்றி 
ஆண்டு சோவியத் கம்யூனிஸ்ட் புரட்சியின் 50 ஆம் ஆண்டு விழா 
வாகையால் , அவ்வாண்டில் மனிதனை நிலாவுக்கு அனுப்பித் திருப்பிப் 
பூமிக்குக் கொண்டுவருவதற்கான முயற்சிகளை இப்பொழுதிருந்தே 
மேற்கொண்டிருக்கலாம் என்று பலர் எண்ணுகிறார்கள் . அது 
உண்மையானால் , அத் தீரச் செயலுக்கு ஆயத்தமாக , ஆளில்லாக் 
கூண்டுகள் பலவற்றை நிலாவில் இறக்கியும் , மறுபடியும் அங்கிருந்து 
புறப்படச் செய்து பூமிக்குப் பத்திரமாகக் கொண்டுவந்தும் பழக 
வேண்டும் . பல கூண்டுகள் கருவிகளை ஏற்றிச் சென்று , நிலாவில் 
பத்திரமாக இறக்கி , நிலாவின் மேற்பரப்பைப்பற்றிய பல விவரங் 
களைப் பூமிக்கு ரேடியோ வாயிலாகத் தெரியப்படுத்தவேண்டும் . 
மற்றும் பல வான்கலன்கள் நிலாவிற்கு நூறு மைல் உயரத்தில் 
அதைச் சுற்றிப் பறந்து , நிலாவையும் அதன் சுற்றுப்புறங்களையும் 
ஆராய்ந்தறியவேண்டும் . இம் முயற்சிகளெல்லாம் ரகசியமாக நடை 
பெறுவது இயலாத காரியம் ; அதற்கு அவசியமுமில்லை . ஆகவே , 
ரஷ்யர்களின் நோக்கம் இன்னதென்று சரியாகப் புரியவில்லை . 


இதற்கு மாறாக , அமெரிக்கர் தங்கள் திட்டங்கள் யாவற்றையும் 
அவ்வப்பொழுது பொதுமக்களுக்குத் திட்டவட்டமாய் அறிவித்தும் , 
தங்கள் முயற்சிகளையும் , வெற்றிகளையும் , தோல்விகளையும் உலகம் 
முழுவதும் அறியுமாறு வெளிப்படையாக நடத்தியும் வருகிறார்கள் . 
1970 ஆம் ஆண்டிற்குமுன் மனிதனை நிலாவில் இறக்கிப் பத்திரமாய் 
பூமிக்குக் கொண்டுவந்து சேர்ப்பதே தங்கள் நோக்கம் என்று தலைவர் 
கென்னடி கூறியதை ஆமோதித்து அதற்கான வழிவகைகளை 
அமெரிக்கர்கள் காலவரையறையுடன் திட்டவட்டமாய் வகுத்து , 
அவற்றைக் குறிப்பிட்ட காலத்தில் நிறைவேற்றுவதற்காகப் பெரு 
முயற்சிகளைச் செய்துவருகிறார்கள் . இதுவே மெர்க்குரி , ஜெமினி , 
அப்பொல்லோத் திட்டங்கள் என்று மூன்று பிரிவுகளாகப் பிரிக்கப் 
பட்டுள்ளது . இதை அடுத்த பிரிவில் விளக்கமாய்க் காண்போம் . 


வருவதற்கான வழிவகைகள் கிட்டும் . ஆனால் , உண்மையில் கு 
5. மெர்க்குரி , ஜெமினி, 

அப்பொல்லோ 
1961 ஆம் ஆண்டு மே மாதம் 25 ஆம் தேதி அமெரிக்க 
ஜனாதிபதி ஜான் கென்னடி * 1970 ஆம் ஆண்டு பிறப்பதற்கு 
முன்னர் நம் நாடு ஒரு மனிதனை நிலாவின்மீது இறக்கிப் பின் 
பத்திரமாய் பூமிக்குத் திரும்பிக் கொண்டுவருவதை நமது நாட்டின் 
குறிக்கோளாகக் கொள்ளல் வேண்டும் . வேறெந்த வான்வெளித் 
திட்டமும் இதைப்போல் உற்சாகத்தையும் பரபரப்பையும் உண்டாக்க 
முடியாது ; வானவெளி ஆராய்ச்சிக்கு இதைப்போல் வேறெதுவும் 
உதவி செய்ய முடியாது . ஆனால் , வேறெந்தத் திட்டத்தையும் விட 

து கடினமானது ; ஏராளமான பொருட்செலவு உண்டாகும் . 
இதற்குத் தேவையான நிலாக் கலனை உண்டுபண்ணுவதற்கான 
முயற்சிகளை யெல்லாம் துரிதப்படுத்துவோம் . இப்பொழுது நம்மிடம் 
உள்ள ராக்கெட்டுகளை விட - -மிகப் பலம் பொருந்திய திட திரவ 
ராக்கெட்டுகளைத் தயார்செய்து , அவற்றில் எது சிறந்தது என்று 
அறியும் வரை , இரண்டையும் பூர்த்திசெய்து , மிகத் திறனுள்ள 
தாக்குவேர்ம் . 

மற்ற 

ராக்கெட் , எஞ்சின்களை உண்டுபண்ணு 
வதற்கும் , ஆளில்லாக் கலன்களைக் கொண்டு ஆகாயவெளியை 
ஆராய்ந்தறிவதற்கும் தேவையான பண வசதியை அளிப்போம் . 
இவ்வாராய்ச்சிகளின் மூலமாய்த்தான் முதன் முதலாகத் துணிந்து 
ஆகாயவெளியில் பயணமாகச் செல்லும் வீரன் உயிரோடு திரும்பி 

அந்த 
ஒரு மனிதன் மட்டும் நிலாவுக்குப் போவதில்லை - அவன் மூலம் இந் 
நாட்டு மக்கள் அனைவரும் நிலாவுக்குச் செல்வர் - ஏனெனில் , நாம் 
அனைவரும் அவனை நிலாவுக்குக் கொண்டுசெல்வதற்காக உழைப் 
போம் . 

என்று கூறினார் . இத்தகைய மனவெழுச்சி உண்டாக்கக் 
கூடிய சொற்களோடு தலைவர் கென்னடி அமெரிக்கரின் நிலாத் 
திட்டத்தைத் துவக்கி வைத்தார். 


தே எண்ணங்களை அமெரிக்க வானவெளி இலாகா குழுவினர் 
[ National Aeronautics and Space Administration - சுருக்கமாக 


68 


வானவெளி வெற்றி 


நாசா ( NASA ) என்று குறிப்பிடுவர் ) 1958 ஆம் 

ஆண்டு 
முதலே வெளியிட்டுவந்தனர் . ஆனால் , தலைவர் கென்னடி இதனைத் 
தம் நாட்டின் குறிக்கோளாக ஏற்றுக்கொள்ளும்படி வற்புறுத்தி , 
அந் நாட்டின் அரசாங்கம் அத் திட்டத்தைத் துவக்கி வைப்பதற்காக 
200 கோடி டாலர் பணத்தையும் அளித்த பின்னர் , நாசா குழுவினர் 
இவ்வெண்ணத்தைச் செயல்முறையில் கொண்டுவருவதற்கான 
திட்டங்களை வகுத்து , மிக விரைவில் அவற்றை நிறைவேற்றவும் 
முற்பட்டனர் . 

திட்டம் மூன்று பகுதிகளாக அமையும் : 
( 1 ) மெர்க்குரித் திட்டம் , ( 2 ) ஜெமினித் திட்டம் , ( 3 ) அப்பொல்லோ 
திட்டம் என்பன . 


இவற்றில் மெர்க்குரித் திட்டம் 1958 - ல் நாசா ஏற்படுத்தப் 
பட்டபொழுதிருந்தே தொடர்ந்து நடத்தப்பட்டு வந்தது . அதை 
நிலாத் திட்டத்தில் சேர்த்தமைத்து , அதன் முதற்படியாகக் 
கொண்டனர் . இத் திட்டத்தின் நோக்கம் , மனிதனை வான் கலனில் 
வைத்து உயர அனுப்பிப் பூமியைச் சுற்றிவரச் செய்து , வானவெளிப் 
பிரயாணம் அவனை எவ்வாறு பாதிக்கிறது என்று கண்டுபிடித்து , 
வானவெளியில் அவன் என்னென்னவெல்லாம் செய்ய இயலும் 
என்பதையும் கவனித்து , அவனையும் கலனையும் பத்திரமாய்ப் பூமிக்குக் 
கொண்டுவருவதேயாகும் . 


ஜெமினித் திட்டத்தின் நோக்கங்கள் மூன்று : ( 1 ) இரண்டு 
மனிதரைக் கொண்ட விண்கலனைப் பூமியைச் சுற்றி இரண்டு 
வாரங்கள்வரை வட்டமிட வைப்பது ; ( 2 ) இரு மனிதரைக்கொண்ட 
விண்கலனை உயர அனுப்பி நிலாவைச் சுற்றிவிட்டு மறுபடியும் பூமிக்கு 
வந்துசேரப் பழகு தல் . ( 3 ) மனிதனில்லா வேறொரு விண்கலனையும் 
ஜெமினியின் சுற்றுப் பாதையில் பறக்க வைத்து ஜெமினிக் கலனை 
அதனுடன் ஆகாயத்திலேயே இணைக்கப் பழகுதல் . இந்தப் பயிற்சி 
நிலாப் பயணத்திற்கு இன்றியமையாதது 

என்பதைப் 

பின்பு 
காண்போம் . 


அப்பொல்லோ திட்டத்தின் நோக்கம் , மனிதரை நிலாவின் 
மீது இறக்கி , ஆராய்ச்சிகள் செய்து முடித்த பின்னர் அவர்களைப் 
பத்திரமாய்ப் பூமிக்குக் கொண்டுவந்து சேர்ப்பதாகும் 


1. மெர்க்குரித் திட்டம் ( Project Mercury ) 


பல 


சென்ற 

ஆறு ஆண்டுகளாக இத் திட்டத்தின்மூலம் 
முக்கியமான உண்மைகளைக் கண்டுபிடித்துள்ளனர். மனிதன் 
ஆகாயத்திற்கு ஏறிச் செல்லும்பொழுதும் , திரும்பப் பூமிக்கு வரும் 
பொழுதும் , அவன்மீது ஏற்படும் மிகப் பலமான அமுக்கங்களைச் 


ராபுரம் 


0 


மெர்க்குரிக்கலன் 


. 


வான் பிரயாணி 

அறை 


+ 


பாரசூட் 


DEl 


M 


வெப்பக் 
கவசம் 


எதிர்புற ராக்கெட் 


படம் 7. மெர்க்குரிக் கலன் ( பக்கம் 69 பார்க்க ) 


மெர்க்குரி , ஜெமினி , அப்பொல்லோ 


69 


சமாளித்துக்கொள்ளக்கூடும் என்றும் , வானவெளியில் பறந்து 
செல்லும்பொழுது சிறிதேனும் எடையில்லாத நிலையில் வெவ்வேறு 
ஆராய்ச்சிகளையும் வேலைகளையும் செய்யக்கூடும் என்பதையும் கண்டு 
பிடித்துள்ளனர் . 


மெர்க்குரிக் கலம் ஓர் ஆலயமணிபோல் அடிப்பாகம் அகலமாயும் , 
மேற்பாகம் குறுகியும் உள்ளது . அடிப்பாகத்தில் அதன் அகலம் 6 
அடி ; அதன் உயரம் 10 அடி ; அதன் எடை சுமார் 3,000 பவுண்டு . 
அதனுள் வான் பிரயாணியின் உடம்பின் வளைவுகளுக்கேற்றவாறு 
மெத்தையிடப்பட்ட சாய்வு அணையொன்றுள்ளது . மேலே கிளம்பிச் 
செல்லும் பொழுதும் , பூமியின் ஆகாயத்தினுள் பிரவேசிக்கும்பொழு 
தும் உண்டாகும் மிகப் பலமான அமுக்கங்களைச் சகித்துக்கொள்ள 
இந்த மெத்தையணை பெரிதும் உதவுகின்றது ( படம் 7 ) . 


கலனின் மேற்பாகத்தில் நீண்ட சட்டம் ஒன்று பொருத்தி 
வைக்கப்பட்டிருப்பதைப் படத்தில் 

காணலாம் . 

இச் சட்டத்தின் 
மேற்பகு தியில் ராக்கெட்டுகள் பதிக்கப்பட்டுள்ளன . இச் சட்டத்திற்கு 
* தப்பிக்கும் கோபுரம் ( Escape Tower ) என்று பெயர் . மெர்க்குரிக் 
கலனை உயரத் தூக்கிச் செல்லும் ராக்கெட்டில் பழுது ஏதேனும் 
ஏற்பட்டால் , உடனே தானியங்கு கருவிகள் இச் சட்டத்தின் 
மேலுள்ள ராக்கெட்டுகளை வெடித்துக் கலனை அடியிலுள்ள ராக் 
கெட்டிலிருந்து பிரித்தெடுத்துத் தூர எறிந்துவிடும் . கலன் பார 
சூட்டின் உதவியால் மெதுவாகக் கீழே இறங்கிவிடும் . 


கூண்டினுள் பல கருவிகள் உள்ளன . இவை கலன் எவ்வாறு 
இயங்குகிறது என்பதைத் தொடர்ந்து காட்டிவரும் .. வெளிப் 
புறத்தின் வெப்பம் , அமுக்கம் , கதிரியக்கம் இவற்றை அளப்பதற்கும் 
பல கருவிகள் உள்ளன . பூமியிலுள்ளவர்களோடு உரையாடு 
வதற்கு ரேடியோ சாதனமும் உண்டு . கலனின் போக்கைக் குறித்த 
பாதையில் , குறித்த நேரத்தில் நடத்துவதற்கான மின் கருவிகள் 
நூற்றுக்கணக்காய் உள்ளன . அவற்றைப் பிணைக்கும் மின் கம்பி 
களின் நீளம் மொத்தம் ஏழு மைல்கள் என்று கணக்கிடப்பட்டுள்ளது ; 
கலனின் 

போக்கை நடத்தும் கருவிகள் யாவும் இரட்டையாய் 
உள்ளன . ஒன்றைப் பூமியிலுள்ளவர்கள் ரேடியோமூலம் 
இயக்கலாம் ; மற்றதைக் கூண்டிலுள்ள பிரயாணி தம் கைகளால் 
இயக்கலாம் . பிரயாணியின் பாதுகாப்புக்கான என்னென்ன 
சாதனங்கள் 

வேண்டுமோ அவற்றையெல்லாம் கலனில் 
வைத்துள்ளார்கள் . 


. 


கூண்டின் அகலமான பாகத்தின் அடியில் ராக்கெட்டுகள் பொருத் 
தப்பட்டுள்ளன . இவற்றிற்கு ‘ எதிர் ராக்கெட்டுகள் ( Retro Rockets ) 


மேலே தூக்கிச் செல்கில் 
TO 

வானவெளி வெற்றி 
என்று பெயர் . கலன் சுற்றுப் பாதையில் செல்லும்போது இந்த 
அகலமான பாகமே முன் பாகமாய்ச் செல்லும் . சுற்றுப் பாதையை 
விட்டுப் பூமிக்குத் திரும்பவேண்டிய சமயம் வந்தவுடனே இந்த 
ராக்கெட்டுகள் எதிர்ப்புறமாக வெடித்துக் கலனின் வேகத்தைக் 
குறைக்கும் , உடனே பூமியின் கவர்ச்சி கலனைக் கீழே இழுக்கும் . 
கலன் ஆகாயத்தினுள் புகுந்து செல்லும்பொழுது உராய்வு 
காரணமாக அதன் வேகம் இன்னும் மிக விரைவில் குறையும் . 
இதனால் கலனின் வெப்பம் மிக அதிகமாக ஏறி , 3,000 டிகிரிவரை 
அதைச் சூடேற்றலாம் . அவ் வெப்பத்தில் பிரயாணி கருகிப் 
போக நேரும் . இதைத் தடுக்கக் கலனின் அகலமான பாகத்தின் 

வெளிப்புறம் வெப்பத்தைத் தடுக்கக் 
கூடிய பொருள்களால் 

ஆனது . 
ஆகையால் , இப் பாகத்திற்கு வெப்பக் 
கவசம் ( Heat Shield ) என்று பெயர் . 

மெர்க்குரிக் கலனை வானில் கொண்டு 
செல்வதற்கு அட்லாஸ் ராக்கெட்டை 
உபயோகிக்கிறார்கள் . இது 72 அடி 
உயரமும் , 10 அடி அகலமும் ; 3,67,000 
பவுண்டு உந்துவிசையும் கொண்ட 
1 } அடுக்கு ராக்கெட் . இதை ஒன்றரை 
அடுக்கு ராக்கெட் என்று அழைப்பதன் 
காரணம் என்னவென்றால் , இதன் அடி 
யில் மூன்று எஞ்ஜின்கள் உள்ளன . 
ஆரம்பத்தில் மூன்று எஞ்ஜின்களும் 

ராக்கெட்டையும் கலனையும் , 
புறத்திலுள்ள இரண்டு எஞ்ஜின்களில் 
எரிபொருள்களெல்லாம் தீர்ந்தவுடன் 
அவை இரண்டும் கழன்று கீழே விழுந்து 
விடுகின்றன . இவையே அரை அடுக் 
காகக் கருதப்படுகின்றன . நடுவிலுள்ள 
எஞ்ஜின் தொடர்ந்தாற்போல் எரிந்து , 
ராக்கெட்டையும் கலனையும் , 100 மைல் 
உயரச் சுற்றுப் பாதைக்குத் தூக்கிச் 

சென்று , மணிக்கு 18,000 மைல் வேகத் 
8. அட்லாஸ் ராக்கெட் தைத் தரக்கூடியது . 


1 ] 


அட்லாஸ் அமெரிக்க ராணுவத்தாரின் கண்டம் கடந்து தாக்கும் 
ஏவுகணை என்று முன்னே கூறியுள்ளோம் . மெர்க்குரிக் . கலனைப் 


மெர்க்குரி , ஜெமினி , அப்பொல்லோ 


71 


பொருத்தி வைப்பதற்காக இதன் மேற்பாகம் சிறிது - மாற்றப்பட் 
டுள்ளது . அத்துடன் ராக்கெட்டில் கோளாறு ஏற்பட்டால் உடனே 
அதை அறிந்து கட்டளை கொடுப்பதற்கான கருவிகளும் இப் பாகத் 
தில் வைக்கப்பட்டுள்ளன . இவ்வாறு மாற்றப்பட்ட அட்லாஸின் 
உயரம் 67.34 அடி . மெர்க்குரிக் கலனும் தப்பும் கோபுரமும் வைக்கப் 
பட்டபின் இதன் மொத்த உயரம் 95-25 அடி ( படம் 9 ) . 


வான் வீச்சு 


மெர்க்குரிக் கலனையும் பிரயாணியையும் வானில் வீசும் முறை 
ஏறக்குறைய நன்கு பழக்கமாகிவிட்டது . பிரயாணி அதிகாலையில் 
( ஏறக்குறைய 4-00 மணிக்கு ) எழுந்து காலை உணவை அருந்துகிறார் 
( ஆரஞ்சுப் பழரசம் , பொரித்த முட்டை , ரொட்டி , ஜெல்லி , பொரித்த 
மாமிசம் , தேத் தண்ணீர் ) . பிறகு டாக்டர் பரிசோதனை நடக்கிறது ; 
அவரது உடம்பில் பல மின்கம்பிகள் பசை நாடாகொண்டு பதிக்கப் 
படுகின்றன . இதைக்கொன்டே அவரது நாடித் துடிப்பு , சுவாசம் , 
இதயத் துடிப்பு , ரத்த அமுக்கம் இவையெல்லாம் அளக்கப்படுகின் 
றன . இவை யாவும் பதிக்கப்பட்டவுடன் , பிரயாணி அழுத்த 
உடையை அணிந்துகொண்டு மோட்டாரில் ஏறி ராக்கெட் நிலையத் 
திற்குச் செல்கிறார் . 

அங்கு ஒரு மின் உயர்த்தி ( Lift ) இவரை ராக்கெட்டின் நுனிக் 
குத் தூக்கிச் செல்கிறது . அங்கேயுள்ள மெர்க்குரிக் கலனுள் புகுந்து 
கதவை மூடித் தாளிட்டு , மெத்தையணையில் படுத்து , அறையின் 
கருவிகள் அனைத்தையும் பார்வையிடுகிறார் . ராக்கெட் கிளம்புவதற் 
கான ஆயத்தங்கள் தொடர்ந்து நடக்கின்றன . 

யாவும் தயாரானவுடன் ஒரு சங்கு ஊதுகின்றது . வேலை செய் 
யும் அனைவரும் அருகிலுள்ள கான்கிரீட் அறையினுள் புகுந்து 
கொள்கின்றனர் .. பிரம்மாண்டமான இரைச்சலுடன் அட்லாஸ் ராக் 
கெட் வெடித்து எரிந்து , நெருப்பைக் கக்கிக்கொண்டு கிளம்புகிறது . 
முதலில் மிக மெதுவாகக் கிளம்பினாலும் , அதி விரைவில் அதன் 
வேகம் அதிகரித்துச் சில வினாடிகளில் கண்ணுக்குத் தெரியாது 
மறைந்துவிடுகிறது . கலனும் ராக்கெட்டும் தமது போக்கைக் குறித்த 
புள்ளி விவரங்களை ரேடியோமூலம் தொடர்ந்து அறிவித்துச் செல் 
கின்றன . இவை யாவையும் தரையிலுள்ள நிலையங்கள் உடனுக் 
குடன் கிரீன் பெல்ட் ( Greenbelt ) நகரிலுள்ள கோடார்டு வான 
வெளிப் பயண நிலையத்தின் மாபெரும் கணிப்பான்களுக்கு அஞ்சல் 
செய்கின்றன . கணிப்பான் புள்ளி விவரங்களை 

ராக்கெட்டின் 
திருத்தமான பாதையுடன் ஒப்பிட்டுப் பார்த்து , யாவும் சரியாக 
இருந்தால் , கென்னடி முனையிலுள்ள மெர்க்குரி நிலையத்திற்கு 
சரி என்ற செய்தியை அனுப்புகிறது ( படம் 10 ) . 


- 


- 


* 


- 


9. அட்லாஸின்மீது மெர்க்குரிக் கலன் (பக்கம் பார்க்க ) 
3.ப ) 

diara - isnude 


hai 


10. அட்லாஸ் - மெர்க்குரி வீச்சு ( பக்கம் 71 பார்க்க ) 


74 


வான வெளி வெற்றி 


சுற்றுப் பாதையில் ஒரு முறை சுற்றிவர சுமார் 90 நிமிஷங்கள் 
பிடிக்கின்றன . ஒவ்வொரு சுற்றிலும் 27,090 மைல்கள் பிரயாணம் 
செய்கிறார் . கடைசிச் சுற்று முடியுந்தறுவாயில் தரையிலிருந்து 
அவருக்குச் செய்தி வருகிறது . கையினாலோ , தானியங்கு கருவி 
களாலோ , கலன் சரியான நிலைக்குக் கொண்டுவரப்படுகின்றது .. 
முன்புறமாகவுள்ள மூன்று எதிர் ராக்கெட்டுகள் எரிந்து கலனின் 
வேகத்தைக் குறைக்கின்றன . 


பூமிக்குத் திரும்புதல் 

வேகம் குறைந்ததும் பூமியின் ஈர்ப்பு விசை கலனைக் கீழே இழுக் 
கின்றது . கீழே செல்லச் செல்லக் காற்றின் அடர்த்தி அதிகமாவதால் 
உராய்வு அதிகமாகிக் கலனின் வேகம் அதிவிரைவில் குறைகின்றது . 
மணிக்கு 15,000 மைல்களாக இருந்த வேகம் ஓர் 5 நிமிஷங்களில் 100 
மைல் வேகமாகக் குறைந்துவிடுகிறது . இதன் விளைவுகள் இரண்டும் 
வெகு கடினமானவை ; வேகத்தைக் குறைக்கும் உராய்வு பெருவாரி 
யான வெப்பத்தை உண்டாக்குகிறது . (விஞ்ஞானிகளின் சொல்லில் , 
வேக சக்தி அழிந்து வெப்ப சக்தியாக வெளிப்படுகின்றது . ) எரி 
நட்சத்திரங்கள் எனப்படும் விண்கற்கள் இந்த உராய்வின் காரண 
மாகத்தான் சூடேறி , எரிந்து உருகி வழிந்துபோகின்றன . கலனின் 
முன்பாகத்தின் வெப்ப நிலை 3,000 டிகிரிவரை உயருகிறது ! ஆனால் , 
அவ் வெப்பம் கலனுக்குள் அதிகமாகச் செல்வதில்லை ; வெப்பக் கவசத் 
தின் பொருள்கள் உருகியும் , ஆவியாகியும் , கருகியும் வெப்பத்தைத் 
தடுத்துவிடுகின்றன . . அவை சரியாக இயங்கத் தவறினால் , பிரயாணி 
கலனுக்குள்ளேயே கருகிப்போவார் ! 


இரண்டாவது விளைவு அமுக்கம் . வேகம் அதி விரைவில் குறை 
வதால் பிரயாணியின் எடையைப் போல் எட்டு மடங்கான கனம் அவர் 
மீது அழுத்துகின்றது . 130 பவுண்டு எடையுள்ள அவர்மீது 1,040 
பவுண்டு கனமான பாறாங்கல்லை வைத்து அழுத்துவதுபோன்ற 
கனம் ; இதையும் சகித்தாக வேண்டும் ! 


சுமார் 20,000 அடி ( 4 மைல் ) உயரத்தில் ஓர் 6 அடி அகல 
முள்ள பாரசூட் கலனிலிருந்து வெளியேறி , விரிந்து கலனைச் சீராக 
நிறுத்தி இறங்கும் வேகத்தைக் குறைக்கிறது . 

சுமார் 10,000 அடி 
உயரத்தில் 63 அடி குறுக்களவுள்ள இன்னும் பெரிய பாரசூட் விரிந்து 
கலனை மெதுவாகக் கீழே இறக்குகிறது ( படம் 12 ) . காற்றடைக்கப் 
பட்ட ஒரு பிளாஸ்டிக் பை கலனுக்குக் கீழே நான்கடி நீண்டுவந்து , 
தரையோடு மோதும் அதிர்ச்சியைத் தாங்கிக்கொள் கிறது . தரையைத் 
தொட்டதும் இரு பாரசூட்டுகளும் கழன்று விழுந்துவிடுகின்றன . 
* கலனின் ரேடியோ மிகப் பலமாக நாலா பக்கங்களிலும் செய்தி . 
யனுப்பித் தன் இடத்தை அறிவிக்கிறது . 


பு 


- 


படம் 12. மெர்க்குரிக் கலன் பூமிக்கு இறங்குதல் ( பக்கம் 74 பார்க்க ) 


மெர்க்குரி , ஜெமினி , அப்பொல்லோ 


15 


ப 


அமெரிக்கரின் 

கடல் , ஆகாயப் படையின் 

ஒத்துழைப்பால் 
உலகத்தைச் சுற்றிலும் பெரியனவும் சிறியனவுமான 28 கப்பல்களும் , 
172 ஆகாய விமானங்களும் , வானவெளி சென்ற பிரயாணியைக் கடலி 
னின்று எடுத்து வீட்டிற்கு அனுப்புவதற்காகத் தயாராக இருக் 
கின்றன . திட்டம் எதிர்பார்த்தவாறு வெற்றிகரமாக முடிந்ததானால் ,, 
வான்கலன் இறங்கவேண்டிய அந்தப் பிராந்தியத்தில் பரவலாகக் 
காத்திருக்கும் கப்பல்கள் , ஹெலிகாப்டர்கள் , விமானங்கள் இவை 
வான் கலனின் பாரசூட் விரிந்து மெதுவாக இறங்கும்போழுதே 
அதை ஆகாயத்திலேயே பார்த்து அதைத் தூக்கியெடுக்க அவ்விடம் 
விரைந்து செல்லும் . நேராகக் கண்ணால் காணாவிட்டாலும் , கலனி 
லுள்ள ரேடியோவின் கதறல் 60 மைல் தூரம்வரை கேட்கும் ! 
ஆகாய விமானங்களில் அந்த ரேடியோவின் அலை நீளத்தை ஏற்று , 
அது இருக்கும் இடத்தைக் கண்டுபிடிப்பதற்கான சாதனங்கள் 

அருகிலுள்ள விமானம் அவ்விடத்திற்கு விரைவில் 
சென்று , கலனது இருப்பிடத்தின் அட்சரேகை தீர்க்கரேகைகளை ஒலி 
பரப்பி , மிக அருகிலுள்ள கப்பலோ ஹெலிகாப்டரோ அவ்விடம் 
வந்து சேரும்வரை அவ்விடத்தைச் சுற்றி வட்டமிடுகிறது . 


உள்ளன . 


- 


கருவிகளில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டுக் கலன் குறித்த இடத் 
தில் வந்து இறங்காமல் வேறெங்கு இறங்கினாலும் , இறங்கிய 18 மணி 
நேரத்திற்குள் அதன் இடத்தைக் கண்டுபிடித்துவிடுவ தற்காக அமெ 
ரிக்கப் பாதுகாப்பு இலாகா , கலன் செல்லும் பாதையில் உலகத்தைச் 
சுற்றி 28 மீட்சி நிலையங்களை ஏற்படுத்தியுள்ளது .. 100 ஆகாய 
விமானங்களில் கலனின் ரேடியோ ஒலிபரப்பைக்கொண்டு அதன் 
இருப்பிடத்தைக் கண்டுபிடிக்கும் சாதனங்கள் உள்ளன . ஆப்பிரிக் 
காக் கண்டத்தில்மட்டும் 2,800 விமானம் இறங்கு பாதைகள் கட்டப் 
பட்டுள்ளன . மிகப் பெரிய C 130 விமானங்கள் தங்கள் வயிற்றினுள் 
ஹெலிகாப்டர்களைச் சுமந்து , இப் பாதைகளில் இறங்கி , ஹெலி 
காப்டர்களை வெளியேற்றுகின்றன , ஹெலிகாப்டர்கள் கடலோ , 
மலையோ , காடோ எங்கும் பறந்து சென்று , சிறிது உயரத்தில் 
அசையாமல் பறந்து நிற்கக்கூடியன வாகையால் , மீட்பு வேலைக்கு 
இவை பெரிதும் பயன்படுகின்றன . 


பூமியின் சுழற்சி காரணமாகவும் , வான்கலனின் பாதையைப் 
பொறுத்தும் , மெர்க்குரிக் கலன் இறங்கும் இடம் மாறும் . பூமியைச் 
சுற்றி மூன்று சுற்றுகள் வரை இறங்கும் இடங்கள் 

இடங்கள் அட்லான்டிக் 
சமுத்திரத்திலுள்ளன. நான்கு முதல் ஆறு சுற்றுகள்வரை இறங்கு 
மிடங்கள் பஸிபிக் சமுத்திரத்திலுள்ளன . பதினாறு சுற்றுகளில் ( 24 
மணி நேரத்தில் ) பூமி ஒரு முழுச் சுற்று வந்துவிடுமாகையால் , இறங் 
கும் இடங்கள் மறுபடியும் அட்லான்டிக் சமுத்திரத்தில் அமையும் . 


76 


வானவெளி வெற்றி 


நான்கு சுற்றுகளுக்கப்புறம் மறுபடியும் பஸிபிக் சமுத்திரத்திற்கு 
மாறும் . 


மெர்க்குரித் திட்டத்தின் ஆதரவில் 1961 ஆம் ஆண்டு மே மாதம் 
5 ஆம் தேதி , ஒரு ரெட்ஸ்டோன் ராக்கெட் மெர்க்குரிக் கலன் ஒன்றை 
ஆகாயத்தில் 116 மைல் உயரம் தூக்கிச் சென்றது . அக் கலனுக்குள் 
அமெரிக்கன் அலான் ஷெப்பர்டு ( Alan Shepard ) உட்கார்ந்திருந் 
தார் . அவர் 60 அடி உயரம் மின் உயர்த்தியில் சவாரி செய்து , 
மெர்க்குரிக் கலனுக்குள் பிரவேசித் ததையும் , ராக்கெட் நெருப்பைக் 
கக்கிக்கொண்டு மேலே சென்று அக் கலனை வானவெளியில் வீசியதை 
யும் , டெலிவிஷன் , ரேடியோமூலம் அமெரிக்கர் அனைவரும் பார்த் 
தனர் ; கேட்டனர். 500 பத்திரிகை நிருபர்கள் ராக்கெட் நிலையத் 
திற்கு நேரடியாகச் சென்று யாவற்றையும் கண்டனர் . ஷெப்பர்டு 
பூமியைச் சுற்றி வட்டமிடவில்லை . 300 மைல் தூரம் ஆகாய வெளி 
யில் பிரயாணம் செய்து , 15 நிமிஷங்களுக்கப்புறம் அட்லான்டிக் 
சமுத்திரத்தில் விழுந்தார் . உச்ச வேகம் மணிக்கு 5,000 மைல்கள் 
தான் . ஆனால் , பூமியைச் சுற்றி வட்டமிடுவதில் நேரக்கூடிய அநு 
பவங்கள் அத்தனையையும் குறைந்த நேரத்திற்குள் அவர் அடைந் 
தார் . 5 நிமிஷங்களுக்கு எடையில்லாத நிலையில் இருந்தார் . உயரக் 
கிளம்பும்போதும் , கீழே வரும்போதும் தன்னுடைய எடையைப்போல் 
11 மடங்கு g- விசை அவரை அழுத்திற்று . அவரது கலன் வான 
வெளியிலிருந்து காற்றினுள் பிரவேசிக்கையில் அதிகச் சூடேறியது . 
மேலே விளக்கிய செயல் முறைகள் அத்தனையும் பங்கமின்றி நிறை 
வேறின ; கலனின் வேகம் குறைந்து , பாரசூட்டுகள் ஒன் றன்பின் 
ஒன்றாக விரிந்து கலனை மெதுவாகக் கடலில் இறக்கின . மீட்பு விமா 
னங்கள் விரைந்து வந்து இவரைக் கடலிலிருந்து மீட்டன . 


அவ்வாறே , ஜூலை மாதம் 21 ஆம் தேதி வர்ஜில் கிரிசாம் 
( Virgil Grissom ) அதே உயரத்தில் வீசியெறியப்பட்டு , 15 நிமிஷங் 
களில் 300 மைல்களுக்கப்பால் அட்லான்டிக் சமுத்திரத்தில் போய் 
விழுந்து , அங்கிருந்து மீட்கப்பட்டார் . 

அந்த இரு முயற்சிகளும் வெற்றிகரமாக முடிந்த பின்னர் , 
1962 ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 20 ஆம் தேதி ஜான் கிளென் 
( John Glenn ) என்ற 38 வயதான கடற்படை வீரன் , நட்பு -7 
( Friendship - 7 ) என்று பெயர்கொண்ட மெர்க்குரிக் கலனில் 
பூமியை மூன்று முறை சுற்றிவந்தார் . பூமிக்குத் திரும்பி வருகையில் 
தானியங்கு கருவி ஒன்று சரியாக இயங்காமற்போன தால் கல 
னின் வெப்பம் வெகு அதிகமாகி அவர் எரிந்துபோகவிருந்தார் . 
நல்ல வேளையாக அவர் தம் கையாலேயே அதை இயக்கிச் சேத் 
மொன்றும் ஏற்படாமல் பத்திரமாகப் பூமிக்கு வந்து சேர்ந்தார் . 


மெர்க்குரி , ஜெமினி, அப்பொல்லோ 


77 


கிளென்னின் 
எரிமீன் 
சவாரி 


- 


13. 


T: 


* 


78 


வானவெளி வெற்றி 


மூன்று மாதத்தில்- மே 

24 ஆம் 

தே தியன்று - ஸ்காட் 
கார்பென்டர் என்ற இன்னோர் அமெரிக்கர் மெர்க்குரிக் கலனில் முன் 
போலவே மூன்று முறை பூமியைச் சுற்றிவந்து , பிறகு யாதொரு 
தொல்லையுமின்றிப் பத்திரமாய்ப் பூமிக்கு வந்து சேர்ந்தார் . 


இந்த இரு முயற்சிகளுக்கிடையே ஏப்ரல் 26 ஆம் தேதி அமெரிக் 
கரது ரேஞ்ஜர் -4 ( Ranger - 4 ) என்ற வான் கலன் , அட்லாஸ் - 
அஜெனா இரண்டடுக்கு ராக்கெட்டால் உயரத் தூக்கிச் செல்லப் 
பட்டுப் பூமியின் கவர்ச்சியை வென்று நிலாவின்மேல் விழுந்தது 
குறிப்பிடத்தக்கது . 


மூன்றாவது மெர்க்குரி வான் வீச்சு அக்டோபர் 3 ஆம் தேதி 
நடைபெற்றது . முன் போலவே ஓர் அட்லாஸ்-D ( 1 ) அடுக்கு ) 
ராக்கெட் சிக்மா -7 ( Sigma - 7 ) என்ற வான்கலனை 176 மைல் 
உயரத்தில் சுற்றுப் பாதையில் வைத்தது . அதனுள் அமெரிக்கக் கடற் 
படை வீரர் வால்டர் ஷிரா ( Walter Schirra ) இருந்தார் . சுமார் 94 
மணி நேரத்தில் பூமியை ஆறு முறை சுற்றி வந்தபின் , யாதோர் 
ஊறுபாடும் இல்லாமல் அவர் பூமிக்கு வந்து சேர்ந்தார் . சுற்றுப் 
பாதையில் வைக்கப்பட்ட 2 மணி நேரங்களுக்குள் அவர் அணிந் 
திருந்த உடையும் , இருந்த கூண்டும் குறிப்பிட்ட அளவுக்கு அதிக 
மாக வெப்பமடைந்தபடியால் , அவரது கலனை முதல் சுற்று முடிந்த 
வுடன் கீழே இறக்கிவிடலாமா என்று யோசித்தனர் . ஆனால் ஷிரா , 
உள்ளே இருந்த சில வால்வுகளைத் திறந்து அறையைச் சுற்றிக் 
குழாய்களில் செல்லும் குளிர்ந்த நீரின் அளவை அதிகரித்து , வெப்பத் 
தைக் குறைத்துவிட்டார் . அதன் பிறகு வேறொரு துன்பமும் 
நேரிடவில்லை . அவரது சுற்றுப் பாதையையும் வேகக் குறைவு செயல் 
முறைகளையும் மிகத் திருத்தமாகக் கணித்தபடியால் , பஸிபிக் சமுத் 
திரத்தில் அவர் இறங்குவதாகக் குறிக்கப்பட்ட இடத்திற்கு நான்கு 
மைல் தூரத்தில் அவரது கலன் வந்து இறங்கியது . அவருக்காக 
அவ்விடத்தில் காத்திருந்த கப்பல்கள் , விமானங்களில் இருந்தவர் 
யாவரும் அவரது கலனின் பாரசூட் விரிவதையும் , கீழே சென்று 
சமுத்திரத்தில் இறங்குவதையும் நேராகப் பார்த்துப் படம் பிடி 

த் 


தனர் ! 


மெர்க்குரித் திட்டத்தின்படி மனிதனை வானில் அனுப்பி 24 மணி 
நேரம்வரை பூமியைச் சுற்றச் செய்து , அவனது உடல் நிலை , மனோ 
நிலை , புதிய நிலைமைகளைச் சமாளித்துக்கொள்ளக்கூடிய திறன் , 
மேலும் பல நாட்களுக்கு வானவெளியில் சுற்றி வருவதற்கு வேண் 
டிய அனுபவம் முதலியவற்றைக் கண்டுபிடிக்கவேண்டும் . 1963 ஆம் 
ஆண்டு மே மாதம் 15 , 16 ஆம் தேதிகளில் கார்டன் 

கூப்பர் 
( Gordon Cooper ) என்ற 36 வயது இராணுவ மேஜர் , விஸ்வாசம் -7 


14.அ. 


கார்டன்கூப்பரின்மெர்க்குரிக்கலன்கடலில்இறங்கியபின்ஒருமிதப்பியுடன் இணைத்துக்கட்டப்பட்டு,கப்பலுக்குஇழுத்துச்செல்லப்படுகிறது(பக்கம்79பார்க்க) 


M 


Pom 


1 


கம் 


Ras 


கா 
கயதாக 


-1 


1. 


STATS 


14 - ஆ . 


கூப்பர் தனது 500,000 மைல் பிரயாணத்திற்குப் பிறகு 
கலனிலிருந்து வெளியேறுதல் ( பக்கம் 79 பார்க்க )) 


14 
- 
இ 
. 
கூப்பருக்கு 
அமோகமான 
வரவேற்பு 
( 
பக்கம் 
79 
பார்க்க 
) 


14-ஈ . தலைவர் கென்னடி அமெரிக்க வீரப் பதக்கத்தைக் கூப்பருக்கு 


அளித்தல் ( பக்கம் 79 பார்க்க ) 


மெர்க்குரி , ஜெமினி , அப்பொல்லோ 


79 


( Faith - 7 ) என்ற மெர்க்குரிக் கலனில் 167 மைல் உயரத்தில் 34 மணி 
20 நிமிஷ நேரத்தில் பூமியை 22 முறை சுற்றிவந்தார் . இவரது 
சுற்றுப் பயணந்தான் அமெரிக்க வான் பிரயாணத்தில் இதுவரை 
அதிக நீளமானது .. மிகவும் திருத்தமாக ஒரு பிழையுமின்றி அவரது 
கலன் குறிப்பிட்ட சுற்றுப் பாதையில் வைக்கப்பட்டது . யாதொரு 
கோளாறும் ஏற்படாமல் 36 மணி நேரங்களாக எடையில்லா நிலையில் 
அவர் பூமியைச் சுற்றி வந்து தம் கூண்டில் இருந்தவாறே வான 
வெளியில் பல பரிசோதனைகளைச் செய்தார் . பிறகு முன்னே விஸ்தரிக் 
கப்பட்டபடி எதிர் ராக்கெட்டுகளின் உதவியால் வேகம் குறைந்து , 
பூமிக்குத் திரும்பி வந்து பஸிபிக் சமுத்திரத்தில் விழுந்து , மீட்புக் 
கப்பல்களால் உடனே மீட்கப்பட்டார் . ( படங்கள் 14 - அ , 14 - ஆ , 
14 - இ , 14 - ஈ பார்க்கவும் . ) 


| 


மெர்க்குரிக் கலன்களைக்கொண்டு வானவெளியைப்பற்றியும் , 
பறக்கும் சிக்கலான விஷயங்களையும் , பத்திரமாய்த் திரும்பி வரும் 
பிரச்சினைகளையும் மிக நுட்பமாய் அறிந்துள்ளனர் . வான்வெளிப் 
பிரயாணி பூமியைச் சுற்றிச் செல்கையில் கனமற்ற நிலையில் வான் 
கலத்தை நடத்திச் செல்லத் திறமையுடையவன் என்பதை வான 
வெளி சென்ற பிரயாணிகள் நால்வரும் சந்தேகமற விளக்கிக் காட்டி 
விட்டனர் . நிலாத் திட்டத்தின் முதலாம் பகுதியாகிய மெர்க்குரித் 
திட்டம் வெற்றிகரமாக முடிவுபெற்றுவிட்டது என்று கூறலாம் . 


‘ ரேஞ்ஜர் , மரினர் ” 

நிலாத் திட்டத்தின் முதலாவது படியாகிய மெர்க்குரித் திட்டத் 
தின் மூலம் வெளிப் பிரயாணிகளும் , தரையிலிருந்து அவர்களை நடத் 
திச்செல்லும் விஞ்ஞானிகளும் தமது வான்வீச்சு முறைகளை முற்றுப் 
பெறச் செய்தும் , புதிதாக ஏற்படும் சிக்கல்களை மேற்கொண்டு அனு 
பவம் பெற்றும் வருகையில் , நாசா குழுவினர் மற்ற வான் கலன்களை 
விண் வீதியின் ஆழங்களுக்கு அனுப்பி , அவைகள் மூலம் தூரமாயுள்ள 
வான வெளியின் புதிர்களைச் சிக்கறுக்க முயன்று வருகின் றனர் . 
நிலாத் திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்ற வேண்டுமானால் , 
வானவெளியின் ரகசியங்களைக் கூடுமானவரை முழுவதையும் 
அறிந்து , ஆபத்துகள் ஏதேனும் நேருவதாயிருந்தால் அவற்றைத் 
தடுப்பதற்கான 
ன - ழிவகைகளைக் கண்டாகவேண்டும் . இந் நோக்கத் 
துடன் தான் ரேஞ்ஜர் ( Ranger ) , மரினர் ( Mariner ) கலன்கள் 
நிலாவுக்கும் , வெள்ளிக் கிரகத்திற்கும் அனுப்பப்பட்டன . நிலாத் 
திட்டத்தின் இரண்டாவது படியாகிய ஜெமினித் திட்டத்தை விவரிக்கு 
முன் , இம் முயற்சிகளைச் சுருக்கமாகக் கவனிப்பது நலம் . 

• ரேஞ்ஜர் ( Ranger ) என்பது நிலாவின்மீது கருவிகளை இறக் 
கவும் , நிலாவின் மேற்பரப்பைப்பற்றிய விவரங்களை ரேடியோ , 


80 


வானவெளி வெற்றி 


டெலிவிஷன் மூலம் பூமிக்கு அனுப்பவும் உபயோகிக்கப்படும் வான் 
கலனாகும் . இதை உயரத் தூக்கிச் சென்று , பூமியின் கவர்ச்சியி 
லிருந்து விடுபட்டு நிலாவின் மேல் விழுவதற்குத் தேவையான 
வேகத்தைக் கொடுப்பதற்காக , அட்லாஸ் - அஜெனா ராக்கெட் 
உதவுகிறது . இது 91 அடி உயரமும் , 10 அடி குறுக்களவு முடைய 

இரண்டடுக்கு ராக்கெட் . இதன் முதல் அடுக்கு 
மெர்க்குரித் திட்டத்தில் புகழ்பெற்ற அட் 
லாஸ்- D ராக்கெட் ; தரைமட்டத்தில் 3,67,000 
பவுண்டு உந்துவிசையை உண்டுபண்ணக் 
கூடியது . அதன் இரு வெளிப்புற 

எஞ் 
ஜின்கள் விழுந்துவிட்ட பிறகு , நடுவிலுள்ள 
எஞ்ஜின் 80,000 பவுண்டு விசையுடன் ராக் 
கெட்டை உந்தித் தள்ளிச் செல்லும் . அதன் 
மேலுள்ள இரண்டாம் அடுக்கு அஜெனா 
( Agena ) ராக்கெட் 16,000 பவுண்டு உந்து 
விசை யுடையது . இதன் சிறப்பியல்பு என்ன 
வென்றால் , அதன் 

எஞ்ஜினைப் பூமியி 
லிருந்தே வேண்டும்பொழுது நிறுத்தவும் 
இயக்கவும் கூடும் . இந்த ராக்கெட் 6,000 
பவுண்டு எடையை 300 மைல் உயரச் சுற்றுப் 
பாதையில் வைக்கும் திறன் வாய்ந்தது . 
பூமியின் கவர்ச்சியை வென்று , நிலாவிற்கு 
750 பவுண்டு எடையையும் , வெள்ளி அல்லது 
செவ்வாய்க்கு 425 பவுண்டு எடையையும் 
தூக்கிச் செல்ல வல்லது . ரேஞ்ஜர் வான் 
கலன் தகடுகளால் மூடப்பட்டு அட்லாஸ் 
அஜெனாவின் 

பொருத்தப்பட் 
டுள்ளது . அடிப்பாகம் சிறிது அகன்று , குவளை 
மலர் மொட்டுப்போல் உள்ள இக் கலனைப் 
படத்தில் காணலாம் . 


நுனியில் 


அதன் 


இரண்டரை நிமிஷங்களுக்குள் அட்லாஸ் 
ராக்கெட் எஞ்ஜின்கள் எரிந்து முடிந்தபின் 

இரு வெளிப்புற ஜின்களும் 
கழன்று விழுந்துவிடுகின்றன . நடு எஞ்ஜின் 

இன்னும் இரண்டு நிமிஷங்களுக்கு எரிந்தபின் 
அட்லாஸ் - அஜெனா 
ராக்கெட் 

அதுவும் செயலற்றுவிடுகின்றது . அதற்குள் 

ராக்கெட் 80 மைல் உயரம் சென்றுவிடும் . 
1,000 பவுண்டு விசையுள்ள இரண்டு சிறு ராக்கெட்டுகள் எரிந்து , 
வேகத்தைச் சரியான அளவுக்குக் கொண்டுவருகின்றன . - உடனே 


மெர்க்குரி , ஜெமினி , அப்பொல்லோ 

81 
அட்லாஸிலுள்ள தானியங்கு கருவி அஜெனாவின் கடிகாரக் கருவி 
யைத் துவக்கிவிடுகிறது . ஒரு முப்பது வினாடிகளுக்கு அட்லாஸ் 
அஜெனா மேலே ஏறிச் செல்கின்றது . பிறகு ரேஞ்ஜரை மூடியுள்ள 
தகடுகள் பிரிந்து கீழே விழுந்துவிடுகின்றன . வெடிகள் வெடித்து 
அட்லாஸை அஜெனாவினின்றும் பிரித்துக் கீழே தள்ளிவிடுகின்றன . 
அஜெனாவின் கடிகாரக் கருவி ராக்கெட் எஞ்ஜின்களைத் துவக்கி 
விடுகின்றது . 


இவை 21 நிமிஷங்கள் எரிந்து ராக்கெட்டை 100 மைல் உயரத் 
தில் பூமியின் சுற்றுப் பாதையில் வைத்துவிட்டு நின்றுபோகின்றன . 
அகச் சிவப்புக் (infra -red ) கதிர்மானி ஒன்று அடிவானத் திசையைக் 
கொண்டு ராக்கெட்டைச் சரியான நிலைக்குக் கொண்டுவருகிறது . 
14 நிமிஷங்கள் சென் றபின் , அஜெனா எஞ்ஜின் மறுபடியும் எரிந்து 
11 நிமிஷங்களில் ரேஞ்ஜர் கலனை நிலாவுக்குச் செல்லும் பாதையில் 
வைக்கின்றது . 21 நிமிஷங்களுக்கப்புறம் அஜெனா ரேஞ்ஜரிடமிருந்து 
பிரிந்துவிடுகிறது . வான்கலன் தனியாக நிலாவை நோக்கிச் செல் 
கிறது . இவை யாவும் ஒன் றன் பின் ஒன்றாய்க் குறிப்பிட்ட காலத்தில் 
சரியான முறையில் இயங்கியாக வேண்டும் . 


1961-62 - ல் மூன்று முயற்சிகள் தவறிப்போன பின் , 1962 , ஏப்ரல் 
26 ஆம் தேதியன்று ரேஞ்ஜர் -4 நிலாவின் மேல் போய் விழுந்தது . 
ஆனால் , அதில் இருந்த கருவிகளில் ஏதோ பழுதேற்பட்டுவிட்டதால் , 
அவை ஒன்றும் இயங்கவில்லை . மறுபடியும் 1964 ஆம் ஆண்டு 
ஜனவரி 30 ஆம் தேதி ரேஞ்ஜர்- VI என்ற 804 பவுண்டு எடை 
யுள்ள வான்கலனை , ஓர் அட்லாஸ் - அஜெனா ராக்கெட் 
அனுப்பியது . கென்னடி முனையிலிருந்து கிளம்பிய இக் கலனில் 
நிலாவைப் படம் பிடித்துப் பூமிக்கு அனுப்புவதற்கு வேண்டிய 
டெலிவிஷன் காமிராக்கள் வைக்கப்பட்டிருந்தன . 


உயர 


ராக்கெட் கிளம்பிய ஒரு மணிக்குள் பூமியிலிருந்து சென்ற 
கட்டளையின்படி , கலனிலிருந்த 15 அடி அகலமுள்ள சூரியத் தகடு 
ஒன்று விரிந்து , சூரிய ஒளியைக்கொண்டு மின்சார உற்பத்தி 
செய்து , கலனிலுள்ள பாட்டரிகளுக்கு மின்சக்தி ஊட்டிற்று . இது 
அதிலுள்ள ரேடியோவை இயக்கிப் பூமிக்குச் செய்தியனுப்பிற்று . 
கலன் நிலாவின் மேல் மணிக்கு 5,000 மைல் வேகத்தில் விழுந்து 
உடையு முன்னர் , சுமார் 3,000 நிலாப் படங்களைப் பூமிக்கு அனுப்பு 
மென்று எதிர்பார்த்தனர் . விழுவதற்கு 15 நிமிஷங்களுக்கு முன்னர் , 
முன்கூட்டியே ஒழுங்கு செய்யப்பட்டவாறு கலனிலுள்ள தானியங்கு 
கருவி ஒன்று டெலிவிஷன் காமிராக்களைத் துவக்கி வைத்தது . பிறகு 
யாதுகாரணத்தாலோ மேற்கொண்டு ஒன்றும் நடைபெறவில்லை ;; 


வா -6 


82 


வானவெளி வெற்றி 


கலன் நிலாவின் மேல் குறித்த இடத்திற்கு வெகு அருகில் . ( 20 மைல் 
தூரத்தில் ) போய் விழுந்தது . விழுந்து உடையும் வரையில் கலனின் 
ரேடியோக்கள் இடைவிடாது ஒலிபரப்பிக்கொண்டிருந்தன . 


இத்தனைத் தோல்விகளுக்குப் பின்னர் அமெரிக்கர் தமது முயற் 
சியில் மகத்தான வெற்றி கண்டனர் . 


1964 ஆம் ஆண்டு , ஜூலை மாதம் 28 ஆம் தேதியன்று கென்னடி 
முனையிலிருந்து ஓர் அட்லாஸ் - அஜெனா ராக்கெட் 3,86,000 பவுண்டு 
உந்துவிசையுடன் கிளம்பி , ரேஞ்ஜர் -7 என்ற வான்கலனைத் 
தூக்கிச் சென்று குறி தவறாமல் நிலாவிற்குச் செல்லும் பாதையில் 
அதனை உந்தித் தள்ளிற்று . அக் கலன் மூன்று நாட்களுக்குப் 
பின்னர் ; ஜூலை 31 ஆம் தேதியன்று பிற்பகல் 6-55 மணிக்கு நிலா 
வின்மீது மோதியுடையுமென்றும் , அப்படி மோதுமுன்னர் அதில் 
வைக்கப்பட்டுள்ள ஆறு டெலிவிஷன் காமிராக்கள் நிலாவின் ஒளி 
படர்ந்த பாகத்தைத் தொடர்ந்து படம் பிடித்துப் பூமிக்கு அனுப்பு 
மென்றும் அறிவிக்கப்பட்டது . மொத்தம் நாலாயிரத்திற்கு அதிக 
மான படங்கள் அனுப்பப்படலாமென்று எதிர்பார்க்கப்பட்டது . 


க 


சொன்னது சொன்னபடியே யாவும் தவறாது நிறைவேறி , 
உலகை மகிழ்வித்தன ; 31 ஆம் தேதி மாலை 6-38 மணிக்குக் கலனி 
லுள்ள ஆறு டெலிவிஷன் காமிராக்களும் விர் ரென்று சுழன்று , 
நிலாவைப் படம் பிடித்துப் பூமிக்கு அனுப்ப ஆரம்பித்தன . அடுத்த 
16 நிமிஷம் 40 வினாடிகளுக்கு ஆகாயத்தில் ஒரே ஆர்ப்பாட்டம் தான் ; 
நிலாவிற்கு 1,300 மைல் உயரத்திலிருந்து , அதன் மேற்பரப்பின்மீது 
மோதி உடையும்வரையில் ஆறு டெலிவிஷன் காமிராக்களும் இடை 
விடாது 4,0000 படங்களுக்குமேல் பூமிக்கு அனுப்பின . மேகக்கடல் 
( Sea of Clouds ) என்னும் நிலா வின் பிராந்தியத்தைக் குறித்த இப் 
படங்கள் மிகத் தெளிவாக விளங்கின . மனிதன் நிலாவின்மீது 
இறங்குவதற்குத் தெரிந்தெடுத்துள்ள பாகங்களில் 

மேகக்கடல் 
பிராந்தியமும் ஒன்று . ரேஞ்சர் -7 அனுப்பிய படங்களில் பல தினத் 
தாள்களில் வெளியிடப்பட்டு மக்களைப் பிரமிக்கச் செய்தன . 


இம் மகத்தான வெற்றிக்கு ஏழு மாதங்களுக்குப் பிறகு , அமெ 
ரிக்கர் மறுபடியும் - ரேஞ்சர் -8 என்ற வான் கலனை நிலாவிற்கனுப்பி , 
1,000 படங்களைப் பூமிக்கனுப்புமாறு செய்தனர் . 808 பவுண்டு 

யுள்ள இக் கலன் , 1965 ஆம் ஆண்டு பிப்ரவரி 18 ஆம் தேதி 
கென்னடி முனையிலிருந்து புறப்பட்டுச் சென்று , 64 மணி 52 நிமிஷங் 
களில் 2,34,300 மைல்கள் பிரயாணம் செய்து நிலாவை அடைந்தது . 
நிலாவின் தரைமட்டத்தை அடைவதற்கு 23 நிமிஷங்களுக்குமுன் 


மெர்க்குரி , ஜெமினி, அப்பொல்லோ 


83 


பாக , 1,350 மைல் உயரத்தில் , டெலிவிஷன் காமிராக்கள் படம் பிடிக்க 
ஆரம்பித்து , மணிக்கு 5,900 மைல் வேகத்தில் நிலாவின்மீது மோதி 
உடையும்வரை நிலாவை வெகு வேகமாகப் படம் பிடித்துப் பூமிக்கு 
அனுப்பிக்கொண்டே இருந்தன . 


1965 ஆம் ஆண்டு மார்ச்சு மாதத்தில் ரேஞ்ஜர் -9 நிலாவை 
நோக்கிச் சுடப்பட்டது . இதுவும் வெகு திருத்தமாக இலக்கை 
நோக்கிப் பாய்ந்து சென்று , ஆயிரக்கணக்கான நிலாப் படங்களைப் 
பூமிக்கு அனுப்பியது . படங்கள் நேருக்குநேராகவே உலகின் 
மக்களுக்கு டெலிவிஷன் மூலமாகக் காட்டப்பட்டன . நிலாவின்மீது 
மோதுவதற்கு அரை வினாடிக்கு முன்பு அனுப்பப்பட்ட படத்தில் 
10 அங்குல அளவுள்ள பொருள்களும் தெளிவாகக் காணப்பட்டன ! 
இப் படங்களின் மூலம் நிலாவின்மீது சமீப காலத்தில் எரிமலைக் 
கிரியைகள் நடைபெற்றிருப்பது தெரியவந்தது . 


இவ்விதக் கலன்கள் நிலாவின்மீது விழுந்தும் , மின்கருவிகளை 
நிலாவின்மீது மெதுவாக இறக்கியும் நிலாவைப்பற்றிய பல தகவல் 
களைப் பூமிக்கு அனுப்பி , நிலாப் பயணத்திற்கு ஆயத்தம் செய்யும் . 


மரினர்- II 


பூமியை விட்டுப் புறப்பட்ட 110 ஆவது நாள் , நண்பகல் வேளை 
யில் மரினர்- II ( Mariner - II ) வானவெளியில் பறந்துவந்தது . 
எதிரே ஒரு மாபெரு வெண் பஞ்சுப் பந்தைப்போல் கிடந்தது 
வெள்ளிக்கோள் . அதைச் சுற்றி வெகு அடர்த்தியாகச் சூழ்ந்திருந்த 
மேகம் , சூரிய ஒளியில் கண்களைக் குருடாக்கிவிடுவது போல் தகதக 
வென்று ஒளிர்ந்தது . 


அமெரிக்கரது . இந்த ஆளில்லா வான் கலன் 3,60,00,000 
மைல்கள் பிரயாணம் செய்து , பத்திரமாய்வந்து வெள்ளிக் கிரகத்தை 
மிக வேகமாய் அணுகுகிறது . கலனுக்கும் வெள்ளிக்குமிடையே 25,000 
மைல் தூரந்தான் . மணிக்கு 15,000 மைல் வேகத்தில் கலன் 
சென்றுகொண்டிருக்கிறது . 


திடீரென்று அக் கலனின் ஒருபுறத்திலுள்ள, வட்டில் போன்ற 
மின் அலைவாங்கி ஒன்று மேலும் கீழும் அசைவாட ஆரம்பிக்கிறது . 
கலனுக்குள்ளே இருக்கும் ரேடியோ மிக விரைவாக ஏராளமான 
செய்திகளை 360 லட்சம் மைல்களுக்கப்பால் இருக்கும் பூமிக்கு இடை 
விடாமல் அனுப்புகிறது . 


1 


1962 ஆம் ஆண்டு . டிசம்பர் மாதம் 14 ஆம் தேதி பிற்பகல் 
சரியாக 1.59 மணிக்கு மரினரின் மின்வாங்கி வெள்ளியின் இருளான 


வானவெளி வெற்றி 


84 


பாகத்தை ஆராய ஆரம்பித்தது ; மேலும் கீழுமாக அசைவாடி , 
வெள்ளியைச் சுற்றி மூடியுள்ள இருண்ட மேகங்களிலிருந்து வரும் 
மின் அலைகளை ஏற்று , அவை அளித்த விவரங்களை உடனுக்குடன் ) 
பூமிக்கு அனுப்பியது . 


நெடுங்காலமாகப் பூமியிலுள்ள விஞ்ஞானிகளும் , ஏனையோரும் 
வெள்ளியைச் சூழ்ந்திருக்கும் அம் மேகக் கூட்டங்களுக்கடியில் 
வெள்ளியின் மேற்பரப்பு உண்மையில் எப்படியிருக்கும் என் பதை 
அறிய ஆவலோடு ஆராய்ந்து வந்தனர் . 


அக் கேள்விக்கு இன்று ஒரு விடை கிடைத்திருக்கிறது . அவ் 
விடை ஒளியின் வேகத்தில் , இக் கலனிலிருந்து ஆகாய மார்க்கமாய் 
அமெரிக்காவில் கலிபோர்னியாவின் மொஜாவே பாலைவனத்தில் 
நிற்கும் ஒரு ராட்சத அலைவாங்கிக்குப் பாய்ந்து செல்கிறது . 


வெள்ளியின் மேற்பரப்பு 800 டிகிரி பாரன்ஹீட் ( 422 டிகிரி 
சென்டிகிரேடு ) வெப்பத்தில் கொதித்துக் கொண்டிருக்கிறது . நமக்குத் 
தெரிந்த எந்த உயிர் வகைகளும் அவ் வெப்பத்தில் உயிர்வாழ முடி 
யாது . மிகவும் அடர்த்தியான மேகங்களுக்குக் கீழே வெள்ளியின் 
நிலத் தோற்றம் இருண்டதாயும் வறண்டதாயும் உள்ளது . அமுக் 
கம் மிகுந்த அதன் ஆகாயத்தில் ஆக்ஸிஜனோ, நீராவியோ கிடை 
யாது . வெள்ளியின் நிலப்பரப்பின்மீது மனிதரை இறக்க முயலு 
வது மிகமிக ஆபத்தான காரியமாகும் . அவ்வாறு செய்வது எரியும் 
உலைக்குள் மனிதனை இறக்குவதற்குச் சமமாகும் . 


இதுவும் இன்னும் பல்வேறு விவரங்களும் பூமிக்குச் சென்றன . 
ஆனால் , அந்த டிசம்பர் மாதத்தில் ரேடியோ கருவியைச் சுற்றி 
ஆவலாய் உட்கார்ந்து , வானவெளியிலிருந்து வரும் சப்தங்களைக் 
கேட்டுக்கொண்டிருந்த விஞ்ஞானிகளுக்கு இவ் விடைகளெல்லாம் 
வெறும் ஒலிகளாகவே இருந்தன . அச் சமயத்தில் அவர்களுக்கு 
நிச்சயமாகத் தெரிந்தவெல்லாம் , தாங்கள் அனுப்பிய வான்கலன் பழு 
தின்றிப் போய்ச் சேர்ந்துவிட்டது ; மனிதனுக்கு முதன் முதலாக 
வேறொரு கோளை மிக அருகிலிருந்து , பார்க்கும் வாய்ப்புக் கிட்டி 
யுள்ளது என்பதுதான் . நாசா அதிகாரிகளும் பத்திரிகை நிருபர் 
களும் கூடியிருந்த அம் மன்றம் முழுவதும் , மரினர் வான் கலனி 
லிருந்து வரும் மணியோசை போன்ற வெவ்வேறு .சுர ஒலிகளால் 
நிறைந்தது . அதைக் கேட்ட ஓர் அதிகாரி நீங்கள் கேட்பது வான் 
மண்டலங்களின் ஆதி இசையாகும் ! ( Music of the.Spheres) என்றார் . 


பிற்பகல் 2-18 மணிக்கு மரினர் வெள்ளியின் இருட்டான , 
பாகத்தையும் , வெளிச்சமான பாகத்தையும் பிரிக்கும் பிரிவுக் கோட் 


E 


மெர்க்குரி , ஜெமினி, அப்பொல்லோ 


85 


டிற்கு எதிராகச் சென்றது . மின் அலைவாங்கியும் இருட்டான பாகத்தி 
லிருந்து வெள்ளியின் பகலான பாகத்திற்குச் சென்று ஆராய ஆரம் 
பித்தது . இதற்குள் வெள்ளிக்கும் கலனுக்குமிடையே இருந்த தூரம் 
| 23,500 மைல்களாகக் குறைந்தது . அலைவாங்கி மேலும் கீழும் அசை 
வாடி , வெள்ளியின் மேற்பரப்பைக் கடைசி முறையாக ஆராய்ந்தது . 
2-34 மணிக்கு 22,500 மைல் தூரத்தில் அலைவாங்கியின் நோக்கும் 
திசை வெள்ளியின் வடிவை விட்டு அப்பால் நகர்ந்துவிட்டது . 
வெள்ளியின் ஆராய்ச்சி முடிவடைந்துவிட்டது . கலன் வெள்ளிக்கு 
இன்னும் சிறிது அருகில் ( 21,648 மைல் தூரத்திற்கு ) நெருங்கிற்று . 
ஆனால் , அப்பொழுது கருவிகள் அக் கோளின் திசையை நோக்கி 
யில்லை . 


பல வருஷங்களாக ஆயத்தம் செய்து , மிகக் கடினமான உழைப் 
பினாலும் , அதிகப் பணச் செலவினாலும் சாத்தியமான இம் முயற்சி , 
35 நிமிஷங்களில் முடிந்துவிட்டது ! 


• மரினர் , நிலா , வெள்ளி , செவ்வாய் முதலிய கோளங்களை 
ஆராய்வதற்காக 1958 ஆம் ஆண்டிலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வான் 
கலன் . ரேஞ்ஜர் , சர்வெயர் கலன்கள் நிலாவின்மேல் இறங்கி 
விவரங்கள் சேகரிக்கும் கலன்கள் . மரினரோ கோள் களின் அருகே 
பறந்து சென்று அவற்றின் விவரங்களை அறிவிப்பதற்காக உருவாக் 
கப்பட்டவை . அருகே பறந்து சென்றால் , கோள்களின்மேல் விழுந்து 
-வெடிக்கும் முறையைவிட இரு மடங்கு அதிகமான செய்திகளை 
ரேடியோமூலம் அறியலாம் . அத்துடன் கடந்து சென்றால் வான் 
கலத்தில் ஒட்டிக்கொண்டிருக்கும் பூமியின் கிருமிகளோ , வேறு 
* நுண்ணிய ஜீவராசிகளோ கோள்களின்மேல் விழுந்து அங்குள்ள 
ஜீவராசிகளுடன் கலந்து விஞ்ஞானிகளுக்குப் பிற்காலத்தில் குழப் 
பத்தை உண்டுபண்ண வழியில்லை . 


கோள்களுக்கு வான் கலனை அனுப்ப ஏராளமான சக்தி தேவை . 
அதற்கேற்ற ராக்கெட்டுகளை உண்டுபண்ணவேண்டும் . அத்துடன் 
அம் முயற்சிக்குச் சாதகமான காலத்திற்காகக் காத்திருக்கவேண்டும் . 


பூமியும் வெள்ளியும் சூரியனைச் சுற்றி வெவ்வேறு சுற்றுப்பாதை 
களில் , வெவ்வேறு வேகத்தில் செல்லுகின்றன . பூமிக்கும் சூரிய 
னுக்குமிடையே உள்ள தூரம் 930 லட்சம் மைல்கள் . வெள்ளிக்கும் 
சூரியனுக்குமிடையே 672 லட்சம் மைல் தூரம் உள்ளது . 

பூமியின் 
சுற்றுப் பாதை சிறிது நீண்டிருப்பதால் வெள்ளியும் பூமியும் சூரிய 
னுக்கு ஒரே பக்கத்தில் வரும்பொழுது , அவற்றிற்கு இடையே உள்ள 
மிகக் குறைவான தூரம் 263 லட்சம் மைல்கள் . இந்நிலை 19 மாதங் 
களுக்கு ஒரு முறை வருகின்றது . அதுசமயந்தான் ராக்கெட்டுகளை 


86 


வானவெளி வெற்றி 


வெள்ளியை நோக்கி அனுப்பவேண்டும் . ஆகவே , 1960 ஆம் வருஷத் 
தில் வெள்ளித் திட்டத்தை , முடிவு கட்டுகையில் , , அமெரிக்க விஞ் 
ஞானிகள் 1662 ஆம் ஆண்டில் வெள்ளிக்கலனை அனுப்பலாம் என்று 
தீர்மானித்தனர் . அதற்குள் கலனையும் அதை உயர அனுப்பும் 
ராக்கெட்டையும் தயார் செய்துவிடலாம் 

எண்ணினர் . 
அடுத்த வாய்ப்பு 1964 - ல் தான் கிடைக்கும் . 


என்று 


நாசா குழுவினர் 1,200 பவுண்டு எடையுள்ள ஒரு வெள்ளி 
ஆராய்வுக் கலனை நிர்மாணித்தனர் . இதைச் சுமந்து செல்ல மிகவும் 
சக்தி வாய்ந்த அட்லாஸ் - சென்டார் ஈரடுக்கு ராக்கெட்டையும் 
அமைக்கத் திட்டம் இட்டனர் . இந்த ராக்கெட்டின் இரண்டாம் அடுக் 
கான் சென்டார் ( Centaur ) மிகவும் சக்தி தரும் திரவ ஹைட்ரஜனை 
யும் திரவ ஆக்ஸிஜனையும் எரிப்பது . அமெரிக்க விஞ்ஞானிகள் 
கலனில் வைத்து அனுப்பக்கூடிய மிக முக்கியமான கருவிகளையும் 
அவை செய்யவேண்டிய பரிசோதனைகளையும் முடிவு செய்துவந்தனர் . 


ஆனால் , 1961 ஆம் ஆண்டில் சென்டார் ராக்கெட் இன்னும் ஒரு 
வருஷத்தில் தயாராகாது எனத் தெரியவந்தது . திரவ ஹைட்ரஜனைப் 
பத்திரமாக எரிக்கும் வழி இன்னும் கண்டுபிடிக்கப்பட வில்லை . ஆகவே , 
அதைவிடக் குறைந்த சக்தியுள்ள • அட்லாஸ்- அஜெனா ராக்ட்ெடை 
தற்கென்று உபயோகிப்பதென்றும் , மரினரின் எடையை 450 
பவுண்டுகளாகக் குறைப்பதென்றும் தீர்மானித்தனர் . மிகக் கடின 
மாக உழைத்து மரினர் கலனையே மாற்றி அமைத்தனர் . 

மரினர் கலன் பார்ப்பதற்கு ஏதோ வேறோர் உலகத்திலிருந்து 
பறந்து வந்த வினோதமான பிராணிபோல் இருக்கும் ( படம் 16 - அ ) . 
ஆறு பக்கம் கொண்ட குழாய்களால் செய்யப்பட்ட 10 அடி நீள 
முடைய ஒரு சட்டத்தின் இரு புறங்களிலும் மடக்கக்கூடிய பெரிய 
நீண்ட சதுரமான பலகைகள் இரண்டு பொருத்தப்பட்டுள்ளன . இப் 
பலகையின் பரப்பு முழுவதும் சூரிய மின் கலன்களால் நிறைந்துள் 

இப் பலகைகள் விரியும் பொழுது, முனைக்கு முனை 18.5 அடி 
அகலமுள்ளவை . அதிலுள்ள 9,800 மின்கலன்கள் சூரிய ஒளியைக் 
கொண்டு மின்சார உற்பத்தி செய்து , கலனின் ரேடியோக்களையும் , 
மற்ற மின் கருவிகளையும் இயக்குகின்றன . சட்டத்தினுள் ஆராய்ச்சிக் 
கருவிகளும் , அதன் உச்சியில் சர்வ திசை அலை வாங்கியும் ( omni 
directional antenna ) வைக்கப்பட்டுள்ளன . அதன் அடியில் 
இன்னொரு வட்ட வடிவமான தட்டுப்போன்ற அலை செலுத்தி 
( transmitter ) நீட்டிக்கொண்டுள்ளது . சட்டத்தின் அகலமான அடிப் 
பாகத்தில் ரேடியோ செலுத்தியும் வாங்கியும் ( Radio transmitter & 
receiver ), பாட்டரி , கணிப்பான் , தூர இருந்து நடத்தும் கருவிகள் 
இவையும் வைக்கப்பட்டுள்ளன ( படம் 16 - ஆ ) . 


ளன . 


* 


படம் 16 - அ . மரினர் கலன் 

மரினர் கலன் ( பக்கம் 86 பார்க்க ) 


மரினர் கலன் - பாகங்கள் 


சுவ திசை அலை வாங்கி 
காந்த உணர்வுக் கருவி 


வெப்ப உணர்வு நோக்கி 


வெப்ப மானி 


வெப்பத்தைக் கட்டுப்படுத்தும் கவசம் 

சூரிய அயனிமானி 


* க 


வெப்பக் கட்டுப்பாட்டுக் கிராதி 


துகள் செறிவு மானி 


சூரிய மின்கலன் தகடு 


அயனி அறை 

துணை சூரியன் நோக்கி 


கட்டளை அலைவாங்கி 


விண்துகள் 
மானி 


சூரியன் நோக்கி 


அதிதிறன் அலை வாங்கி 

அதிதூர பூமி நோக்கி 
படம் 16 - ஆ . பரினர் கலுன் பாகங்கள் ( பக்கம் 86 பார்க்க ) 


மெர்க்குரி , ஜெமினி, அப்பொல்லோ 


87 


கலனின் நான்கு இடங்களில் நைட்ரஜன் வாயு பீறிவந்து 
கலனைத் திருப்புவதற்கான வசதிகள் உள்ளன . சூரிய ஒளியால் 
! இயக்கப்படும் சிறு ஸ்பரிசக் கருவிகள் இவ் வாயுக் குழாய்களை இயக்கி , 
மின்கலன்களைக் கொண்ட பலகைகள் எப்பொழுதும் சூரியனையே 
நோக்கியிருக்குமாறு கலனைத் திருப்புகின்றன . 

447 பவுண்டு எடையுள்ள இக் கலனில் 41 பவுண்டு எடையே 
பரிசோதனைக் கருவிகளுக்குத் தரப்பட்டன . என்ன பரிசோதனை 
களைச் செய்வது ? 


மற்ற உலகங்களைப்பற்றி எண்ணியவுடனே நம் மனத்தில் எழும் 
கேள்வி என்ன ? அந்த உலகத்திலே நம்மைப் போன்ற உயிர்கள் 
இருக்குமா ? அல்லது ஏதாவது உயிர் வகைகள் இருக்கக்கூடுமா ? 
என்ற கேள் விதான் . 


இக் கேள் விக்கு விடை கண்டுபிடிக்கவேண்டுமானால் , வெள்ளி 
யைப் படம் பிடித்துப் பயனில்லை . சுமார் 20,000 மைல் தூரத்தி 
லிருந்து படம் பிடித்தால் அக் கோளைச் சுற்றிச் சூழ்ந்திருக்கும் மேகங் 
களைத்தாம் பார்க்கமுடியும் . ஆகவே , வெள்ளியின்மீது உயிர் வகை 
களைத் தாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டா ? அதன் வெப்பம் என்ன ? 
அதன்மேல் நீர் நிலைகள் , ஆக்ஸிஜன் இவை உண்டா ? இவைகளைக் 
கண்டுபிடிப்பதற்கு வேண்டிய கருவிகளை அனுப்பவேண்டுமென்று 
தீர்மானித்தார்கள் . 


வெள்ளியைப்பற்றி வான் ஆராய்ச்சியாளரிடையே பேரளவில் 
கருத்து வேற்றுமை இருந்தது . அகச்சிவப்புக் கதிர்களின் உதவி 
யுடன் தொலைநோக்கிகொண்டு ஆராய்ந்ததில் , மேகங்களின் உச்சி 
யின் வெப்பம் பூஜ்யத்திற்குக் கீழே 40 டிகிரி பாரன்ஹீட் என்று 
தெரிய வந்தது . வேறு நுண் அலைகளைக்கொண்டு ஆராய்ந்ததில் , 
மேகங்களுக்கு அடியில் , வெள்ளியின் மேற்பரப்புக்கு அருகில் அதன் 
வெப்ப நிலை சுமார் 615 டிகிரி பாரன்ஹீட் ( 321 ° C ) என்று தெரிய 
வந்தது . 


ஆனால் , மேகங்கள் எவ்வளவு உயரம் பரவியுள்ளனவென்று ஒரு 
வருக்கும் தெரியவில்லை . மற்றும் பலர் , வெள்ளியின் ஆகாயத்தில் 
அடர்த்தியான அயனிமண்டலம் இருக்கலாமென்றும் , அதுவே 
நுண்ணலைக் கருவிகளைக் குழப்பி , அதி வெப்பத்தைப்போன்ற அளவு 
களைக் காட்டுகிறதென்றும் கூறினார்கள் . 

வெள்ளியின் சுழல் வேகம் மிகக் குறைவானதென்றும் , ஒருவேளை 
அதன் சுழல் காலமும் , அது சூரியனைச் சுற்றி வரும் காலமும் சமமாக 
( 225 நாட்களாக ) இருக்கக்கூடுமென்றும் ரேடார் அளவுகள் காண் 


88 


வானவெளி வெற்றி 


பித்தன . நமது நிலா பூமிக்கு ஒரே பாகத்தைக் காட்டுவதுபோல , 
வெள்ளியும் சூரியனுக்கு ஒரே முகத்தைக் காட்டிவந்தால் , அப்பாகம் 
அதி வெப்பமாயிருக்கும் ; அத்துடன் வெள்ளியைச் சூழ்ந்திருக்கும் . 
மேகங்கள் அவ் வெப்பத்தை ஒரு கண்ணாடிக் கூண்டுபோல் உள் 
ளேயே அடைத்துவைத்து , வெள்ளியின் தரையை மிக அதிகமான 
வெப்ப நிலையில் வைத்திருக்கக்கூடும் என்றும் கூறப்பட்டது . 


இன்னும் ஒரு சாரார் , வெள்ளியின்மீது மிகுந்த பலத்த புயற் 
காற்றுகளும் தூசி மேகங்களும் அதிக உராய்வை உண்டுபண்ணி , 
மிகுந்த வெப்பத்தை உண்டாக்கலாம் என்று கூறினர் . 


நிறமாலை ஆராய்ச்சிகளின் மூலம் , வெள்ளியின் 

ஆகாயத்தில் 
கரியமில வாயுவும் நைட்ரஜனும் உள்ளனவென்றும் , ஆனால் , தனிப் 
பட்ட ஆக்ஸிஜனோ நீராவியோ கிடையாவென்பதும் வெளியாயிற்று . 
ஆக்ஸிஜனும் நீரும் இல்லையென்றால் உயிர் வகைகள் வாழ்வது 
இயலாத காரியம் . 


வேறு சிலர் , வெள்ளியின் மேற்பரப்பு முழுவதும் சமுத்திரத்தால் 
மூடப்பட்டிருக்கலாமென்றும் , அச் சமுத்திரத்தின் நீர் எண்ணெ 
யாகவோ , கரியமிலமாகவோ இருக்கலாமென்றும் ஊகித்தனர் . 


வெள்ளியின் மேற்பரப்பு வெகு பிரகாசமாய் விளங்குவது நாம் 
யாவரும் அறிந்த செய்தியாகும் . அதன் மேகங்களின் ஒளித் திருப்ப 
சக்தி மிக அதிகமாயுள்ளமையே இதற்குக் காரணமாகும் . அதோடு , 
வெள்ளி சூரியனுக்கு மிக அருகிலுள்ளது ; ஆனால் , இந்தப் பிரகாச 
மான பரப்பில் சில சமயங்களில் கறுத்த குறிகள் தென்படுகின்றன . 
இவை மேகங்களினூடே தெரியும் வெள்ளியின் மேற்பரப்பா , அல்லது 
பெரும் தூசுப் புயல்களால் ஏற்படும் குமுறல்கள் அவ்வாறு தோன்று 
கின்றனவா என்பது விளங்கவில்லை . 


வெள்ளியின் வெளிப்புறம் மிகக் கடுமையான தாகத் தோன்றினும் , 
அம் மேகங்களுக்கடியில் உயிர் வகைகள் - நம்மைப்போன்ற உயர்ந்த 
உயிர் வகைகள்கூட- ஒருவேளை இருக்கலாம் என்று சிலர் நம்பினர் . 
இதற்குச் சாதகமாகச் சில விஞ்ஞானிகள் , வெள்ளியின் மேகத்தில் 
நீராவி இல்லாமைக்குக் காரணம் , அதிலுள்ள நீரெல்லாம் உறைபனி 
ஸ்படிகங்களாக மேகத்திலிருக்கலாமென்றும் , அப்படியிருந்தால் 
அவை நிறமாலைகாட்டியில் நீராவியாகத் தோன்றமாட்டா என்றும் 
சுட்டிக்காட்டியுள்ளார்கள் . 

உண்மையானால் , வெள்ளியின் 
ஆகாயம் நீரால் நிறைந்திருக்கக்கூடும் ! 


வெள்ளியின் ஆகாயத்திலுள்ள - கரியமில வாயு பெரும்பாலும் 
சதவீதத்திற்குமேல் இராதென்றும் , அதனடியில் ஒருவேளை ஆக்ஸி 


மெர்க்குரி , ஜெமினி, அப்பொல்லோ 


89 


ஜன் நிறைந்த ஆகாயம் அடுக்கடுக்காய் இருக்கலாமென்றும் சிலர் 
கருதுகின்றனர் . நமது ஆகாயத்திலுள்ள ஆக்ஸிஜனெல்லாம் 10,000 
அடி உயரத்திற்குள்ளேயே அடங்கியுள்ளனவென்பது யாவரும் 
அறிந்த விஷயம் . வெள்ளியில் இவ்வாறு இருக்குமானால் , பூமியி 
நிறமாலைகாட்டிகள் 

வெள்ளியின் மேகத்தினடியிலுள்ள 
ஆக்ஸிஜனைக் காண்பிக்கமாட்டா . 


லுள்ள 


இவையெல்லாவற்றையும் மனத்தில் வைத்து , மரினர் 
விஞ்ஞானிகள் வெள்ளியின் ஆகாயத்தையும் நிலப் பரப்பையும் ஆராய் 
வதற்கு அக் கலனில் ஒரு நுண் அலைமானின் 

யை ( Microwave 
Radiometer ) வைத்து , வெள்ளியின் பரப்பிலிருந்துவரும் இரு 
நுண்ணலைகளை அளக்கத் தீர்மானித்தனர் . 13.5 மில்லிமீட்டர் நீள 
முடைய அலைகள் வருமானால் , வெள்ளியின் ஆகாயத்திலுள்ள நீராவி 
ஒரு குறித்த அளவுக்கு அதிகமான செறிவிலுள்ளதென்று தெரிய 
வரும் . 19 மில்லிமீட்டர் நீளமுடைய அலைகளைக்கொண்டு மேகங் 
களைக் கிழித்து , அவற்றினூடே வெள்ளியின் மேற்பரப்பைக் ‘ காண 
முடியும் என்றும் அவர்கள் கருதினர் . 


இவ்விரண்டு அளவுகளையும் ஒத்திட்டுப்பார்த்து , வெள்ளியின் 
மேற்பரப்பின் வெப்ப நிலைகளையும் 

வெப்ப நிலைகளையும் மிகத் திருத்தமாகக் கண்டு 
பீடிக்கலாம் . 


இந் நுண்ணலைமானியுடன் ஓர் அகச் சிவப்புக் கதிர் மானியை 
யும் சேர்த்து , மேகங்களின் வெப்பநிலை , அவற்றின் இயக்கம் , மேகத்தி 
னூடே தோன்றும் வெள்ளியின் மேற்பரப்பு இவற்றைக் கண்டு 
பிடிக்க முற்பட்டனர் . 


மூன்றாவது பரிசோதனை வெள்ளியின் காந்தச் செறிவை 
அளப்பது . இந்த அளவுகள் முக்கியமான முடிவுகளைக் காண்பிக்க 
லாம் . வெள்ளியின்மீது கரந்தமே இல்லையென்றால் , அக் கோளின் 
சுழற்சி வேகம் மிகக் குறைவாகவோ அல்லது பூஜ்யமாகவோ இருக்க 
வேண்டும் , 

காந்தச் செறிவு அதிகமாயிருந்தால் , வெள்ளி நமது 
பூமியைப் போல வேகமாய்ச் சுற்றுகிறதென்றும் , அதன் உட்புறமும் 
பூமியைப் போலவே அதி சூடான உருகிய உலோகக் குழம்பாலான 
தென்றும் விளங்கும் . அதைக்கொண்டு சூரியனும் , அதன் கோள் 
களும் எவ்வாறு உண்டாகியிருக்கலாம் என்று ஊகிக்க இடமுண்டு . 


" மரினர் பல கோடிக்கணக்கான மைல்களுக்கு வானவெளியின் 
ஆழங்களினூடே செல்லுமாகையால் , வானவெளியிலுள்ள துகள் 
களின் செறிவு , வானவெளியில் வீசும் சூரியனின் அயனிக் காற்று , 
காஸ்மிக் கதிர்களின் செறிவு இவற்றை அளக்கும் கருவிகளும் 


90 


வான வெளி வெற்றி 


அதனுள்ளே 

வைக்கப்பட்டன . வெள்ளியைத் தாண்டிச் சென்ற 
பிறகுங்கூட நெடுந்தூரத்திற்கு அவை வானவெளியைப்பற்றிய 
தகவல்களை ரேடியோமூலம் பூமிக்கு அனுப்பிக்கொண்டே செல்லும் , 
இவை பிற்கால வான்வெளிப் பிரயாணிகளுக்குப் பெரிதும் பயன்படும் . 


செய்து , 


இவ்வளவு ஆயத்தங்கள் செய்தபின் , கடைசியாக வீச்சின்போது 
ஏதாவது தப்பிதம் ஏற்பட்டுவிட்டால் முயற்சி முழுவதும் வீணாகப் 
போய்விடக்கூடாதென்று , இரு மரினர் 

மரினர் கலன்களைச் 
அவற்றிற்கு மரினர் -1 மரினர் -1 என்று பெயரிட்டனர் . இந்த 
முன்யோசனை எவ்வளவு நன்மையானது என்பது பின்பு வெளியா 
யிற்று . 


முதலாம் மரினர் ஜூலை 22 ஆம் தேதி வானில் வீசப்பட்டது. 
அதன் நூறடி உயரமுள்ள அட்லாஸ் அஜெனா ராக்கெட் நூறு மைல் 
உயரத்திற்கு ஏறியபின் , குறிப்பிட்ட பாதையை விட்டு விலகிச் செல்ல 
ஆரம்பித்தது . ஆகவே , அதை அழித்துவிட வேண்டிய தாயிற்று . 


னர் . 


இத் தோல்வியால் மனமுடைந்துபோகாமல் , எஞ்ஜினியர்களும் 
விஞ்ஞானிகளும் மிக விரைவில் வேறோர் அட்லாஸ்-அஜெனா 
ராக்கெட்டைத் தயாரித்து இரண்டாம் மரினரை அதன்மேல் வைத்த 

முந்திய ராக்கெட்டின் கணிப்பானில் ஏற்பட்ட தப்பிதத்தை 
நிவர்த்திசெய்து , இரண்டாம் மரினரை 1962 ஆம் ஆண்டு , ஆகஸ்டு 
27 ஆம் தேதியன்று இரவு 2-52 மணிக்கு வானில் வீசினர் . வீசியபின் 
இம் முயற்சி என்னவாக முடியுமோ என்ற கவலையுடன் கருவிகளைக் 
கண்கொட்டாமல் கவனித்துவந்தனர் . 


அட்லாஸ் ராக்கெட் யாவற்றையும் உந்தித் தள்ளிக்கொண்டு 115 
மைல் உயரம் ஏறிற்று . அந்த உயரத்தில் அட்லா ஸ் அஜெனாவிட 
மிருந்து பிரிந்து பூமியை நோக்கி விழுந்துவிட்டது . அதே சமயத்தில் 
அஜெனாவின் நுனியில் மொட்டுப்போல் மூடி , மரினரைக் காற்றி 
னூடே. பாதுகாத்து வந்த மூடிகள் தானியங்கு கருவிகளால் திறக்கப் 
பட்டுக் கழன்று கீழே விழுந்துவிட்டன . அஜெனா பூமிக்கு இணையாகத் 
திரும்பித் தன் ராக்கெட்டுகளை வெடித்து 21 நிமிஷங்களுக்கு எரித்து , 
பூமியின் சுற்றுப்பாதை வேகமாகிய 18,000 மைல் வேகத்தை அடைந் 
தது . பிறகு ராக்கெட் எஞ்ஜின்கள் நின்றுபோய் , ராக்கெட் ஒரு 1 
நிமிஷங்களுக்குப் பூமியைச் சுற்றிச் சென்றது . 


ராக்கெட் தென் அட்லான்டிக்கிலுள்ள அசென்ஷன் தீவுகளின் 
மேல் செல்லும்போது , மறுபடியும் மோட்டார்களை இயக்கிச் சில 
நிமிஷங்களில் பூமியின் கவர்ச்சியினின்று தப்பிச் செல்லக்கூடிய 
25,700 மைல் வேகத்தை அடைந்தது . 


மெர்க்குரி , ஜெமினி , அப்பொல்லோ 


91 


ஒவ்வொரு படியும் குறிக்கப்பட்ட காலங்களில் இம்மியும் பிறழா 
மல் நடந்தேறவே , பூமியில் ஆவலாகக் கவனித்துவந்த விஞ்ஞானி 
சிகளின் மனத்தில் நம்பிக்கை பிறந்தது . 


மறுபடியும் குறித்த வேளையில் அஜெனாவின் முன்புறம் இருந்த 
சிறு வாயுக் குழாய்களிலிருந்து வாயுக்கள் பீறிவந்து ராக்கெட்டின் 
வேகத்தைச் சிறிது குறைத்து , அதை மரினர் கலத்திலிருந்து பிரித்து , 
வேறொரு பாதையில் செல்ல வைத்தது . இல்லையென்றால் அஜெனா 
வும் மரினர் கலனைப் பின்தொடர்ந்து வெள்ளிக்குச் சென்று , கலனின் 
ரேடியோச் செய்திகளில் குழப்பத்தை உண்டுபண்ணியிருக்கும் . 
தனியாகப் பிரிந்த மரினர்- II உருட்டிவிடப்பட்ட ஒரு பீப்பாய்போல் 
உருண்டுகொண்டே சென்றது ! 


தரையிலிருந்து கிளம்பிய 44 நிமிஷங்களுக்கப்புறம் கலனி 
லிருந்த கணிப்பான் தன் முதலாம் கட்டளையைக் கொடுத்தது . 
உடனே சிறு வெடிகள் வெடித்து , மடக்கி வைக்கப்பட்டிருந்த சூரிய 
மின்கலன் பலகைகளை விடுவித்துத் தமது விரிந்த நிலைக்கு வந்து விழு 
மாறு செய்தன . சரியாய்ப் பதினாறு நிமிஷங்களுக்குப் பிறகு - முன் 
குறித்தவாறு - மரினரின் ஒளி ஸ்பரிசக் கருவிகள் வாயுக் குழாய்களை 
இயக்கிக் கலனைத் திருப்பி , ஒளிமின் பலகைகள் சூரியனை நோக்குமாறு 
செய்தன . உடனே ஒளிமின் கலன்கள் சூரிய ஒளியைக்கொண்டு மின் 
ச.ரம் உற்பத்தி செய்ய ஆரம்பித்தன . 


மரினர் கலன் அஜெனா ராக்கெட்டைவிட்டுப் பிரிந்தபொழுது 
அது நோக்கியிருந்த திசையையும் , அதன் வேகத்தையும் வைத்து 
அதன் பாதையைக் கணித்தபொழுது , அக் கலன் வெள்ளிக்கு 
2,33,000 மைல் தூரத்தில் அக் கோளைக் கடந்து செல்லும் எனத் 
தெரியவந்தது . அவ்வளவு தூரத்திலிருந்து அக் கோளைப்பற்றிய 
உண்மைகளைத் திருத்தமாகக் கண்டுபிடிப்பது கடினம் . இதை எதிர் 
பார்த்த விஞ்ஞானிகள் கலன் போகும் வழியில் அதன் பாதையைத் 
திருத்துவதற்கான சில உபாயங்களை மேற்கொண்டனர் . 12 இலட்சம் 
மைல்களுக்கப்பால் சென்றுகொண்டிருந்த வான் கலனைக் குட்டிக் 
கரணம் போடவைத்ததும் , வலது இடது புறங்கள் நெளிந்தும் 
வளைந்தும் செல்ல வைத்ததும் விந்தையினும் விந்தையாகும் ! 


செப்டம்பர் 4 ஆம் தேதி பிற்பகல் 2.30 மணிக்கு கலிபோர்னி 
யாவிலுள்ள கோல்ட்ஸ்டோன் ரேடியோ பரப்பியிலிருந்து மூன்று 
கட்டளைகள் அனுப்பப்பட்டன . 12 இலட்சம் மைல்களுக்கப்பால் 
பாய்ந்து சென்றுகொண்டிருந்த 

மரினர் கலனிலுள்ள 
வாங்கிகள் அவற்றை ஏற்று , உள்ளே இருந்த கணிப்பானில் முறை 
யாகப் பதிவு செய்தன . 


அலை 


வான வெளி வெற்றி 


9 


-- 


கட்டளைகளை முறையாக ஏற்றுப் பதிவு செய்ததைப் பூமிக்கு அது 
அறிவித்தவுடன் , பூமியிலிருந்து போ ஒன்ற கட்டளை பிறந்தது . 
அக் கட்டளை பிறந்த குறிப்பிட்ட நேரத்திற்கப்புறம் ஓர் ஆச்சரிய 
மான விந்தை ஆகாயத்தில் நடைபெற்றது . 


முதலாவது , மரினர் கலன் தன்னுடைய தட்டுப் போன்ற மின் 
அலைவாங்கியை ராக்கெட் மோட்டாரின் வழியிலிருந்து அப்புறமாக 
மடக்கியது . பிறகு 9-33 டிகிரி கோணத்திற்குத் தன் உடம்பைப் பக்க 
வாட்டமாகச் சுற்றியது ( roll ) . 


அடுத்தாற்போல் , 139.83 டிகிரி கோணத்திற்கு முன்பின்னாக 
( குட்டிக்கரணம் போடுவது போல் ) திருப்பியது ( pitcli ) . 


மூன்றாவதாக , 5.24 மணிக்குக் கலனில் இருந்த சிறு ராக்கெட் 
மோட்டார் 27.8 வினாடிகளுக்கு வெடித்து எரிந்தது ( 29 வினாடிகள் 
எரிவதற்கு ஒழுங்கு செய்திருந்தனர் ). இது கலனின் வேகத்தை 
மணிக்கு 59 மைல்கள் குறைத்தது . பிறகு பழைய நிலைக்கு வருவ 
தற்கு வேண்டிய முன் பின் திருப்பம் , பக்கவாட்டமான சுழற்சி இச் 
செயல்களை முறையே செய்து , தன் பழைய நிலையை அடைந்தது 
( படம் 17 ) . 


இலட்சக்கணக்கான மைல்களுக்கப்பால் , வான வெளியில் ஆளில் 
லாமல் தனியே செல்லும் இந்த வினோதமான பறவை போன்ற 
பொருள் , திடீரென்று சுழன்றும் , குட்டிக்கரணம் போட்டும் , வாலில் 
தீப்பிடித்து எரிந்தும் வினோதமான சாகசங்கள் செய்வதை வான 
வெளியில் வாசஞ் செய்வோர் எவரேனும் பார்த்திருந்தால் என்ன , 
நினைத்திருப்பார்களோ ! 


இந்தப் பயிற்சிகளெல்லாம் முடிந்த பிறகு, மரினர் - [ [ தன் 
1,820 இலட்சம் மைல் பயணத்தைத் தொடர்ந்து நடத்த ஆரம்பித்தது . 
நான்கு பரிசோதனைக் கருவிகளும் மிக மும்முரமாகப் பூமிக்குச் செய்தி 
யனுப்பிக்கொண்டிருந்தன . பூமியின் கணிப்பான்கள் 

கலனின் 
பாதையைக் கணித்து , மேற்கண்ட நடுவழித் திருத்தத்தின் பயனாக , 
கலன் வெள்ளிக்கு 20,900 மைல் தூரத்தில் அதைக் கடந்துசெல்லும் 
என்று அறிவித்ததைக் கேட்டுப் பெரு மகிழ்ச்சியடைந்தனர் விஞ் 
ஞானிகள் . 


ஆனால் , 110 நாட்களாக வான வெளியில் செல்லும் கலனுக்கு 
என்னென்ன ஆபத்துகளெல்லாம் நேரு மோ யார் 

கண்டார்கள் ? 
பாகங்கள் ஏதேனும் கெட்டுப்போனால் அதைப் பழுதுபார்ப்பதற்குக் 
உட ஆளில்லையே ? 


| 


பறக்கும் 


திசை 


மரினர் கலன் வானவெளியில் 
செய்த பாதைத்திருத்தம் 


கலன் பக்கவாட்டமாகச் சுழல்கிறது 
வட்ட அலைவாங்கி மேலே வருகிறது 


கலன் முன்னுக்குப் 
பின்னாகச் சுற்றுகிறது 


ராக்கட் மோட்டார் 
எரிந்துது கலனை மேற்புறமாகத் தள்ளுகிறது 


முன்பின்னாகச் சுழன்று சூரியனைக் காணும் 
நிலைக்கு வருதல் - வட்ட அலை வாங்கியும் 

பழைய நிலைக்குச் செல்கின்றது 
பக்க வாட்டமாகச் 
சுழன்று வட்ட அலைவாங்கி பூமியை நோக்குகிறது 


படம் 17 . 


மரினர் கலன் வானவெளியில் செய்த பாதைத் திருத்தம் ( பக்கம் 92 பார்க்க ) 


மேர்க்குரி, ஜெமினி , அப்பொல்லோ 

93 
திடீரென்று அக்டோபர் 31 ஆம் தேதி அதன் போக்கிற்கு 
இடையூறு உண்டாயிற்று . சூரிய மின் கலன் களின் சக்தி குறைய 
ஆரம்பித்தது.. உடனே விஞ்ஞானிகள் ஒரு கட்டளையை அனுப்பிக் 
கலனி லுள்ள நான்கு பரிசோதனைகளையும் நிறுத்திவிட்டனர் . ஒரு 
வாரத்திற்குள் , ஒரு காரணமுமின்றி மின் சக்தி பழைய நிலைக்கு 
வந்துவிட்டது . நான்கு பரிசோதனைகளும் மறுபடியும் துவங்கி 
வேலை செய்ய ஆரம்பித்துவிட்டன. 


வானவெளியின் துகளை அளக்கும் கருவிகள் ஒரு முக்கியமான 
உண்மையைக் கண்டுபிடித்தன . செயற்கைச் சந்திரன்கள் பூமிக்குச் 
சில நூறு மைல்கள் தூரத்தில் அளந்து கண்ட செறிவைவிட 
10,000 மடங்கு குறைவான 

அளவு துகள்கள் வான்வெளியின் 
ஆழங்களில் உள்ளன என்பது தெரியவந்தது . இது பிற்கால வான 
வெளிப் பிரயாணிகளுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தியாகும் . 


மரினரி ன் ரேடியோச் செய்திகள் தெளிவாகவும் பலமாகவும் 
வந்து கொண்டிருந்தன . ஆனால் , மேலும் இடையூறு உண்டாகும் 
போல் தோன்றிற்று . கலனின் உடம்புக்கு காய்ச்சல் வந்தது 
போல் வெப்பம் ஏற ஆரம்பித்தது ! கலன் சூரியனை அணுகுவதால் 
அதன் வெப்பம் அதிகமாகும் என்பது எதிர்பார்த்ததே . ஆனால் , 
எதிர்பார்ப்பதற்கு அதிகமாகச் சூடு ஏற ஆரம்பித்துவிட்டது . ஆனால் , 
அதைக் குறித்து ஒன்றும் செய்ய வழியில்லை ; எப்படியிருந்த போதி 
லும் நவம்பர் மாதம் கடைசி வாரமாகிவிட்டது . கலன் மூன்று மாத 
காலமாக வான வெளியில் தனியே சஞ்சரித்துவிட்டது . அதன் உச்ச 
நிலையாகிய வெள்ளியை அணுகும் காலம் நெருங்கி வந்துவிட்டது . 


சூரிய மின்கலப் பலகை இரண்டில் ஒன்றிற்கு ஏதோ பழுது 
நேர்ந்துவிட்டது . அதன் சக்தி வெகுவாகக் குறைந்துவிட்டது . 
எனினும் , பழுதில்லாத பலகையின் சக்தியைக்கொண்டே பரிசோதனை 
கள் நான் கும் தடையின்றி நடைபெற்றுத் தகவல்களைத் தெளிவாகப் 
பூமிக்கு அனுப்பிவந்தமையால் , விஞ்ஞானிகள் அதை இயங்குமாறு 
விட்டுவிட்டனர் . 


இவ்வாறு நித்திய கண்டமா க மரினர் -11 வெள்ளியை 
நோக்கிச் சென்றது . 

கடைசியில் , டிசம்பர் 14 ஆம் தேதி பிற்பகல் 1:59 மணியிலிருந்து 
2:34 மணிவரை மேலே விளக்கிய மாபெரு முக்கியத்துவம் 
வாய்ந்த வானவெளிச் சந்திப்பு நேர்ந்தது . 
மரினர்- II ! நல்ல கச்சிதமான 

வேலை செய்து முடித்து 
விட்டது . அது அனுப்பிய கோடிக்கணக்கான தகவல்களை இன்னும் 


94 


வானவெளி வெற்றி 


முழுவதுமாக ஆராய்ந்து முடியவில்லை . ஆயினும் , 1963 ஆம் ஆண்டு 
பிப்ரவரி 26 ஆம் தேதியன்று அவ் வான் கலனின் கண்டுபிடிப்பு 
களைப்பற்றிய முதலாம் அறிக்கையை வெளியிட்டனர் . 


வெள்ளியின் மேற்பரப்பு 800 டிகிரி பாரன்ஹீட் ( 422 டிகிரி 
சென்டிகிரேடு ) வெப்பத்தில் கொதித்துக்கொண்டிருக்கிறது . இது 
முன்னே நினைத்திருந்ததைவிட 200 டிகிரி அதிகமான வெப்பம் . 
ஈயம் , டின் , துத்தநாகம் எல்லாம் அவ் வெப்பத்தில் உருகிவழியும் . 
ஆகவே , வெள்ளியில் உயிர் வகைகள் எதுவும் வாழமுடியாது என்பது 
நிச்சயமாயிற்று . அத்துடன் , அக் கோளிற்கு வான்வெளிப் பிரயா 
ணிகள் யாரும் பயணமாகச் செல்வதும் இயலாத காரியமாய்விட்டது ! 


வெள்ளியைச் சுற்றியுள்ள பிரகாசமான மேகங்களினடியில் 
அதன் நிலத்தோற்றம் மிகக் கடூரமானது . மேகங்கள் நிலப்பரப்பிற்கு 
45 மைல் உயரத்திலிருந்து 60 மைல் உயரம்வரை , 15 மைல் பரு 
மனுக்குப் பரவியுள்ளன . அவற்றினூடே சூரிய ஒளி நிலப்பரப்பிற் 
குச் செல்ல வழியில்லை . மிக மங்கலான சிவப்பு நிறச் சூரியனைத்தான் 
காண முடியும் . 


நிலப்பரப்பின் மேலுள்ள ஆகாயத்தின் அடர்த்தி பூமியின் 
காற்றைப்போல் பத்து மடங்கு அதிகமானது . ஆகவே , அதன் 
அமுக்கம் மிக அதிகமானது . பெரும்பாலும் அது நைட்ரஜன் , 
கரியமிலவாயு இவைகளாலானது என்று ஊகிக்கின்றனர் . ஆக்ஸி 
ஜன் கிடையாது ; அதிக வெப்பம் காரணமாய் நீரும் கிடையாது . 


1 


மேகத்தினுள் வெப்ப நிலை பூஜ்யத்திற்குக் கீழே 30 டிகிரி பாரன் 
ஹீட் என்று கணித்துள்ளனர் . மேகங்கள் பெரும்பாலும் ஹைட்ரோ 
கார்பன்களால் ஆனவை என்று நம்பப்படுகின் றன . மேகத்தில் 
சில சமயங்களில் தோன்றும் கறுப்புக் குறிகள் என்னவென்று இன் 
னும் தெரியவில்லை . மரினர் -1 வெள்ளியை மூன்று முறை தான் 
ஆராய்ந்ததாகையால் , இக் குறிகளைத் தவறவிட்டிருக்கலாம் . 


வெள்ளிக்கு 21,648 மைல் தூரத்தில் காந்தவிசை ஒன்றும் அறி 
யப்படவில்லை . ( பூமியின் காந்தவிசையோ 40,000 மைல் தூரத்திற் 
குப் பரவியுள்ளது :) சூரியனிடமிருந்து மிகப் பலமாய் வீசும் அயனிக் 
காற்று அருகிலுள்ள வெள்ளியின் ஆகாயத்தில் பலமாய் மோதி , 
அதன் காந்த மண்டலத்தை வெகுவாய்க் குறைத்திருக்கலாம் . காந்த 
விசை ஒன்றும் கண்டுபிடிக்கப்படவில்லையாகையால் விஞ்ஞானிகள் 
சூரிய மண்டலத்தின் உற்பத்தியைப்பற்றி ஒன்றும் சொல்வதற்கு 
வழியில்லை . 


மெர்க்குரி , ஜெமினி , அப்பொல்லோ 


95 


. 


மரினர்-1 அனுப்பிய செய்திகளில் ஒன்று மிகவும் மர்மம் 
நிறைந்ததாயுள்ளது . அகச் சிவப்புக் கதிர்க் கருவிகள் வெள்ளியின் 
ரிய பாகத்திலுள்ள மேகங்களில் ஒரு குளிர்ந்த பரப்பைக் கண்டு 
அறிவித்தன . அதன் வெப்ப நிலை அருகிலிருந்த பாகங்களைவிட 
20 டி கிரி குறைவாயிருந்தது . இவ்விடத்தில் மேகங்கள் அதிக உயர . 
மாய் வியாபித்திருக்க வேண்டும் . அல்லது அகச் சிவப்புக் கதிர்களைப் 
புகாவண்ணம் தடுத்திருக்க வேண்டும் . இதற்குக் காரணம் ஒரு 
வேளை மிகவும் உயர்ந்த ஒரு மலையுச்சியாயிருக்கலாம் என்று விஞ் 
ஞானிகள் கருதுகின்றனர் . ஆனால் , ரேடார் செய்திகள் இதை 
மெய்ப்பிக்கவில்லை . 


மரினர் கலன் வானவெளியில் கண்ட உண்மைகள் வானவெளிப் 
பயணத்திற்கு வெகு சாதகமான தாக உள்ளன . அதன் 110 நாள் 
பயணத்தில் இரண்டே விண் துகள்கள் தாம் அதன்மேல் மோதின . 
ஆகவே , இப் பாதையில் துகள்களே கிடையா என்று தெரிகிறது . 
வானவெளிப் 

பயணத்தில் ஒரு கொடிய ஆபத்து விண்மணல் 
அல்லது விண்கற்களாகும் . அவை வான்கலனில் மோதினால் ஒரு 
வேளை அதைத் துளைத்துப் பிரயாணிகளுக்கு ஆபத்து விளைவிக்க 
லாம் அல்லது கலனைச் சேதப்படுத்தலாம் . விண்கற்களைப்பற்றி 
இன்னும் அறியவேண்டியவை நிறைய உள்ளன . ஆனால் , வெள்ளிப் 
பயணச் சோதனையின்மூலம் இந்த ஆபத்து அவ்வளவு கொடியதா 
யிராது என்ற நம்பிக்கை தோன்றியிருக்கிறது . 


ளது . 


வானவெளியின் கதிர்வீச்சும் அதிகமன்று என்று தெரியவந்துள் 

மரினர்- II -ல் வைத்திருந்த ஓர் அயனிக் கலம் அதன் பயண 
முழுவதிலும் மூன்று ராஞ்ஜன் களே ( Roentgen ) வாங்கின : ஓர் 
ஆளைக் கொல்லக்கூடிய அளவு 450 ராஞ்ஜன் களாகும் . 50 ராஞ்ஜன் 
கள் வரை உடம்பில் ஒரு சேதமுமின்றி வாங்கலாம் என்று டாக்டர் 
கள் கருதுகின்றனர் . அப்பொல்லோவில் செல்லும் நிலாப் பிரயாணி 
கள் 25 ராஞ்ஜன்கள்வரை கதிர்வீச்சு வாங்கக்கூடும் என்று விஞ்ஞானி 
கள் எதிர்பார்க்கிறார்கள் . 


மரினர்-II- ன் பயணத்தின் மிக முக்கியமான ஒரு கண்டு 
பிடிப்பு , சூரியனிலிருந்து வீசும் அயனிக் காற்று பற்றியதாகும் , 
104 நாட்களாக அதை அளந்தனர் . அது எப்பொழுதும் மாறாமல் 
வீசிற்று . அதைக் காற்று என்று சொல்வதைவிட எரியும் ராக் 
கெட்டிலிருந்து பீறிட்டு வெளிப்படும் அதிவேகமான கடுங்காற்று 
என்று கூறுவது பொருத்தமாயிருக்கும் என்று ஒரு விஞ்ஞானி 
கூறுகிறார் . துகள்களின் வெப்பநிலை 10,00,000 டிகிரி பாரன்ஹீட் 

வேகம் - சராசரி மணிக்கு 12,60,000 மைல்களாகவும் 
இருக்கக் கண்டனர் . நவம்பர் - டிசம்பர் மாதங்களில் ஒரு 30 


டாகவும் , 


1 


96 


வானவெளி வெற் 


நாட்களுக்கு இக் காற்றில் வேகம் குறைந்தது . அதே சமயத்தில் 
காஸ்மிக் கதிர்களின் கிரியையும் குறைந்ததைக் கவனித்தனர் . 
இவ்விரண்டிற்கும் ஏதோ தொடர்பு இருக்கவேண்டுமென்று ஊகிக்க 
இடமிருக்கிறது . 


மரினர்- II வெள்ளியைத் தாண்டிச் சென்ற பிறகும் அதன் 
ரேடியோக்கள் இன்னும் 20 நாட்களுக்குச் செய்திகள் அனுப்பிக் 
- கொண்டே இருந்தன . இதிலிருந்து பல உண்மைகள் வெளியா 
கின்றன . சூரிய மண்டலத்தில் வெகு தூரத்திற்கு , நிச்சயமாய் 540 
லட்சம் மைல்களுக்கு , வானவெளியில் தொந்தரவு எதுவுமின்றி வான் 
கலனுக்கும் பூமிக்கும் ரேடியோத் தொடர்பு வைத்துக் கொள்ளலாம் 
என்று அறிகிறோம் . வான்கலனின் வேகத்தை மிக மிகத் திருத்த 
மாய் அளக்கலாம் என்றும் தெரிகிறது . மரினர்- ] ] வெள்ளியைத் 
தாண்டிச் செல்லும்பொழுது அதன் வேகத்தை வினாடிக்கு 1/10 அங் 
குலத் தப்பி தமின்றி அளந்தனர் . இதிலிருந்து , மிகக் கனமுடைய 
கணிப்பான்களை வான்கலத்தில் சுமந்து செல்லவேண்டிய அவசிய 
மின்றியே , பூமியிலிருந்து வான்கலன்களை நடத்தலாம் என்பதும் 
தெரியவருகின்றது . 


மரினர்- II . அனுப்பியுள்ள 650 லட்சம் தகவல்கள் அனைத்தை 
யும் அறிந்துகொள்ள இன்னும் பல ஆண்டுகள் செல்லும் . அவை 
நமது சூரிய மண்டலத்தைப்பற்றிய இன்னும் பல உண்மைகளை 
வெளிப்படுத்தலாம் 

என்று 

எதிர்பார்க்கின்றனர் . முக்கியமாக 
அவற்றிலிருந்து வெள்ளியின் எடையையும் நமது நிலாவின் 
எடையையும் மிகத் திருத்தமாக அறியலாம் என்று எண்ணுகின் றனர் . 
பூமிக்கும் சூரியனுக்குமிடையே உள்ள தூரத்தை இன்னும் மிகத் 
திருத்தமாக அறியலாம் . -இத் தூரத்தை அலகாகக் கொண்டுதான் 
வான்வெளி விஞ்ஞானிகள் சூரிய மண்டலத்தின் 

தூரங்களைக் 
கணக்கிடுகின்றனர் . 


வெள்ளியின்மீது உயிர் வகைகள் ஒன்றுமில்லையென்றாலும் , 
அக் கோளை ஆராய்வு தால் பல உண்மைகள் வெளிப்படும் என்று 
விஞ்ஞானிகள் எதிர்பார்க்கின்றனர் .ஆகையால் அவர்கள் இன்னும் 
பல ஆண்டுகளுக்குப் பெரிய பெரிய வான்கலன்களை அக் கோளுக்கு 
அருகில் அனுப்பி அதை ஆராய்வதற்குத் திட்டமிட்டுள்ளனர் .. 


மரினர்- ] ] கலன் வெற்றிகரமாகத் தன் வெள்ளி ஆராய்ச்சியை 
முடித்த பின்னர் , அமெரிக்கர் செவ்வாய்க்கோளை ஆராய முற்பட் 
டனர் . நமது சூரிய மண்டலத்தில் நமது பூமியைத் தவிர வேறெங் 
கேனும் உயிர் வகைகள் இருக்கக்கூடுமென்றால் அது செவ்வாய்க் 
கிரகத்தில் தான் என்பது யாவரும் அறிந்த விஷயமே . ஆனால் , உயிர் 


படம் 17 - அ . செவ்வாய்க் கிரகத்திலுள்ள சிரேனம் கடல் 
செவ்வாய்க் கிரகத்திலுள்ள சிரேனம் கடல் பகுதியை 1965 ஆம் 
ஆண்டு ஜூலை 14 - ல் அமெரிக்க ‘ மரினர் IV என்னும் வான் கலன் 
எடுத்த படமாகும் இது . சிரேனம் கடற் பகுதியில் கிழக்கு மேற்காக 
ஏறக்குறைய 170 மைலும் , தெற்கு வடக்காக 160 மைலும் உள்ள 
பகுதியாகும் இது . செவ்வாயக் கிரகத்திலிருந்து 7,600 மைல் 
தூரத்தில் கலன் இருக்கிறது . கலன் எடுத்த படங்களுள் இது 
9 ஆவது படமாகும் (பக்கம் 97 ) . 


| 


படம் 17 - ஆ . செவ்வாய்க் கிரகத்திலுள்ள அட்லான்டிஸ் கடல் 
செவ்வாய்க் கிரகத்தில் காணப்படும் அட்லான்டிஸ் ( Atlantis ) 1965 , 
ஜூலை 14 - ல் அமெரிக்க ‘ மரினர் IV வான்கலன் எடுத்த படம் . 
இது செவ்வாய்க் கிரகத்தில் மேரி சிரினம் ( Mare Sirenum ) , மேரி 
சிம்மிரியம் என்ற பகுதிகளின் இடையேயுள்ள - அட்லான்டிஸ் 
கடலின் படம் . இதில் அடங்கியுள்ள நிலப்பரப்பு கிழக்கு மேற்காக 
ஏறக்குறைய 170 மைல்களும் , வட தெற்காக 150 மைல்களும் 
ஆகும் . இப் படம் எடுக்கும் பொழுது கலன் - செவ்வாயிலிருந்து 
7,800 மைல் தூரத்தில் உள்ளது மரினர் கலன் எடுத்த படங்களுள் 
இது 11 ஆவது படமாகும் ( பக்கம் 97 ) . 


படம் 17 - இ . செவ்வாய்க் கிரகத்திலுள்ள ஃபெய் தான்டிஸ் 

( Phaethontis ) பகுதி 
செவ்வாய்க் கிரகத்தில் உள்ள ஃபெய் தான்டிஸின் வடமேற்குப் பகுதி 
யில் உள்ள ஒளிமிக்க பிரதேசத்தின் படம் . இது 1965 , ஜூலை 14- ல் அமெரிக்க 
மரினர்- IV வான்கலத்தால் எடுக்கப்பெற்றது . இதில் அடங்கியுள்ள பரப் 
பளவு கிழக்கு மேற்காக ஏறக்குறைய 170 மைல்களாகும் . தென் வட 
140 மைல்களாகும் . படத்தின் உச்சி வடக்காகும் . கலன் எடுத்த படங் 
களுள் இது 14 ஆவது படம் . கலன் கிரகத்திலிருந்து 7,600 மைல் தூரத்தில் 
உள்ளது . ( பக்கம் 97 பார்க்க ) 


வேர்க்குரி , ஜெமினி , அப்பொல்லோ 


97 , 


வகைகள் உண்மையாகவே உள்ளனவா ? செவ்வாய்க் கிரகத்தில் 
காணப்பட்ட தாகக் கூறப்படும் 

தாகக் கூறப்படும் கால்வாய்கள் உண்மையிலேயே 
துருவத்திலிருந்து மத்தியப் பிரதேசங்களுக்கு - நீரை எடுத்துச் 
செல்லும் கால்வாய்கள் தாமா ? என்பன போன்ற சுவாரஸ்யமான 
கேள்விகளுக்கு விடை கண்டுபிடிக்கும் காலம் நெருங்கிவிட்டது . 


1964 ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 28 ஆம் தேதியன்று , அமெரிக் 
கர் மரினர்- IV என்ற வான்கலனைச் செவ்வாயை நோக்கிச் சுட்ட 
னர் . ஓர் அட்லாஸ் - அஜெனா ராக்கெட் இக் கலனை முதலில் பூமியைச் 
சுற்றிச் சுமந்து சென்று , பிறகு மணிக்கு 24,586 மைல் வேகத்தை 
அடைந்து , கலனைச் செவ்வாய் :நோக்கி உந்தித் தள்ளிவிட்டது . 
3,250 லட்சம் மைல்கள் பிரயாணம் செய்து செவ்வாய்க் கோளைச் 
சென்றடைய கமார் 71 மா தங்கள் பிடிக்கும் . 1965 ஆம் ஆண்டு 
ஜூலை 15 ஆம் தேதியன்று , இக் கலன் செவ்வாய்க்கு 8,600 மைல் 
தூரத்தில் அதைக் கடந்து சென்று படம் பிடித்து , படங்களைப் 
பூமிக்கு அனுப்புமென்று எதிர்பார்க்கப்பட்டது . 


1965 ஆம் ஆண்டு ஜூலை மாதமும் வந்தது . . மரினர்- IV 
இன் னும் வானவெளியில் யாதொரு விக்கினமுமின்றிக் குறித்த 
பாதையில் சரியாகச் சென்றுகொண்டிருப்பது ரேடியோ செய்திகள் 
மூலம் தெரியவந்தது . கலன் செவ்வாயை அணுக அணுக , பூமியில் 
ஒரே பரபரப்பு ; செவ்வாயைப் படம் பிடித்து அனுப்புமா ? கருவிகள் 
யாவும் சரியாக இயங்குமா ? படங்கள் தெளிவாக இருக்குமா ? அப் 
படங்களின் மூலம் என்னென்ன புதிய விந்தைகள் வெளியாகப் 
போகின் றனவோ ? என்று ஒரே கலகலப்பு . 


கடைசியாக , ஜூலை 15 ஆம் தேதியன்று , உலகம் ஆவலாக எதிர் 
பார்த்திருந்தவாறே , 1,340 லட்சம் மைல்களுக்கப்பால் வானவெளியி 
லிருந்து ரேடியோ செய்திகள் பூமிக்கு வர ஆரம்பித்தன ; செவ் 
வாயை 7,000 மைல் தூரத்திலிருந்து படம் பிடித்து , அவற்றை மின் 
அலைகளாக மாற்றி , ரேடியோ சாதனங்களால் பூமிக்கு அனுப்ப 
ஆரம்பித்தது மரினர்-IV . இரண்டு மணி நேரங்களாகத் தொடர்ந்து 
அனுப்பிய அலைகளைக்கொண்டு 35 வரிகள் உண்டாயின ; 

அவை 
முதலாம் படத்தில் ஒரு பாகம் . இதேபோல் சுமார் இருபது படங் 
களையும் அனுப்பச் சுமார் பத்து நாட்கள் பிடித்தன ; அவற்றை முழு 
வதுமாக ஆராய்ந்தறியப் பல மாதங்கள் செல்லும் . இப் படங்களில் 
சில ( 16 - அ , 16 - ஆ , 17 ) தரப்பட்டுள்ளன ( Mariner Pictures ) . 


இதுவரை கிடைத்த தகவல்களிலிருந்து சில உண்மைகள் தெரிய 
வந்துள்ளன . 

செவ்வாய்க் கோளின் மேற்பரப்பு நிலாவின் மேற் 
பரப்பைப் போலவே , 

போலவே , பள்ளங்கள் நிறைந்த பாலைவனமாகத் 


வா .7 


. 


கருவிகள் பகுதி 


எதிர்ப்புற 
ராக்கட் 
பகுதி 


SEIVIS 
IRAIND 


பூமிக்குத் திரும்பும் 


பகுதி 


ஜெமினி 
கலன் 


பாகங்கள் 


ஆகாயத்தில் 
ஒன்று சேரும் 
அஜெனா 
பகுதி 


18 - ஆ . ஜெமினி கலன் - பாகங்கள் ( பக்கம் 98 பார்க்க ) 


98 

வானவெளி வெற்றி 
தோன்றுகிறது . அதன் ஆகாயம் மிகமிகக் குறைவான அடர்வுள்ள 
அதில் சிறிதேனும் பிராணவாயு காணப்படவில்லை . ஆகவே , அக் 
கோளின் மீது பூமியின் உயிர் வகைகள் ஜீவிப்பது இயலாத 

காரியம் . 
ஆனால் , ஆக்ஸிஜனில்லாமல் வேறு பொருள்களைக் கொண்டு ஜீவிக்கக் 
கூடிய உயிர் வகைகள் இருக்கலாம் , செவ்வாயின் ‘ கால்வாய்கள் ) 
ஒன்றும் இப் படங்களில் காணப்பட வில்லை . - இது பலருக்கு ஏமாற் 
றத்தை அளித்திருக்கும் . 

மனிதன் செவ்வாய்க் கோளின்மீது இறங்கத்தான் போகிறான் . 
அதற்கு முன்பு இதுபோன்ற பல வான் கலன்கள் பக்கமாகப் பறந்து 
சென்றும் , கோளின் மீது இறங்கியும் பல முக்கியமான தகவல்களைப் 
பூமிக்கு அனுப்பும் . 


எடை 


ஜெமினி திட்டம் ( Project Gemini ) 
நிலாப் பிரயாண 

ஆயத்தங்களின் இரண்டாவது படியே 
ஜெமினி திட்டம் , இத் திட்டத்தின் நோக்கங்களாவன : 

( 1 ) இரு மனிதரைக்கொண்ட் விண்கலனைப் பூமியைச் சுற்றி 
இரண்டு வாரங்கள் வரை பறக்கவைத்து , பல நாட்களாக 
யில்லாத நிலையில் மனிதரின் உடல் நிலை , மனோ நிலை எவ்வாறு பாதிக்கப் 
படும் என் புதையும் , மனிதர் வான்கலனை இயக்கும் திறமை எவ்வாறு 
பாதிக்கப்படுகிறது என்பதையும் கண்டுபிடிப்பதாகும் . 

( 2 ) வான் கலன் செல்லும் அதே சுற்றுப்பாதையில் ஆளில்லா 
இன்னொரு கலனைப் பறக்கவைத்து , ஜெமினி கலனில் இருப்பவர்கள் 
தங்கள் கலனைத் தகுந்த முறையில் செலுத்தி , மற்றக் கலனுடன் 
ஆகாயத்திலேயே இணைக்கப் பழகுதல் . 

( 3 ) தங்கள் வான்கலனைப் பூமிக்குக் கொண்டுவருகையில் அதன் 
போக்கைக் கட்டுப்படுத்தி , முன் குறிக்கப்பட்ட இடத்தில் இறங்கப் 
பழகுதல் , 

( 4 ) வானவெளியில் பல பரிசோதனைகளை நடத்தி விஞ்ஞானி 
களுக்கு அதைக் குறித்துச் செய்தி அனுப்புதல் . 

ஜெமினி கலனின் உருவம் மெர்க்குரி கலனைப்போலவே உள்ளது . 
ஆனால் , அதைவிடப் பெரிய அளவுள்ள தாயும் , மெர்க்குரி கலனை விட 
23 மடங்கு அதிக கனமுள்ள தாயும் இருக்கிறது . அதன் எடை 7,000 
பவுண்டு . இரு பிரயாணிகள் அதை ஓட்டுவார்கள் ( படம் 18 - அ ) . 

ஜெமினி கலன் மூன்று பகுதிகளாய் உள்ளது . அவற்றைச் 
சுலபமாய்ப் பிரிக்கவும் மறுபடியும் ஒன்றுசேர்க்கவும் முடியும் . இவற் 
றில் பிரயாணிகள் இருக்கும் பாகந்தான் பூமிக்குத் திரும்பிவரும் ; 
மற்ற இரு பாகங்களும் வானவெளியிலே தள்ளப்பட்டுவிடும் 
( படம் 18 - ஆ ) . 


மெர்க்குரி , ஜெமினி , அப்பொல்லோ 
, 

99 
| பிரயாணிகள் இருக்கும் அறையில் தட்பவெப்பம் , காற்று முழக் 
கம் , சுவாசிக்கும் காற்றுப் பதம் இவற்றை நிலையாக வைத்திருக்கவும் , 
வான்கலன்களையும் பிரயாணிகளையும் குறித்த புள்ளிவிவரங்களைப் 
பூமிக்கு அனுப்பவும் தேவையான கருவிகள் வைக்கப்பட்டுள்ளன . 
எனை வானில் ஓட்டவும் , மற்றொரு கலனுடன் இணைக்கவும் , பூமி 
யின் ஆசாத்தினுள் புகுந்து பத்திரமாய் இறங்கவும் உதவி செய்வ 
தற்கான கணிப்பான் ( computer ) , கட்டுப்படுத்தும் , வழி நடத்தும் 
கருவிகள் முதலியவையும் அவ்வறையில் உள்ளன . அத்துடன் , 
இணைக்கும் கலனைக் கண்டுபிடிக்க ரேடார் கருவிகளும் , பூமியில் 
இறங்குவதற்கு ஒரு சிறு பாரசூட் , ஆகாயத்தில் மிதந்து செல்வதற் 

ஏற்பாடு , தரையில் இறங்குவதற்கான சறுக்கு பலகை , 
ரேடியோ , மினுக்கும் விளக்கு முதலிய சாதனங்களும் இவ்வறையில் 
வைக்கப்பட்டுள்ளன . இப் பாகத்தின் முன்பக்கம் உருளைபோன்ற 
வடிவமுடையது . அதன் முனைப்பாகம் சீசாவின் மூடிபோல் சிறிது 
செதுக்கப்பட்டிருக்கும் . அத்துடன் இணைக்கப்போகிற அஜெனாவின் 
பின் பாகம் இது 

சரியாகப் பொருந்துவதற்கேற்ற அளவாகச் 
செய்யப்பட்டிருக்கும் . 


தான 


மெர்க்குரியில் உள்ளது போல் ஜெமினியில் ‘ தப்பிக்கும் கோபு. 
ரம் கிடையாது . ஆனால் , இரு பிரயாணிகளின் ஆசனத்தையும் 
பிரித்துத் தூர எறிவதற்கான சாதனங்கள் 

உள்ளன . வீச்சின் 
பொழுதோ , பூமிக்குத் திரும்பிவரும்பொழுதோ ஏதாவது தப்பிதம் 
ஏற்பட்டுவிட்டால் , ஒரு பித்தானை அழுத்த வேண்டியதுதான் ; 
உடனே ஒரு வெடி வெடித்து , ஆசனங்களைத் தனியே பிரித்துத் தூர 
எறிந்துவிடும் . 

அவை பாரசூட்டின் உதவியால் பத்திரமாக 
இறங்கும் . 


இரண்டாம் பகுதிக்கு எதிர்விசைப் பகுதி ( retrograde 
module ) என்று பெயர் . ஏனென்றால் , கலன் பூமிக்குத் திரும்பி வருவ 
தற்கு இப் பகுதியிலுள்ள எதிர்ப்புற ராக்கெட்டுகள் எரிந்து , கலனின் 
வேகத்தைக் குறைக்கும் . கலனை வானில் திருப்பவும் , சரியான 
திசைக்குக் கொண்டுவருவதற்கும் வேண்டிய பீறல் குழாய்களும் 

ந்த நடுப்பகுதியிலுள்ளன . மூன்றாம் பகுதிக்குக் கருவிகள் 
பகுதி ( equipment module ) என்று பெயர் . இதில் எரிபொருள் 
களும் , சுவாசிப்பதற்கு ஆக்ஸிஜனும் வைக்கப்பட்டிருக்கின்றன .. 
அத்துடன் , ஆக்ஸிஜனையும் ஹைட்டிரஜனையும் கொண்டு ரசாயனக் 
கிரியை மூலம் மின்சார உற்பத்தி செய்வதற்கான சாதனங்களும் இப் 
பகுதியில் உள்ளன . ஒரு கிலோவாட் - ஹவர் ( kilowatt - hour ) மின் 
சார சக்தி உண்டுபண்ணினால் , அதன் துணைப் பொருளாக ஒரு 
பைன்டு ( pint ) குடிக்கும் நீர் கிடைக்கிறது . 2 ஆம் 3 ஆம் 


100 


வானவெளி வெற்றி 


| 


பகுதிகளின் எடை 2,200 பவுண்டு ; மொத்த நீளம் 71 அடி . அது 
முதலாம் பகுதியுடன் சேரும் பாகத்தில் 73 அடி குறுக்களவும் , முன் 
பின் பாகத்தில் 10 அடி குறுக்களவும் கொண்டது . 
வானவெளியிலிருந்து பூமிக்குத் திரும்புவதற்கு ஆயத்தம் 

செய்யும்போது இம் மூன்றாம் பகுதி கமந்திப் 
பட்டு அங்கேயே எறிந்துவடப்படுகிறது . 
அதன்பின் பிரயாணிகளுக்கு வேண்டிய மின் 
சக்தி அவர்களது பகுதியிலுள்ள வெள்ளி 
துத்தநாக பாட்டரியிலிருந்து கிடைக்கிறது . 
கலன் ஆகாயத்திற்குள் நுழையுமுன் அதன் 
ரண்டாம் பகுதியும் எறிந்துவிடப்படுகிறது . 
பிரயாணிகள் உள்ள முதற் பகுதிமட்டும் 
பூமிக்கு வந்து சேருகிறது . 

ஆரம்பத்தில் ஜெமினி கலன்களைக் கீழே 
இறக்குவதற்குப் பாரசூட்டுகளை உபயோ 
கிப்பர் . ஆனால் , பிறகு பாரசூட்டுக்குப் பதி 
லாக 45 அடி நீளமுடைய முக்கோண வடிவ 

மிதக்கும் பலகை ஒன்றை உபயோ 
கிப்பர் . அதன் முன்பக்கம் குறுகியும் பின் 
புறம் அகலமாக விரிந்தும் உள்ளன . அதன் 
உடம்பு முழுவதும் வளைந்து , காற்றில் மிதப்ப 
தற்கு அனுகூலமாக உள்ளது . ஜெமினி 
கலன் 40,000 அடி உயரத்திலிருக்கும் போது , 
இம் மிதக்கும் பலகை வெளிவந்து , கலனை 
20 மைல் சுற்றள வில் விரும்புகின்ற எந்த 
இடத்திற்கும் ஓட்டிச்செல்ல உதவுகிறது . 
தரையில் 

ஆகாயவிமானத்தைப் போல் 
இறங்குவதற்குக் கலனின் அடியில் சறுக்கு 
துடுப்புகள் வெளியே நீண்டுவரும் . 


மான 


1 


ஜெமினி கலனை வானவெளிக் 

வெளிக்குக் 
கொண்டு செல்ல டைட்டன் -II ( Titan - II ) 
என்ற ராக்கெட்டை உபயோகிக்கின்றனர் . 
இது 9 ) அடி உயரமும் , 10 அடி குறுக்களவும் 
உடைய இரண்டு அடுக்கு ராக்கெட் . இதன் 
முதல் அடுக்கு 4,30,000 பவுண்டு உந்து 
விசையும் , இரண்டாம் அடுக்கு 1,00,000 
பவுண்டு உந்துவிசையும் உடையன . 6,000 
பவுண்டுக்கு மேற்பட்ட எடையைப் பூமியின் 


படம் 19 . 
டைட்டன் ராக்கெட் 


CAT 


- 


n 


21-அ.ஜெமினி.-அஜெனாஆகாயத்தில்இணைப்பு(பக்கம்102பார்க்க) 


21 - ஆ . ஜெமினி - அஜெனா ஆகாயத்தில் இணைப்பு ( பக்கம் 102 பார்க்க ) . 


21-இ.ஜெமினி-அஜெனாஆகாயத்தில்இணைப்பு(பக்கம்102பார்க்க) 


- 


* 


- 


-- 


-5 


பா 


-க 


22. ஜெமினி தரையில் இறங்குதல் ( பக்கம் 103 பார்க்க )) 


102 


வானவெளி வெற்றி 


சுற்றுப்பாதையில் வைத்துவிடும் . தரையிலுள்ள நிலையங்களில் 
அதன் சுற்றுப்பாதையைக் கணித்து , ஜெமினி கலனை வானில் எய் 
வதற்குத் தகுதியான சமயம் என்னவென்பதைக் கணிப்பார்கள் 
குறிப்பிட்ட சமயத்தில் , டைட்டன் -1 / ஒரு ஜெமினி கலனை ( இ ) 
பிரயாணிகளுடன் ) சுமந்து சென்று , அதை ஒரு நீள்வட்டப் பாதை 
யில் வைத்துவிடும் அப் பாதையின் சேய்மைத் தொலைவு அ 
சுற்றுப்பாதையின் உயரத்திற்குச் சமமாயிருக்கும் . 


ஜெமினி, அஜெனாவின் பின் புறமாகச் சரியான நிலையில் வந்த 

, 
வுடன் , அதிலுள்ள ஒரு ராக்கெட் எரிந்து ஜெமினியை அஜெனாவின் 
சுற்றுப்பாதையில் வைக்கிறது . ஜெமினியின் ரேடார் கருவிகள் 
அஜெனாவைத் தம் பார்வையில் கண்டவுடனே அதன் பாதை , செல் 
லும் திசை , வேகம் இவற்றை ஜெமினியின் கணிப்பானில் ஊட்டு 

கணிப்பான் உடனே பிரயாணிகளுக்கு எந்தப்புறப் பீரல் 
குழாயை எவ்வளவு நேரம் - இயக்கினால் அஜெனாவைச் சரியான 
முறையில் கிட்டிச் சேரலாம் என்று அறிவிக்கும் . சமார் 20 மைல் 
தூரத்தில் கிட்டிச் சேர்ந்ததும் பிரயாணிகள் அஜெனாவை நேரில் 
காண்பார்கள் ( படம் 21 - அ ) . ரேடார் தகவல்களையும் நேராகக் காணும் 
நிலைமைகளையும் கொண்டு தம் கலனை ஓட்டி , அஜெனாவை அணுகு 
வார்கள் . 


கிறது . 


இரு கலன் களும் மிக அருகில் நெருங்கியபின் , ஜெமினியிலுள்ள 
சிறு பீரல் குழாய்களை இயக்கி , அதைப் பக்கவாட்டமாகவோ மேலும் 
கீழுமாகவோ திருப்பி , அஜெனாவுக்கு நேர் இணையாகப் பின்செல்ல 
வைக்க வேண்டும் . இரு கலன் களும் 18,000 மைல் வேகத்தில் சென்று 
கொண்டிருந்தாலும் , ஒன்றையொன்று அணுகும் வேகம் மணிக்கு 
14 மைல்களாகக் குறைக்கப்படும் ( படம் 21 - ஆ . ஜெமினியின் கூம்பு 
வடிவமான மூக்கு அஜெனாவின் கூம்பு வடிவமான துவாரத்திற்குள் 
மெதுவாக நுழைந்து , ஜெமினியின் மூக்கிலுள்ள செங்குத்தான 
கம்பம் ஒன்று அஜெனாவின் விளிம்பிலுள்ள துவாரத்திற்குள் புக 
வேண்டும் . உடனே அரு கலன்களும் தாமாகப் பூட்டிக்கொள்ளும் 
( படம் 21 - இ ) . 


இப்பயிற்சி முடிந்தபின்னர் , பிரயாணிகள் அஜெனாவைப் பிரித்து 
விட்டுத் தங்கள் கலனின் மூன்றாம் பகுதியையும் எறிந்துவிடுவர். 
பிறகு கலனை முன்புறம் பின்புறமாகத் திருப்பி , எதிர்ப்புற ராக்கெட்டு 
களை வெடித்து எரிப்பர் . கலனின் வேகம் குறைந்து பூமியை 
நோக்கி இழுபட்டு ஆகாயத்திற்குள் பிரவேசிக்கும் தருணத்தில் . 
இரண்டாம் பகுதியைக் கழற்றி எறிந்துவிடுவர். 

ஆகாயத்தில் 
நுழைந்து வேகம் பெரிதும் குறைந்த பின்னர் ஒரு 8 மைல் உயரத் 


மெர்க்குரி , ஜெமினி , அப்பொல்லோ 


103 


தில் , மிதக்கும் சாதனங்களை அவிழ்த்துவிட்டுக் கலனை முன்குறித்த 
நிலையத்திற்கு நடத்திச் சென்று , ஆகாய விமானத்தைப்போல் 
காகரத்திற்குப் பதிலாகச் சறுக்கு துடுப்புகளின் உதவியால் தரை 
ல் இறங்குவர் ( படம் 22. ) 


காயத்தில் இணைப்பு எதற்கு ? 


மனிதன் ஆகாயப் பிரயாணத்தைப் பேரளவில் மேற்கொள்ள 
விரும்பினால் , முதலில் இந்த ஆகாயத்தில் கலன்களை இணைக்கும் 
வித்தையைச் சரிவாய் பழகிக்கொள்ளவேண்டும் . அப்படிப் பழகிக் 
கொண்டால் , சிறுசிறு கலன்களை ஆகாயத்தில் ஒன்றாய் இணைத்து , 
பெரிய வான்கலன்களை உண்டுபண்ணலாம் . அவைகளைக்கொண்டு , 
வெள்ளி , செவ்வாய் , வியாழன் முதலிய கோள்களுக்கெல்லாம் சீக்கி 
ரத்தில் செல்வதற்கு வாய்ப்புக் கிட்டும் . பூமியிலிருந்து நேரே இக் 
கோள்களுக்குச் செல்லவேண்டுமானால் , அதற்கு வேண்டிய வான் 
கலன்களையும் ராக்கெட்டுகளையும் உண்டுபண்ணுவதற்கு நெடுங் 
காலம் பிடிக்கும் . 


இணைக்கும் இப் பயிற்சியைப் பழகிக்கொண்டால் , வான் 
பிரயாணிகள் விண்வெளியிலேயே எரிபொருள்களைப் புதுப்பித்துக் 
கொள்ளவும் , பழுதான கலன்களைப் பழுதுபார்க்கவும் , சேதமடைந்த 
கலன்களிலிருக்கும் பிரயாணிகளை மீட்கவும் , பிரயாணிகளைப் பூமியி 
லிருந்து வான்வெளியில் இயங்கும் நிலையத்திற்கும் வான் நிலையத்தி 
லிருந்து கோள்களுக்கும் எடுத்துச் செல்லவும் இயலும் . 


அத்துடன் , அமெரிக்கர் தாங்கள் மேற்கொண்டுள்ள நிலாப் 
பிரயாணத் திட்டத்தைக் குறித்த கால அளவிற்குள் - அதாவது 
1970 ஆம் ஆண்டிற்குள் – நிறைவேற்ற வேண்டுமானால் , இந்த 
ணைக்கும் பயிற்சி மிக மிக இன்றியமையாததாகும் . ஏனென்றால் , 
இம் முறையைக்கொண்டு , அமெரிக்கர் இப்பொழுது நிர்மாணித்துக் 
கொண்டிருக்கும் சனி- V ( Saturn - V ) என்ற ராக்கெட்டே நிலாத் 
திட்டத்தை வெற்றிகரமாக முடித்துவைக்கும் சக்தியை உடையது .. 
ஆனால் , நேராகப் பூமியிலிருந்து நிலாவுக்குச் செல்லவும் , 
அங்கிருந்து நேரே திரும்பிவரவும் வேண்டுமானால் , கலனைச் சுமந்து 
செல்லும் ராக்கெட் சனி- V ஐவிட 60 சதவீதம் அதிக விசையுள்ளதா 
யிருக்கவேண்டும் . அப்படிப்பட்ட ராக்கெட்டை அமைப்பதற்குப் பல 
ஆண்டுகள் செல்லும் . 


ஆகாயத்தில் கலன்களை இணைப்பது முதலில் கடினமாகத்தான் 
இருக்கும் . வேகம் , 
வேகம் , திசை , 

காலம் , 

இடம் இவற்றை மிகத் 
திருத்தமரகக்கட்டுப்படுத்தப் பழக வேண்டும் . ஆனால் , இப் பயிற்சி 


டடம் 
22 
- 
அ 
. 
எட்வர்டு 
வொய்ட் 
ஆகாயத்தில் 
மிதக்கிறார் 
. 
25 
அடி 
நீளக் 
கயிறு 
அவரைக் கலனுடன்பிணைத்திருக்கிறது.தூரத்தில்கோளவடிவமானபூமியும்அதன்ஆகாயத்தில் 
மிதக்கும் 
வெண்மையான 
மேகக் 
கூட்டங்களும் 
தெரிகின்றன 
. 
கீழ் 
வலதுபுறக் 
கோடியில் கறுப்பாகத்தெரிவதுடெலிவிஷன்காமிராவின்நிழல்(பக்கம்105). 


104 


வானவெளி வெற்றி 


பயனுள்ள தாக வேண்டுமானால் , அதை அடிக்கடி பயின்று நன்கு 
பழக்கப்படுத்திக் கொள்ளவேண்டும் . 


1 . 


ஜெமினி திட்டம் . முற்றுப்பெறுந்தறுவாயில் , வான்வெளிய 
பிரயாணிகள் அழுத்தம் தாங்கக்கூடிய வானவெளி உடையணிந்து , 
கலனை விட்டு வெளியே வந்து பழகுவார்கள் . அவர்களும் கலனுட 
18,000 மைல் வேகத்தில் பூமியைச் சுற்றிக்கொண்டு தான் இருப் 
பார்கள் . சில சமயங்களில் தங்களைக் கலனுடன் ஒரு நீளக் கயிற்றால் 
பிணைத்துக்கொண்டு , கலனிலிருந்து பிரிந்து ஆகாயத்தில் மிதப் 
பார்கள் . திரும்பத் தங்கள் கலனுக்குள் வந்தகின் அறையை மறு 
படியும் நிரப்புவதற்கு வேண்டிய ஆக்ஸிஜனையும் சேமித்து வைத் 
திருப்பர் . ஏனென்றால் , வெளியே செல்வதற்காகக் கதவைத் திறந்த 
வுடன் , அறைக்குள்ளிருக்கும் ஆக்ஸி ஜனெல்லாம் வெற்றிடமாகிய 
வெளிப்பாகத்திற்குக் குப் பென்று பாய்ந்தோடி விடும் ; வானவெளி 
யில் மிதக்கப் பழகுவது , வான்கலனைப் பழுது பார்ப்பது , வான் நிலை 
யத்தை உயரத்தில் ஒன்றுசேர்ப்பது போன்ற காரியங்களுக்கு மிக்க 
உபயோகமாயிருக்கும் . 


இந் நிலாத் திட்டத்தில் இரண்டாவது கட்டம் 1965 ஆம் ஆண் 
டில் வெகு வேகமாக முன்னேறிவருவது உலகிற்குப் பெரிதும் 
மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அளித்துள்ளது . 


வான 


1965 ஆம் ஆண்டு மார்ச்சு 18 ஆம் தேதியன்று , ரஷ்ய வான வெளிப் 
பிரயாணி அலெக்ஸிஸ் லெனாவ் ( Aleseis Lenov ) 300 மைல் உயரத் 
தில் , தமது வான்கலனைவிட்டு வெளியே நகர்ந்துவந்து , 
வீதியில் ஆதரவு ஒன்றுமின்றி உலாவிய முதல் மனிதனானார் ; வாஸ் 
காட்டா - என்ற வான்கலனில் அவரும் , பாவல் பெலாயெவ் ( Pavci 
Belayev ) என்பவரும் உயரப் பறந்து , பூமியை 108 மைல் -309 மைல் 
கொண்ட நீள்வட்டப் பாதையில் சுற்றிவந்தனர் . பிறகு லெனாவ் 
ஒரு வானவெளிக் கவச 

உடை அணிந்து , தமது கூண்டைவிட்டு 
வெரியே வந்தார் . ஒரு 15 அடி நீளமுள்ள கயிறு அவரைக் 
கலனுடன் பிணைத்திருந்தது . ஒரு 10 நிமிடங்கள் ஆகாயவெளியில் 
மிதந்துவிட்டுப் பிறகு பத்திரமாகக் கலனுக்குள் வந்து சேர்ந்தார் ! 
இந்த விந்தைக் காட்சி அனைத்தையும் ஒரு டெலிவிஷன் காமிரா . 
அப்படியே படம் பிடித்துப் பூமிக்கனுப்பி , உலகோரைப் பிரமிக்கச் 
செய்தது . 


இதற்கு ஒரு வாரத்திற்குள் ஓர் அமெரிக்க ஜெமினி கலன் , 
கஸ் கிரிஸ்ஸம் ( Gus Grissom ) , ஜான் யங் ( John Young ) என்ற 
இரண்டு அமெரிக்க வான் பிரயாணிகளைத் தூக்கி உயரச் சென்று , 100 
மைல் - 139 மைல் தூரமுடைய நீள்வட்டத்தில் பூமியை மூன்று முறை 


* 


படம் 
22 
- 
அ 
. 

- 
அ 
. 
எட்வர்டு 
வொய்ட் 
ஆகாயத்தில் 
மிதக்கிறார் 
, 
25 
அடி 
நீளக் 
கயிறு 
அவரைக் 
கலனுடன் 
பிணைத்திருக்கிறது 
. 
தூரத்தில் 
கோள 
வடிவமான 
பூமியும் 
அதன் 
ஆகாயத்தில் 
மிதக்கும் 
வெண்மையான 
மேகக் 
கூட்டங்களும் 
தெரிகின்றன 
. 
கீழ் 
வலதுபுறக் 
கோடியில் கறுப்பாகத்தெரிவதுடெலிவிஷன்காமிராவின்நிழல்(பக்கம்105). 


SA 


ER 


படம் 22 - ஆ . 

எட்வர்ட் வொய்ட் ஆகாயத்தில் மிதக் கும் * . 
மற்றொரு காட்சி ( பக்கம் 105 பார்க்க ) 


- 


105 


மெர்க்குரி , ஜெமினி, அப்பொல்லோ 


சுற்றிவிட்டுப் பத்திரமாய் அட்லான்டிக் சமுத்திர தில் விழுந்து 
மீட்கப்பட்டது . 


இவ் வெற்றியைத் தொடர்ந்து அமெரிக்கர் ஜூன் மாதம் 3 ஆந் 
தேதியன்று ஜெமினி- IV கல்னை உயர அனுப்பினர் . அதனுள் 

ஜம்ஸ் மெக்டி விட் ( McDivitt ) , எட்வர்டு வொய்ட் ( White ) என்ற 
// இரு பிரயாணகள் சவாரி செய்தனர் . ஒரு டைட்டன் ராக்கெட் அக் 
கலனை உயரத் தூக்கிச் சென்று , 1.50 மைல் உயரத்தில் பூமியைச் 
சுற்றிப் பறக்கவிட்டது . அவர்கள் தமது மூன்றாவது சுற்றுப்பிரயா 
ணத்தில் பசிபிக் சமுத்திரத்தின் மீது பறந்து செல்கையில் எட்வர்டு 
வொய்ட் கலனை விட்டு வெளியே வந்து ஆகாயத்தில் மிதக்க ஆரம் 
பித்தார் ! அவரும் கலனைப்போலவே மணிக்கு 17,507 மைல் வேகத் 
தில் பிரயாணம் செய்துகொண்டிருந்தபடியால் , அவரும் கலனுடன் 
பூமியைச் சுற்றிவந்தார் : வானவெளியில் அவர் மிதந்து சென்று 
விடாதபடி ஒரு தங்கமுலாம் பூசிய 25 அடி நீளமுள்ள கயிறு ஒன்று 
அவரைக் கலனுடன் பிணைத்திருந்தது . வொய்ட் 

ஆகாயத்தில் 
டக்கரணம் போட்டார் ; தலைகீழாக நின்றார் ; படுத்தவண்ணம் 
பறந்தார் . பிறகு தம் கையிலிருந்த சிறு ராக்கெட்டைக் கொண்டு 
அங்குமிங்கும் மிதந்து சென்றார் . இவ்வாறு 20 நிமிடங்கள் ஆகாய 
வெளியில் 150 மைல் உயரத்தில் கும்மாளம் போட்ட பின்னர் , மறு 
படியும் தமது கலனுக்குள் புகுந்து கதவைத் தாழிட்டார் . அந்தக் 
காட்சி அனைத்தையும் டெலிவிஷன் காமிரா பூமிக்கு அஞ்சல் செய்தது . 
கோடிக்கணக்கான மக்கள் இந்த வானவெளி விந்தையைக் கண்டு 
களித்தனர் ( புகைப்படங்களைப் பார்க்க ) . 

நான்கு நாட்களாகப் பூமியைச் சுற்றி 62 முறை சென்றபின் , 
அவர்களது கலன் பத்திரமாகப் பூமிக்கு இறங்கி , அட்லான்டிக் 
சமுத்திரத்தில் விழுந்தது . ஹெலிகாப்டர் விமானம் அவர்களைத் 
தூக்கிச் சென்று கப்பலில் வைத்தது . அமெரிக்காவில் அவர்களுக்கு 
அமோகமான வரவேற்பு ! 


ஜெமினி திட்டத்தின் அடுத்த கட்டம் 

1961 ஆம் ஆண்டின் 
இறுதியில் வரும் . அப்பொழுது வான் பிரயாணிகள் வால்டர் ஷிரா 
( Schirra ) , தாமஸ் ஸ்டாபோர்டு ( Stafford ) என்னும் இருவர் , தமது 
ஜெமினி- VI வான்கலனில் ஏழு நாட்களாகப் பூமியைச் சுற்றிவந்து , 
பூமியைச் சுற்றிச் செல்லும் வேறொரு கலனுடன் தமது , கலனை 
இணைக்கப் பழகுவார்கள் . அந்த ஒரு வாரத்தில் நாலைந்து முறை 
இரு கலன்களையும் இணைத்தும் , விடுவித்தும் , மறுபடியும் இணைத்தும் 
பழகியபின்னர் பூமி திரும்புவர் . அதன்பிறகு மேலே அனுப்பப்படும் 
கலன்களை ஆகாயத்தில் இணைக்கும் அப்பியாசத்தை அடிக்கடி செய்து 
பழக்கப்படுத்திக்கொள்வர் . இதன் அவசியத்தை மேலே பார்த்தோம் . 


1970 ஆம் ஆண்டிற்குள் மனிதன் நிலாவின்மீது இறங்கும் முயற்சி 
சித்திபெற வேண்டுமானால் , இந்த ஆகாயத்தில் இணைப்பு 
அப்பியாசம் மிகவும் சுலபமாகச் செய்து பம கிக்கொள்வது மெத்த / 
அவசியம் . 





| 


லானது . 


அப்பொல்லோ திட்டம் 

நிலாத் திட்டத்தின் மூன்றாவது படியாகிய அப்பொல்லோ 
திட்டந்தான் இவையெல்லாவற்றிலும் மிகப் பெரியது ; மிகச் சிக்க 

இதன் நோக்கம் மனிதரை நிலாவில் இறக்கி , மறுபடியும் 
அவர்களைப் பத்திரமாய்ப் பூமிக்குக் கொண்டுவந்து சேர்ப்பது . 
இதை மூன்று படிகளில் செய்து முடிப்பதாகத் தீர்மானித்துள்ளனர் : 

( 1 ) முதலாவது , அப்பொல்லோ கலனை 
2 வாரம்வரை 
பூமியைச் சுற்றிப் பறக்க வைத்து , அதை நடத்தும் வகையைப் பழகிக் 
கொள்ளுதல் . 

( 2 ) அப்பொல்லோ கலனின் அடிப்பாகமாகிய நிலாப் 
பயணப் பகுதியை, வானவெளியில் பூமியைச் சுற்றிச் சென்று 
கொண்டே பிரித்துத் தனியே விடவும் , மறுபடியும் அதனுடன் 
இணைக்கவும் பழகுதல் . 

( 3 ) நிலாவின் மீது இரு மனிதரை இறக்கி , நிலாவை ஆராய்ந்த 
பின்னர் அவர்களை மறுபடியும் பூமிக்குக் கொண்டுவருதல் . 


அப்பொல்லோ கலன் 

இதுவும் ஜெமினி கலனைப்போல் மூன்று பகுதிகளாய் அமைக்கப் 
பட்டுள்ளது . 

முதலாம் பகுதி 12 அடி உயரமும் , அடிப்பாகத்தில் 
13 அடி அகலமும் , மொத்தமாக 5 டன் எடையும் கொண்ட கூம்பு 
வடிவமான கலன் ( படம் 23 ) . - இதற்கு வாழும் பகுதி ( Command 
Module ) என்று பெயர் ( படம் 24 ) . இதில் மூன்று பிரயாணிகள் 
வானவெளியின் அழுத்த உடையின்றி இருந்து வேலை செய்யவும் , 
சாப்பிடவும் , தூங்ம் ... வசதிகள் உள்ளன . அவ்வறையினுள் 
உணவு , நீர் இவைகளும் , கலனை ஓட்டுவதற்கு வேண்டிய கருவி 
களும் , வெளியே பார்ப்பதற்கான ஜன்னல்களும் பெரிஸ் கோப்புகளும் 
உள்ளன . பிரயாணிகள் அழுத்த உடுப்பை அணிந்துகொண்டு 
கலனை விட்டு வெளியே செல்வதற்காகக் காற்றடைப்புக் கதவுகளும் 


இக் கலனில் உண்டு . 


* காற்றடைப்புக் கதவுகள் ( air - locks ) , கலனிலுள்ள காற்று 
( பிராண வாயு ) முழுவதையும் இழந்துவிடா தவாறு தடுக்கும் கருவி 
களாகும் . கலனை விட்டு வெளியேற வேண்டுமானால் , இரு கதவு 


அப்பொல்லோக்கலன் 


முதல் இருபகுதிககச் சோதித்தல் 


வான் 
பிரயாணிகள் 
பகுதி 


1 


கருவிகள் 
பகுதி 


இருகலன்களை 
வானில் 
சேர்க்கம் 
பழகுதல் 


நிலாப்பகுதி 


- 


நிலாப் 
பயணம் 


23 
. 


அப்பொல்லோக்கலன்(பக்கம்106பார்க்க) 


+ YArrr . - . 


Aths 


A - MAMANw 


24. அப்பொல்லோ -- முதற் பகுதி ( பக்கம் 106 பார்க்க ) 


மெர்க்குரி , ஜெமினி, அப்பொல்லோ 


107 


களைத் தாண்டிச் செல்லவேண்டும் ; இவ் விரண்டு கதவுகளுக் 
கிடையே ஒரு சிறு அறை உள்ளது . பிரயாணி அழுத்த உடையை 
அணிந்துகொண்டு இவ்வறைக்குள் நுழைந்து கலனின் கதவைத் 
தாழிடுவார் . பிறகு ஒரு மோட்டார் இச் சிறு அறையின் காற்றை 
அப்புறப்படுத்தி , வேறொரு கலனில் சேமித்துவைக்கும் . இவ்வறை 
வெற்றிடமான வுடன் பிரயாணி வெளிக்கதவைத் திறக்கிறார் . 
வெளியேயும் வெற்றிடந்தான் ( காற்றை அப்புறப்படுத்துமுன் 
வெளிக்கதவைத் திறந்தால் அறை பிலுள்ள காற்று முழுவதும் 
* குபுக்கென்று வெளியே ஓடிவிடும் ) . மறுபடியும் உள்ளே வருகை 
யில் , இச் 

சிறு அறையின் வெளிக்கதவைத் தாழிட்டுவிட்டு , 
சேமித்துவைத்த காற்றை அறையினுள் திரும்பவிட்டு நிரப்பிய 
பின்பே , கலனின் வாழும் அறையின் கதவைத் திறக்கவேண்டும் . 
இல்லையேல் , வாழும் அறையிலுள்ள காற்று , வெற்றிடமாயுள்ள சிறு 
அறைக்கும் பரவி அதையும் நிரப்பும் - இதனால் காற்றின் அழுத்தம் 
குறையும் . 


இம் முதல் பகு திமட்டுமே பூமிக்குத் திரும்பிவரும் . ஆகையால் , 
இதன் வெளிப்பாகம் ஆயிரக்கணக்கான டிகிரி வெப்பத்தைத் தாங்கக் 
கூடியவாறு அமைக்கப்பட்டுள்ளது . காற்றில் புகுந்தபின் கலனை 
அங்குமிங்கும் சிறிது திருப்பி ஓட்டுவதற்கு வழியுண்டு . 


இரண்டாம் பகுதியில் , இக் கலனை நிலாவின் சுற்றுப்பாதையில் 
வைப்பதற்கும் , மறுபடியும் அதிலிருந்து எடுத்துவிடுவதற்கும் , வான 
வெளியில் அதன் பாதையை மாற்றுவதற்கும் தேவையான 
எரிபொருள்களும் ராக்கெட்டுகளும் உள்ளன . இப் பகுதியின் எடை 
25 டன் ; உயரம் 23 அடி ; 

உயரம் 23 அடி ; குறுக்களவு 13 அடி . பூமியின் 
காற்றிற்குள் பிரவேசிக்குமுன் இப் பகுதி எறிந்துவிடப்படும் , 


மூன்றாம் பகுதிக்கு ‘ நிலாப் பயணப் பகுதி ( Lunar Excursion 
Module) என்று பெயர் . இது இரு பிரயாணிகளைச் சுமந்து , நிலாவின் 
கற்றுப்பாதையிலிருந்து அப்பொல்லோவின் முதல் இரு பகுதிகளை 
விட்டுப் பிரிந்துபோய் , நிலாவின் பரப்பின் மீது அவர்களை இறக்கவும் , 
மறுபடியும் அவர்களைத் தூக்கிச் சென்று நிலாவைச் சுற்றிக்கொண் 
டிருக்கும் அப்பொல்லோ கலனுடன் இணைக்கவும் கூடியதாய் 
அமைக்கப்பட்டிருக்கும் . இணைத்து - முடித்தவுடன் பிரயாணிகள் 
இந் நிலாப் பகுதியிலிருந்து தங்கள் அறைக்குள் சென்று 
விடுவார்கள் . பிறகு இப் பகுதி நிலாவின் சுற்றுப்பாதையிலேயே 
விட்டு விடப்படும் . 


இம் மூன்றாம் பகுதியின் எடை , ராக்கெட்டுகள் , எரிபொருள்கள் 
. யாவும் உட்பட ஏறக்குறைய 12 டன்களாகும் . ராக்கெட்டுகளின் 


108 


வானவெளி வெற்றி 
வ 


உதவியால் இப் பகுதி நிலாவின் தரை மட்டத்திற்குச் சிறிது 

உயரத்தில் பறந்தாற்போல் 
நின்று , தரைமட்டம் எப்படிப் 
பட்டது என்று ஆராய்ந்து : 
பார்த்துவிட்டு , மெதுவாகத் 
தரையின் மீது இறங்கும் . 
தரையைத் தொடுமுன் , 
இதன் அடிப்பாகத்திலிருந்து 
ஐந்து சிலந்திப் பூச்சிக் 
கால்கள் போன்ற கால்கள் 
வெளிவந்து , அதை நிலா 
வின் தரையின்மீது தாங்கி 
நிற்கும் ( படம் 25 ) : பிரயா 
பணிகள் உள்ள 

பகுதி 
நிலாவை விட்டுக் கிளம்பும் 
போது , இக் கால்களும் 
அதோடு சேர்ந்த காலி ராக் 
கெட்டும் நிலாவின் மீதே 
விட்டு விடப்படும் . கலனின் 
எஞ்சிய பகுதியே ( 4 டன் 
எடை ) தாய்க் கலனுக்குத் 
திரும்பிச் செய்லும் . 


--- 


7U 
பா 


A 


175 


200 


216 அடி 


தூக்கிச் செல்லும் ராக் 

கெட்டுகள் 
அப்பொல்லோ கலனைப் 
பூமியைச் சுற்றிச் செலுத்துவ 
தற்கு சனி -1 ( Saturn - I ) 
என்ற ராக்கெட் பயன்படும் . 
இது 125 அடி உயரமும் 

குறுக்களவும் 
கொண்ட இரண்டு அடுக்கு 
ராட்சத ராக்கெட்டாகும் . 
தற்சமயம் அமெரிக்கர்களிட 
முள்ள ராக்கெட்டுகளில் 
மிகச் சக்திவாய்ந்தது 
இதுவே . இதை உந்தித் 

தள்ளும் முதலாம் அடுக்கின் 
படம் 26. சனி- I 

8 ராக்கெட் மோட்டார்கள் ) 
மொத்தத்தில் 15 லட்சம் பவுண்டு உந்துவிசையை உண்டுபண்ணும் .. 


) 


* 


, 


* 


- 


27. சனி -1 சுடப்படுவது ( பக்கம் 109 பார்க்க ) 


109 


ஆண்டு 
மெர்க்குரி , ஜெமினி, அப்பொல்லோ 
இவை திரவ ஆக்ஸிஜனையும் மண்ணெண்ணெயையும் எரிபொருள்க 
ளாக எரிக்கும் . இதன் இரண்டாம் 
அடுக்கு நாம் 

முன்னே 

பார்த்த 
சென்டார் ராக்கெட்டின் இரண்டாம் 
அடுக்குதான் . இது திரவ ஆக்ஸிஜ 
னையும் மிகச் சக்தி தரும் திரவ 
ஹைட்ரஜனையும் எரித்து , மொத்தத் 
தில் 90,000 பவுண்டு உந்துவிசை 
தரக்கூடிய ஆறு எஞ்ஜின்களைக் 
கொண்டது . 

இவ்விரண்டு அடுக்கு களில் முதல் 
அடுக்கு மட்டும் தான் இதுவரை உண் 
டாக்கப்பட்டுள்ளது . இதை முதன் 
முதலாக 
டோபர். மாதத்தில் பறக்கவிட்டுப் 
பரிசோதித்தனர் . இரண்டாம் முறை 
1962 ஆம் 

ஆண்டு . ஏப்ரல் 
25 ஆம் தேதியன்று இது சுடப்பட்ட 
பொழுது ( படம் 27 , இதன் மேல் 
அடுக்கில் 95 டன் தண்ணீரை நிரப்பி , 
உண்மையான ராக்கெட்டின் முழு 
எடையைத் தூக்கிச் செல்ல வைத் 
தனர் . இதன் எட்டு ராக்கெட் 
எஞ்ஜின் கள் 13 லட்சம் பவுண்டு 
உந்துவிசையை உண்டுபண்ணின. 
65 மைல் உயரத்தில் 
இரண்டாம் அடுக்கை வெடித்துத் 
திறந்து , 95 டன் நீரையும் வெற்றிட 
வானவெளியில் 

கொட்டி , 

என்ன 
நடக்கிறது என்று பரிசோதித்தனர் . 


யாக 


இதன் 


A 


இதன் இரண்டாம் அடுக்காகிய 
சென்டார் ராக்கெட் இன்னும் உற் 
பத்தியாகவில்லை . திரவ ஹைட்ரஜ 
னைக் கையாளும் முறை மிகச் சிக்க 
லானது ; மிக அபாயகரமான துங்கூட. 
இரண்டு அடுக்குகளும் தயாராகிவிட் 
டால் , 

சனி -1 11 டன் ( 22,000 
படம் 28. சனி .. I B 
பவுண்டு) எடையுள்ள கலனைப் பூமி . 

ராக்கெட் 
யின் சுற்றுப்பாதைக்குத் தூக்கி செல்லவல்லது . 


* 


110 


வானவெளி வெற்றி 


பூமியைச் சுற்றிச் செல்கையில் இரு கலன்களை இணைக்கவும் , 

அங்குமிங்கும் திரும்பிப் பழகவும் வேண் 
டிய அப்பியாசங்களுக்கு இன்னும் எடை 
மிகுந்த கலனைத் தூக்கிச் செல்லவேண் 
டும் . இதற்கு ( படம் 28 ) சனி -1 B 
என்ற ராக்கெட் பயன்படும் . இதன் 
உயரம் 150 அடி ; குறுக்களவு 21-6 அடி . 
இதன் முதல் அடுக்கு சனி - ந - ன் முதல் 
அடுக்கு தான் . திரவ ஆக்ஸிஜனையும் 
மண்ணெண்ணெயையும் எரித்து 15 லட் 
சம் பவுண்டு உந்து விசையை உண்டு 
பண்ணும் , இதன் இரண்டாம் அடுக்கு 
சனி- I- ன் இரண்டாம் அடுக்கைப்போல் 
திரவ ஹைட்ரஜனை எரிப்பது என்ற 
போதிலும் , அதைவிட அதிக விசையை 
( 2,00,000 பவுண்டு உந்துவிசை ) உற் 
பத்தி செய்யக்கூடியது . இந்த சனி- IB 
ராக்கெட் 16 டன் எடையுள்ள கலனைப் 
பூமியின் 

சுற்றுப்பாதையில் வைக்கக் 
கூடியது . 


அப்பொல்லோ நிலாப் பயண வேலை 
களுக்கு நாசா குழுவினர் சனி- V 
என்ற , 250 அடி உயரமும் 33 அடி 
குறுக்களவும் உடைய பயங்கர 3 அடுக்கு 
ராக்கெட்டை நிர்மாணித்துள்ளனர் . 
இதன் முதல் அடுக்கிலுள்ள 5 எஞ் 
ஜின்கள் திரவ ஆக்ஸிஜனையும் மண் 
ணெண்ணெயையும் எரித்து , மொத்தம் 
75 லட்சம் பவுண்டு உந்து விசையை 
உற்பத்தி செய்கின்றன . 
அவை ஆராய்ச்சிசாலையில் பரிசோதனை 
செய்யப்பட்டு வருகின்றன . இதன் 
இரண்டாம் அடுக்கிலும் 5 ராக்கெட் எஞ் 

ஜின்கள் உள்ளன . அவை திரவ ஆக் 
aia.c 

ஸிஜனையும் திரவ ஹைட்ரஜனையும் 
எரித்து 10 லட்சம் பவுண்டு உந்து 

விசையை உற்பத்தி செய்யும் . இதே 
* படம் 29. சனி 
ராக்கெட் 

எஞ்ஜின் ஒன்று , மூன்றாம் அடுக்கில் 
2,00,000 பவுண்டு உந்துவிசையை உண்டுபண்ணுகிறது . சனி- V , 


தற்சமயம் 





111 . 


மெர்க்குரி , ஜெமினி, அப்பொல்லோ 


45 டன் எடையுள்ள வான் கலனை நிலாவிற்குத் தூக்கிச் செல்லவும் , 
110 டன் எடையுள்ள வான் நிலையத்தைப் பூமியின் சுற்றுப்பாதையில் 
வைக்கவும் வல்லது . ( அப்பொல்லோ கலனின் மூன்று பகுதிகளும் 
சேர்ந்து 42 டன் எடையுள்ளவை என்பது நினைவிருக்கலாம் . ) 


இது சுமார் 


இதைவிட இன்னும் பெரிய கலன்களைப் பூமியின் சுற்றுப் 
பாதையில் வைக்கவும் , மற்ற உலகங்களுக்கு அனுப்பவும் நாசா 
குழுவினர் சனி- V ஐப்போல் இரண்டு மூன்று மடங்கு அதிக 
சக்தி வாய்ந்த நோவா ( NOVA ) என்னும் பிரம்மாண்டமான 
ராக்கெட்டை நிர்மாணிப்பதாக முடிவு செய்துள்ளனர் 
300 டன் நிறையுள்ள வான் நிலையத்தைப் பூமியின் கற்றுப் 
பாதையில் - வைக்கவல்லது . மனிதரையும் , வான் நிலையத்தை 
நிர்மாணிப்பதற்குவேண்டிய சாமான்களையும் பூமியின் சுற்றுப் 
பாதைக்குத் தூக்கிச் செல்லுதலும் , மனிதரையும் சாமான்களையும் நிலா 
விற்குத் தூக்கிச் செல்லுதலும் , நேரடியாகப் பூமியிலிருந்து மற்றக் 
கோள்களுக்குப் பிரயாணமாகச் செல்லுதலும் நோவா ராக்கெட்டின் 
முக்கியப் பயன்களாகும் . 


வகை .. 


பூமியின் சுற்றுப்பாதை அலுவல்களுக்கு நோவா இரண்டு 
அடுக்குகளையும் , வெளியுலகு செல்வதற்கு மூன்று அடுக்குகளையும் 
கொண்ட தாயிருக்கும் . அதன் உயரம் 300 அடி ; குறுக்களவு 50 அடி . 
அதன் முதல் அடுக்கில் எரிபொருள்களை இன்னும் முடிவுகட்டவில்லை , 
திரவ எரிபொருள்கள் , கெட்டி எரிபொருள்கள் இரண்டு 
களும் பரிசீலனை செய்யப்பட்டுவருகின்றன . இரண்டாம் மூன்றாம் 
அடுக்குகள் திரவ ஆக்ஸிஜனையும் திரவ ஹைட்ரஜனையும் எரிக்கும் . 
அணுவுலை (nuclear ) ராக்கெட்டுகள் நிர்மாணிக்கப்பட்ட பின் , அவை 
இதன் மூன்றாம் அடுக்காய் அமையும் . 


அப்பொல்லோ முதல்படி - பூமியைச் சுற்றிப் பழகுதல் 


அப்பொல்லோ திட்டத்தின் ஆரம்பத்தில் “ சனி -1 ராக்கெட் 
அப்பொல்லோவின் முதல் இரண்டு பகுதிகள் கொண்ட கலனைப் பூமி 
யின் சுற்றுப்பாதையில் வைக்கும் . மெர்க்குரி கலனுக்கு இருந்தது 
போல் இக் கலனின் உச்சியில் ‘ தப்புவிக்கும் கோபுரம் பொருத்தப்பட் 
டிருக்கும் . வானவெளிப் பிரயாணிகள் வானவெளியில் 2 வாரங்கள் 
வரை பூமியைச் சுற்றிவந்து , தங்கள் கலனைக் கையாளும் வகைகளைப் 
பழக்கப்படுத்திக் கொள்வதோடு , தங்களுக்குத் தரப்பட்ட பல 
விஞ்ஞானப் பரிசோதனைகளையும் ஆகாயத்தில் நடத்திவிட்டுப் 
பூமிக்குத் திரும்புவர் . 


, 


112 


வானவெளி வெற்றி 


அப்பொல்லோ இரண்டாம்படி - ஆகாயத்தில் இணைப்பு 

சனி- IB ராக்கெட் தயாரானவுடன் , அதன் அதிகமான சக்தி - 
யைக்கொண்டு அப்பொல்லோ கலனின் மூன்று பகுதிகளையும் , பூமி 
யின் சுற்றுப்பாதையில் பறக்கவிடுவர் . சுற்றுப்பாதையில் செல்கை 
யில் , மூன்றாம் ( நிலாப் ) பகுதியை மற்றப் பகுதிகளிலிருந்து பிரித்து 
விட்டு , முதல் இரு பகுதிகளையும் தலைகீழாகத் திருப்பி , நிலாப் பகுதி 
யுடன் மூக்கும் மூக்கும் ஒன்றுசேர இணைப்பார்கள் . இரு பிரயாணிகள் 
தங்கள் அறை பிலிருந்து நிலாப் பகுதிக்குள் பிரவேசிப்பார்கள் . 
பிறகு அப் பகுதியைத் தனியே பிரித்துத் தாய்க்கலனை விட்டுத் தூரப் 
பறந்து செல்லவும் , மறுபடியும் பறந்துவந்து ஒன்றுசேரவும் பழகு 
வார்கள் . இந்தப் பயிற்சிகளைப் பூமியின் சுற்றுப்பாதையில் அடிக்கடி 
பழகிவிட்டால் , அதே பயிற்சிகளைப் பிறகு நிலாவின் சுற்றுப்பாதை 
யில் செய்வது கடினமன்று . இப் பயிற்சிகளெல்லாம் முடிந்த பிறகு , 
இரு வான்வெளிப் பிரயாணிகளும் நிலாப் பகுதியை மற்றப் பகுதிக , 
ளுடன் சேர்த்துத் தங்கள் அறைக்குள் புகுந்த பின்னர் , நிலாப் 
பகுதியை வானத்திலேயே விட்டுவிட்டுப் பூமிக்குத் திரும்புவார்கள் . 
இரண்டாம் பகுதியிலுள்ள ராக்கெட்டுகள் எதிர்ப்புறமாக வெடித்து 
எரிந்து , கலனின் வேகத்தைக் குறைத்து , அவர்களைப் பூமிக்குக் 
கொண்டுவந்து சேர்க்கும் . தரைக்கு இறங்கும் பயிற்சிகளெல்லாம் 
முன்னே பழகியவாறே நடைபெறும் . 


அப்பொல்லோ மூன்றாவது படி- நிலா 

மேலே கூறப்பட்ட பயிற்சிகள் எல்லாம் நடைபெற்றுவருகை 
யில் , சனி- V ராக்கெட் உற்பத்தி செய்யப்பட்டு , நிலாத் திட்டத்தின் 
உபயோகத்திற்குத் தயாராயிருக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள் . இப் 
பொழுது மெர்க்குரி கலனை வானவெளிக்குத் தூக்கிச் செல்லும் 
அட்லாஸ் ராக்கெட்டுடன் சனி- V ஐ ஒப்பிட்டுப் பார்த்தால் , இந்த 
ராட்சத ராக்கெட்டின் சக்தி தெரியவரும் . மெர்க்குரி கலனின் எடை 
சுமார் 3,000 பவுண்டு . அப்பொல்லோ திட்டத்தின் முதலாம் படி 
யில் உபயோகிக்கப்படும் சனி -1 ராக்கெட் ஏழு மெர்க்குரி கலன் 
களின் எடையைப் - பூமியின் சுற்றுப்பாதையில் வைக்க வல்லது . 
அடுத்தபடியாக உபயோகத்திற்கு வரும் சனி- IB ராக்கெட் , 11 மெர்க் 
குரி கலன்களை உயரத் தூச்கிச்செல்லும் சக்தியை உடையது . நிலா 
வின்மேல் இறங்குவதற்குச் சனி- I- ன் தூக்கும் சக்தியைப்போல் : 
பத்து மடங்கான சக்தி தேவைப்படும் . மூன்றடுக்கு சனி- V ராக்கெட் ! 
80 மெர்க்குரி கலன்களை உயரத் தூக்கிச் செல்லக்கூடிய சக்தி வாய்ந் 
தது . அப்பொல்லோ கலனைத் தன் மூன்றாம் அடுக்கின்மேல் 
வைத்து , வழியில் தேவைப்படும் எரிபொருள்களையெல்லாம் ஏற்றிக் 
கொண்ட சனி- V- ன் எடை சுமார் 60 லட்சம் பவுண்டாயிருக்கும் . 


மெர்க்குரி , ஜெமினி, அப்பொல்லோ 


113 


மெர்க்குரி , ஜெமினி திட்டங்களில் சிறிய கலன்களைக்கொண்டு 
செய்து பழக்கப்பட்ட அதே பயிற்சிகளைத்தான் அப்பொல்லோ 
திட்டத்தில் பெரிய கலன்களைக்கொண்டு செய்வார்கள் . கடைசியில் 
இக் கலனில் தான் நிலாவுக்குப் போய்வர வேண்டுமாகையால் , அக் 
கலனைப்பற்றிய எல்லாத் தகவல்களையும் , அது நடந்துகொள்ளும் 
வகைகளைப்பற்றியும் மிக நுட்பமாய் அறிந்துகொள்ளுவது இன்றி 
யமையாததாகும் . கலன் மணிக்கு 25,000 மைல் வேகத்தில் செல் 
லும் ; அவ் வேகத்தில் செல்கையில் ஏதாவது தவறு ஏற்பட்டால் 
என்ன செய்யவேண்டுமென்று யோசிக்க நேரமிராது . சட்டென்று 
இயல்பாக வரவேண்டும் ! , இதற்கு அதிகப் பழக்கம் தேவை . 


அப்பொல்லோ கலனைக்கொண்டு எவ்வாறு நிலாவிற்கு 
மனிதரை அனுப்பி , அவர்களை மறுபடியும் பூமிக்குக் கொண்டுவரத் 
திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப் 
போம் . 


6. நிலாவில் மனிதன் 


காலம் : கி . பி . 1969 ; இடம் : கென்னடி முனை , அமெரிக்கா . 


விட்டது . 


மனிதனின் ஆதிகால ஆசை, கனவு நிறைவேறும் சமயம் கிட்டி 

. இதற்குச் சான்றாக நிற்கின்றது ஒரு 360 அடி உயர 
ராக்கெட் ....சனி V என்னும் 3 அடுக்கு ராக்கெட் ; அப்பொல்லோ 
கலனைத் தன் நுனியில் தாங்கி , நிலாவிற்குச் செல்லத் தயாராய் 
நிற்கின்றது ( படம் 30 ) . 


அதன்பின் 


இந்தக் கட்டத்திற்கு வருவதற்குப் பல ஆண்டுகளுக்கு முன்ன 
தாகவே , முந்தின அத்தியாயத்தில் பார்த்ததுபோல் , நிலாப் பிரயா 
ணத்திற்குத் தேவையான பயிற்சிகளை எல்லாம் சிறிது சிறிதாக 
மெர்க்குரி , ஜெமினி திட்டங்களில் கற்றுக்கொண்டனர் . 
அப்பொல்லோ கலனைக் கொண்டு அவ்வப் பயிற்சிகளை - முக்கிய 
மாய்க் கலனில் நிலாப்பகு தியைப் பிரித்துத் தனியே செலுத்தவும் , 
மறுபடியும் தாய்க்கலனுடன் ஆகாயத்திலே ஒன்று சேர்க்கவும் - 
பழகிக் கொண்டனர் . பிறகு , அப்பொல்லோ கலனை எய்து , நிலாவைச் 
சுற்றிப் பலமுறை வட்டமிட்டுவருமாறு செய்து , நிலாவின் மேற் 
பரப்பு , - தட்பவெப்பம் , இறங்கக்கூடிய இடம் , விண்கல்மாரி , கதிர் 
வீச்சு முதலிய பல முக்கியமான விஷயங்களைக் குறித்துத் தகவல் 
சேகரித்துப் பூமி திரும்பிப் பழகினர் . அத்துடன் , ஆளில்லாக் 
கூடுகளைப் பல கருவிகளுடன் நிலாவின் மேல் மெதுவாக இறக்கி , 
அங்குள்ள நிலைமையைக் குறித்து ரேடியோமூலம் அறிந்தனர் . 


இவ்வளவு ஆயத்தங்களும் முடிந்த பின்னர் , இத் திட்டத்தின் 
கடைசிக் கட்டம் வந்துவிட்டது . நிலாச் செல்லும் ராக்கெட் ஆட்க 
ளுடன் தயாராய் நிற்கின்றது . 


நிலாப் பிரயாணம் 

.......பத்து , ஒன்பது , எட்டு , ஏழு , ஆறு , ஐந்து , நான்கு , 
மூன்று , இரண்டு , ஒன்று , -பூஜ்யம் ...... 


1 


பயம் 


// 


படம் 30. நிலா ராக்கெட் ( பக்கம் 114 பார்க்க ) 


நிலாவில் மனிதன் 


115 


ஆயிரம் இடிகள் சேர்ந்து இடித்தாற்போன்ற பேரிரைச்சலுடன் 
நெருப்பைக் கக்கிக்கொண்டு மேலே கிளம்பியது அப் பிரம்மாண்ட 
மான ராக்கெட் ! நான்கு மைல்களுக்கப்பால் கான் கிரீட் அறைக் 
குள்ளிருந்து தொலைநோக்கிகள் மூலம் கவனித்துவரும் பத்திரிகை 
நிருபர்களுக்கும் டெலிவிஷன் எஞ்ஜினியர்களுக்கும் சப்தம் வந்துசேர 
20 வினாடிகள் பிடிக்கும் . ராக்கெட் நிசப்தமாகத் தன் தாங்கியிலிருந்து 
மெதுவாகக் கிளம்பிச் சென்றது ; ஒரு 20 வினாடிகளுக்கு , பழங் 
காலத்து ஒலியில்லாத் திரைப்படம் போல் யாவும் நிசப்தமாய் - 
பயங்கரமாய் - நடைபெற்றது . சப்தம் வந்து மோதும் சமயத்தில் , 
ராக்கெட் ஆயிரம் அடி உயரம் சென்றிருக்கும் . 

ஒலிபெருக்கியில் ராக்கெட்டின் போக்கு வினாடிக்கு வினாடி 
அறிவிக்கப்படுகிறது . 


- 


75,00,000 பவுண்டு உந்து விசையுடன் மேலே கிளம்பிச் 
செல்லும் ராக்கெட்டில் முதலடுக்கின் எரிபொருள் யாவும் எரிந்து 
தீர்ந்தபிறகு , அது இரண்டாம் அடுக்கைக் கொளுத்திவிட்டுக் கழன்று 
பூமியில் விழுந்துவிடுகின்றது . அப்பொல்லோ கலனில் பொருத் 
தப்பட்டுள்ள தப்புவிக்கும் கோபுரமும் இப்பொழுது கழன்று 
விழுந்துவிடுகின்றது ( படம் 31 பார்க்க ) . 


இரண்டாம் அடுக்கின் எரிபொருள் எரிந்து முடியும் தறுவாயில் , 
ராக்கெட் சுமார் 18,000 மைல் வேகத்தில் பூமியின் சுற்றுப்பாதையில் 
சென்றுகொண்டிருக்கும் . தேவையானால் , இரண்டாம் அடுக்கு 
கழற்றப்பட்டுவிட்டு, மூன்றாம் அடுக்கு ராக்கெட் சிறிதுநேரம் எரிந்து , 
பூமியின் சுற்றுப்பாதையை அடையும் . அதில் சிறிது காலம் சென்று 
விட்டுக் கணிப்பான்களின் உதவியால் 

சரியான நேரத்தையும் 
இடத்தையும் அறிந்து , அச் சமயம் வந்ததும் , ராக்கெட்டில் மூன்றாம் 
அடுக்கு மறுபடியும் வெடித்து எரிந்து , கலனை 25,000 மைல் வேகத் 
தில் நிலாவுக்குச் செல்லும் பாதையில் வைத்துவிட்டுச் சுழன்று கீழே 
விழுந்துவிடும் . 


/ 


மேலே ஏறிச் 


அப்பொல்லோ கலனுக்குள் படுத்திருக்கும் மூன்று வான் 
பிரயாணிகளுக்கும் இந்த அனுபவம் புதிதல்ல ; பல.முறை இவ்வாறு 
பிரம்மாண்டமான ஜி - விசைகளுக்குட்பட்டு 
சென்றுள்ளனர் . மூன்றாம் அடுக்கு எரிந்து முடிந்ததும் , கலனில் 
இருக்கும் பொருள் எதற்கும் எடையிராது . இந்த எடையில்லா 
நிலையிலும் அவர்கள் பல நாட்கள் பூமியைச் சுற்றிவந்துள்ளனர் .. 
ஆகையால் , அதுவும் புதிதான அனுபவமன்று ,. ஆகையால் , 
மேற்கொண்டு நடக்கவேண்டிய 

நடக்கவேண்டிய அலுவல்களைக் குறிக்கப்பட்ட 
தோத்தில் ஒன் றன்பின் ஒன்றாய்ச் செய்கிறார்கள் , 


வானவெளி வெற்றி 


116 


நிலாப் பயணம் - 
பூமியைவிட்டுச் செல்லுதல் 


- 


மூன்றாம் அடுக்கு 

எறியப்படுகிறது 
பூமியின் சுற்றுப் பாதையிலிருந்து 
மூன்றாம் அடுக்கு வான்கலனை 
நிலாப்பாதைக்குத் தூக்கிச் 

செல்கின்றது 


* 


மூன்றாம் அடுக்கும் 
அப்பொல்லோக் கலனும் பூமியின் 

சுற்றுப் பாதையில் 
வைக்கப்படுகின்றன இரண்டாம் அடுக்கு 

எறியப் படுகிறது 
தப்பவைக்கும் கோபுரம் எறியப் 
படுகின்றது 


- 


இரண்டாம் 
அடுக்கு எரிய 
ஆரம்பிக்கிறது . 


முதலாம் அடுக்கு 
எறியப் படுகிறது 


வீச்சு 


- 


படம் 31 . 


. . 


125 
நிலாவில் மனிதன் 

117 
தப் போகாவண்ணம் 
முதலாவது , அப்பொல்லோ கலனின் மூன் ரூபம் பகுதியைப் 
பிரித்துவிட்டு , முதல் இரு பகுதிகளைத் தலைகீழாய்த் திருப்பி , மூன்றாம் 
பகுதியுடன் மூக்கும் மூக்கும் ஒன்றாய்ப் பொருந்த இணைத்து 
விடுவார்கள் . இவ்வாறு வெவ்வேறு பகுதிகளை முன் புதன் கவோ 
பின் புறமாகவோ சுழலச் செய்வதால் , அவை நிலாவிற்குச் செல்லும் 
பாதையைவிட்டு விலகா , ( பூமி சூரியனைச் சுற்றிச் செல்லும் பாதையி 
லிருந்து விலகாமலே தன்னைத் தான் சுற்றிக்கொள் கிறதல்லவா ? 

பிறகு தான் வெகு நீண்ட பிரயாணம் வரும் ; 2,3 :06,000 மைல் 
தூரத்திற்கு மேற்பட்ட பயணம் . இச் சமயத்தில் வான்விமானிகள் , 
சூரியனிடமிருந்து விபத்து விளைவிக்கும் தீக்கொழுந்துகள் உண்டா 
கின்றனவா என்று மிகக் கவனமாக இருக்க வேண்டும் . இவ்வகை 
யான குமுறல்கள் ஏற்படும் பொழுது , மிகவும் பயங்கரமான ஆயனிக் 
கதிர்கள் பெரிதும் வாரி இறைக்கப்படும் . இவைகளிலிருந்து 
விமானிகள் தப்பமுடியாது . அப்படிப்பட்ட குமுறல்கள் ஏதாகிலும் 
நேருவதாயிருந்தால் அவற்றை உடனே கண்டுபிடித்துப் பூமிக்கும் 
வான்கல னுக்கும் அறிவிக்கப் பல கருவிகள் வானவெளியில் சுற்றித் 
திரியும் . அவ்வாறு நேருவதாகத் தெரிந்தால் , உடனே விமானிகள் 
யாவற்றையும் விட்டுவிட்டு ; உடனே பூமிக்குத் திரும்புவதற்கு 
ஏற்பாடு செய்வார்கள் . ஏனென்றால் , வான் கலனின் சுவர்கள் வான 
வெளியில் சாதாரணமாக வீசும் கதிர்வீச்சைத் தடுத்துவிடக்கூடியன 
என்றாலும் , சூரியக் குமுறல்களிலிருந்து வெளிப்படும் அதிசக்தி 
வாய்ந்த கதிர்களைத் தடுக்கத் திறனற்றவை. ஆகையால் , விமானிகள் 
அக் கதிர் வீச்சுக்குள் அகப்பட்டுக்கொண்டால் ஆபத்துதான் ... 
ஆனால் , இக் குமுறல் அடிக்கடி நேராது ; ஆகையால் , இவற்றால் 
ஆபத்து நேருவதற்கும் சந்தர்ப்பமிராது . 

இருண்ட வானவெளியில் விமானிகள் விண்மீன்களையும் கோள் 
களையும் கொண்டு தாங்கள் போகும் திசையை அறிந்து கலனை ஓட்ட 
வேண்டும் . அவர்களுக்கு உதவியாகச் செயற்கைச் சந்திரன்களும் , 
கணிப்பான்களும் , வேறு பல கருவிகளும் அவர்கள் செல்லவேண்டிய 
பாதையைக் கணித்து அறிவிக்கும் . அடிக்கடி அவர்கள் தங்கள் உடல் 
நலனையும் , மனோநிலையையும் , தங்கள் அறையிலுள்ள கருவிகளின் 
நிலையையும் கவனித்துக்கொள்ளவேண்டும் . அவர்கள் அடிக்கடி 
பூமிக்குத் தகவல் தெரிவித்துக்கொண்டே இருப்பார்கள் . 

ஆரம்பத்தில் மணிக்கு 25,000 மைல்களாயிருந்த வேகம் 
குறைந்துகொண்டேபோய் , பூமியின் 

கவர்ச்சியைத் தாண்டி 
நிலாவின் கவர்ச்சியில் புகுந்ததும் , மறுபடியும் வேகம் அதிகரிக்க 
ஆரம்பிக்கிறது . ஆகவே , விமானிகள் தங்கள் கலனைத் தலைகீழாகத் 
திருப்பி , இரண்டாம் பகுதியிலுள்ள ராக்கெட்டுகளை எரித்துக் கூண் 


118 


வானவெளி வெற்றி 


டின் வேகத்தைக் குறைக்கிறார்கள் . நிலாவின் தரைமட்டத்திற்குச் 
சற்றேறக்குறைய 100 மைல் உயரத்தில் , கலினின் வேகமும் திசையும் 
அதை நிலாவின் சுற்றுப்பாதையில் வைக்கின்றன . நிலாவைச் சுற்றி 
வருகையில் , இரு விமானிகள் தங்கள் அறையிலிருந்து மூன்றாம் 
பகுதியாகிய நிலாப் பகுதிக் குள் நுழைவார்கள் . மூன்றாம் விமானி 
முதல் பகுதியிலேயே இருப்பார் . 


இரு விமானிகளும் நிலாப் பகுதியைப் பிரித்து , முன்னே பழகி 
யிருந்தபடியே அதிலுள்ள ராக்கெட்டை . எரித்து , நிலாச் சுற்றுப் 
பாதையிலிருந்து நிலாவின் தரையை நோக்கிச் செல்வர் . முதலாம் 
பகுதி நிலாவைச் சுற்றிவந்தவண்ணமாய் இருக்கும் . நிலாப்பகுதி 
தன் அடிப்புற ராக்கெட்டுகளின் உதவியால் நிலாவின் தரைமட்டத் 
திற்குச் சில அடி உயரத்தில் பறந்தவாறே நிற்க , விமானிகள் 
தரையின் நிலைமையையும் இறங்கவேண்டிய இடத்தையும் கூர்ந்து 
கவனிப்பர் . யாவும் திருப்தியாயிருந்தால் , ராக்கெட்டுகளின் 
விசையைச் சிறிது மாற்றி , ஐந்து சிலந்திப்பூச்சிக் கால்களை வெளியே 
நீட்டி , மெதுவாகத் தரைமேல் இறங்குவார்கள் ( படம் 32 காண்க ) . 


இறங்கியவுடனே முதல் வேலை பூமிக்குத் தகவல் அனுப்புவது 
தான் . ஒருவேளை அமெரிக்கர் தங்கள் தேசியத் திருநாளான ஜூலை 
4 ஆம் தேதியன்று நிலாவின் மேல் 

இறங்குவதற்கு ஒழுங்கு 
செய்திருக்கலாம் . அமெரிக்காவிலும் உலகமெங்கும் ஒரே 
கொண்டாட்டமாயிருக்கும் . 


ஆனால் , ஒரு கருத்தை நினைவில் வைக்கவேண்டும் . அமெரிக்கர் 
நிலாவின் மேல் இறங்குவதற்கு ஒன்று அல்லது இரண்டு வருடங் 
களுக்கு முன்ன தாகவே , ரஷ்யர் ( தங்கள் தேசீய தினத்தன்று ) 
நிலாவின்மீது இறங்கியிருக்கலாம் . ஒருவேளை அமெரிக்கர் இறங்க 
விருக்கும் இடத்தில் ரஷ்யர்களின் நல்வரவுப் பலகை தொங்கிக் 
கொண்டிருக்கலாம் ! ரஷ்யர் தங்கள் புரட்சியின் ஐம்பதாவது 
ஆண்டு விழாவன்று ( 1967 ஆம் ஆண்டு ) நிலாவின்மீது இறங்கப் 
போவதாக உலவும் வதந்தி உண்மையாக இருக்கலாம் . அப்படி 
யிருந்தால் , உலகமெங்கும் இவ் வானவெளிப் பயணத்தின் மகத்தான 
வெற்றி வெகு உற்சாகமாய் இரு வருடங்களுக்கு முன்ன தாகவே 
கொண்டாடப்பட்டிருக்கும் . நிலாவின் மீது எந்த இடத்தில் 
இறங்குவது என்பதைப்பற்றி மிகுதியான தர்க்கம் நடந்துகொள் 
டிருக்கிறது . விண்கற்கள் சரமாரியாக விழுந்து ராக்கெட்டிற்குச் 
சேதம் விளைவிக்கலாம் என்று அறிந்திருந்தால் , அவர்கள் இறங்கு 
மிடம் நான்கு புறங்களிலும் உயரமாக சிகரங்களால் பாதுகாக்கப் , 
பட்ட பள்ளத்தாக்காக இருக்கும் . நிலாவின் மத்தியப் பிரதேசத்தில் 
இறங்குவதா , துருவப் பிரதேசத்தில் இறங்குவதா , நிலாவின் பகல் 


வால்முன்பாகத்திற்குவருமாறுசுழற்சி 


எதிர்ப்புறராக்கெட்எரிந்து அப்பொல்லோக்கலனின்வேகத்தைக் குறைத்து,அதைநிலாவின்சுற்றுப் பாதையில்வைக்கிறது 


நிலாவில் மனிதன் 


i 


C 


0 


நிலாப்பகுதி 
பிரிந்து 
. 
நிலாவின் 
மீது 
இறங்குகிறது 


(5) 


C C 


زی 


முதலாம்இரண்டாம்பகுதிகள் நிலாவின்சுற்றுப்பாதையில்தொடர்ந்து 
செல்கின் 
றன 
. 


119 


நிலாப்பயணம் 
- 
நிலாவின் 
மீது 
இறங்குதல் 


படம்32. 


120 


வானவெளி வெற்றி 


தருணத்தில் இறங்குவதா , இரவான பாகத்தில் இறங்குவதா 
என்பனபோன்ற பல பிரச்சினைகளும் உள்ளன . 


எது 


நிலாவில் இறங்கும்பொழுது ஏற்படக்கூடிய ஒரு விபத்து என்ன 
வென்றால் , நிலாக் கலன் புழுதி நிறைந்த ஒரு பள்ளத்தில் இறங்கி 
முழுகிப்போகலாம் . நிலாவின் மீது காற்று ஒன்றும் இல்லை 
யாகையால் , உண்டாகும் புழுதி , அவ்விடத்திலிருந்து மெதுவாகச் 
சரிந்து , பள்ளமான இடங்களுக்குச் சென்று அப்படியே கிடக்கும் . 
சூரியனது மகாவெப்பத்தினாலும் , இரவின் கடுங்குளிரினாலும் 
பாறைகள் வெடித்துத் தூளாகலாம் . விண்கற்கள் மோதுவதனால் 
தூளாகிப் புழுதி ஏற்படலாம் . மழை கிடையாது ; சேறு உண்டாக 
வழியில்லை ; புல்பூண்டு இல்லை . வெறும் பள்ளங்களில் ‘ புழுதிக் . 
கடல்கள் ஏற்படலாம் . அவற்றில் விழும் கலன் நீரில் முழுகுவது 
போல் முழுகிவிடலாம் ! ஆனால் , தாமஸ் கோல்டு ( Thomas Gold ) 
என்னும் பேராசிரியர் கூறியதுபோல் , புழுதிகளைக் கலைக்க ஒரு வழி 
ஏற்படலாம் ; சூரியனிலிருந்து அயனிகள் பெருவாரியாக நிலாவின் 
மேற்பரப்பில் விழுகின்றன . புழுதியில் விழும் அயனிகள் புழுதித் 
துகள்களுக்கு ஒரே தன்மையுடைய மின்னேற்றமூட்டும் ; ஓரின 
மின்னேற்றங்கள் ஒன்றையொன்று எதிர்க்குமல்லவா ? 

இதன் 
விளைவாகப் புழுதித் துகள்கள் நாலாப்பக்கமும் சிதறி , எவ்விடத் 
திலும் அவை மிக ஆழமாக இல்லாமலும் இருக்கலாம் , 
உண்மையானது என்று மேலே அனுப்பப்படும் ஆளில்லாக் கலன்கள் 
கண்டுபிடித்து அறிவிக்கும் . 

சூரியனிலிருந்து சாதாரணமாகப் பூமிக்கு வரும் ஒளி வெப்பக் 
கதிர்களுடன் , புற ஊதாக் கதிர்களும் , எக்ஸ் - கதிர்களும் , அகச் 
சிவப்புக் கதிர்களும் வருகின் றன . ஆனால் , ஒளி , வெப்பக் கதிர்களைத் 
தவிர மற்றக் கதிர்களையெல்லாம் நமது காற்றுமண்டலம் உட்கிரகித்து 
விடுகிறது . இல்லையென்றால் , அவை நமது உடம்பிற்குப் பெருஞ் 
சேதம் விளைவிக்கும் . நிலாவின்மீது காற்று ஒன்றுமில்லையாகையால் 
இக் கதிர்கள் யாவும் விமானிகள் மீது விழும் . அவர்கள் அணிந்துள்ள 
அழுத்த உடை இக் கதிர்களைத் தடுக்கச் சக்தியற்றது . ஆகையால் , 
விமானிகள் தங்கள் அறையைவிட்டு வெகுநேரம் வெளியே தங்க 
முடியாது . அப்படித் தங்கினால் ஒரு மலைச்சிகரத்தின் ஒதுக்கத்திலோ , 

குகைக்குள்ளேயோதான் தங்க வேண்டும் . துருவப் 
பிரதேசத்தில் இக் கதிர்வீச்சு மட்டாயிருக்கும் . 

இக் கதிர்வீச்சு மட்டாயிருக்கும் . நிலாவின் இரவுப் 
புறத்தில் மிகக் குளிராகவும் , பகற் புறத்தில் மிக வெப்பமாகவும் 
இருக்கும் . நிலாவின் ஒரு நாள் பூமியின் 29 நாட்களுக்குச் சம்மாகை 
யால் , அதன் பகல் 141 நாட்களா கவும் , இரவு 141 நாட்களாகவும் 
நீடித்து , அதிவெப்பத்தையும் கடுங்குளிரையும் உண்டுபண்ணும் . 
நடுப்பகலன்று நிலாவின் வெப்ப நிலை 216 டிகிரி ( F )வரை ஏறும் . 


ளனர் . 



நிலாவில் மனிதன் 

121 
நடு இரவன்று அதன் வெப்ப நிலை பூஜ்யத்துக்குக்கீழ் 243 டிகிரியாகக் 
. குறையும் . 
அமெரிக்கர் , புரோஸல்லோக் கடல் (Oceanus Procellarum ) 

, 
என்னுமிடத்தில் இறங்குவதாகத் தற்காலிகமாய் முடிவு செய்துள் 

இப் பிரதேசம் - கோபர்னிகஸ் மலைக்குத் தென் மேற்கில் , 
நிலாவின் கடைசிப் பிறைக்காலத்தில் , சூரிய வெளிச்சத்தில் உள்ளது . 
இவ்விடத்தில் ஆட்களுக்குத் தேவையான - கருவிகளையும் , மின்சக்தி 
யால் இயங்கக்கூடிய ஒரு வண்டியையும் முன்னதாகவே இறக்கிப் 
பூமியிலிருந்து இவற்றை இயக்கி , அவ்விடத்தை முழுவதும் ஆராய்ந் 
திருப்பார்கள் . 

அப்பொல்லோ கலன் பூமியிலிருந்து புறப்படும் பொழுது 
அமாவாசைத் தருண மாக இருக்கும் . அப்பொழுது இறங்கப்போகும் 
இடத்தில் சூரியன் இன்னும் பிரகாசித்துக்கொண்டுதானிருக்கும் ; 
ஆனால் , அஸ்தமிக்க 2 , 3 நாட்களே இருக்குமாகையால் , நிலாவின் 
மேற்பரப்பின் வெப்பம் பெரிதும் தணிந்துபோய் இருக்கும் . சூரியன் 
மறைந்தபின்னர் நிலம் மிகவிரைவில் குளிர்ந்துபோய்விடும் . ஆனால் , 
விமானிகளின் வானவெளி உடையில் மின்சூடு 

உடையில் மின்சூடு ஏற்றும் சாதன 
இருப்பதால் , குளிரைப்பற்றி அதிகம் கவலையில்லை . எப்படியிருந் 
தாலும் , அதிகக் குளிர் ஏற்படுமுன் தங்கள் கலனுக்குள் திரும்பிச் 
சென்றுவிடலாம் . 

இரவு நேரத்தில் காரிருளாய் இருக்காது . அமாவாசைத் 
தருணத்தில் நிலா பூமிக்கும் சூரியனுக்கும் . இடையே வருகிறது . 
ஜெகஜ்ஜோதியாகப் பிரகாசித்துப் பௌர்ணமியன்று பூமியில் கிடைக் 
கும் வெளிச்சத்தைப்போல் சுமார் 16 மடங்கு அதிகமான வெளிச்சம் 
தரும் . அவ்வொளியில் புத்தகங்களைச் சுலபமாய்ப் படிக்கலாம் ! 


. 


ை 


நிலாவில் சூரியன் மறைவதற்குச் சிறிது முன்னதாக விமானி 
போய் இறங்குவதால் , இன்னொரு மிக முக்கியமான நிகழ்ச்சியையும் 
காண்பார் . இதைச் சாதாரணமாய்ப் பூமியில் முழுச் சூரிய 
கிரகணத்தின்பொழுதுமட்டுமே - காணமுடியும் . சூரியன் அஸ்தமித்த 
வுடனே , அதைச் சுற்றி லட்சக்கணக்கான மைல்கள் உயரத்திற்கு 
வியாபித்திருக்கும் சூரிய மகுடத் தைக் ( corona ) காணலாம் . 
இவ்வொளிமகுடம் சூரியனது அதிபிரகாசத்தால் பகல் நேரத்தில் 
தெரிவதில்லை . சூரியனின் வட்ட முகம் மறைக்கப்பட்டால்தான் 
இது தெரிகிறது . இது சூரிய வட்டத்திற்கு அப்பால் சுமார் 140 
லட்சம் மைல்கள் வரை வியாபித்துள்ளது . முழுச் சூரிய கிரகணத்தின் 


122 


வானவெளி வெற்றி 


பொழுது சூரியனின் தகடு மறைக்கப்படும் சில நிமிட நேரத்திற்கே 
இதை ஆராய முடிகிறது . ஆனால் , நிலா , மிகவும் மெதுவாகச் சுழல் . 
வதால் , இவ் வெளிமகுடத்தை ஏறக்குறைய 15 மணி நேரம்வரை 
காணலாம் . இதை ஆராய்வதற்குப் போதுமான நேரம் கிடைக்கிறது . 
நிலாவின் மலைத்தொடர்களுக்குமேல் வியாபித்துவரும் சூரியனின் 
ஒளிமகுடத் தோற்றம் சூரியமண்டலத்திலேயே காணக்கூடிய மிக 
அழகிய கண்காட்சிகளில் ஒன்றாகும் . 


சூரியன் மறைந்தவுடனே , பிரயாணிகளில் ஒருவர் தன் 
அழுத்தம் தாங்கும் உடையை அணிந்துகொண்டு , தன் அறையை 
விட்டு வெளியேறுவார் . கலனின் மூக்குப் பாகத்தில் காற்றடைப்பு 
அறை ( air - lock ) உள்ளது . அவ்வறைக்குள் நுழைந்து , தன் 
உடையில் ஏதாவது துவாரங்கள் உள்ளனவா என்று கவனித்துப் 
பார்த்துவிட்டு , ஆக்ஸிஜன் , மின்சக்தி , ரேடியோ , மற்றும் தான் 
சுமந்து செல்லும் மற்றக் கருவிகள் யாவும் சரியாய் இருக்கின்றனவா 
என்று பரிசோதித்துப் பார்த்துவிட்டு , அறையின் பம்பை இயக்குவார் . 
அறையிலுள்ள காற்றெல்லாம் வெளியேற்றப்பட்டு ஒரு குப்பிக்குள் 
அடைக்கப்பட்டு விடும் . பிறகு , அவர் வெற்றிடமாய்விட்ட காற் 
றடைப்பு அறையின் கதவைத் திறந்து , நிலாவின் தரைமட்டத்திற்கு 
ஓர் ஏணி வழியாய் இறங்கி வருவார் . மற்ற விமானி கலனுக்குள்ளேயே 
இருந்துகொண்டு , வெளியே செல்பவரின் போக்கைக் கவனமாய்ப் 
பின்பற்றி , நடக்கும் நிகழ்ச்சியை அவ்வப்போது பூமிக்கு நேரடியாக 
ஒலிபரப்பிக்கொண்டே இருப்பார் . 

கீழே 

இறங்கியவருடனும் 
ரேடியோமூலம் அவர் எந் நேரமும் உரையாடிக்கொண்டு இருப்பார் . 

திலாப்பரப்பின்மீது இறங்கியவர் , தோண்டுவதற்கு வேண்டிய 
சிறு கருவிகளையும் , எண்கள் கொடுக்கப்பட்ட சிறு பைகளையும் 
எடுத்துச் செல்வார் . காகிதமும் பென்சிலும் வைத்திருப்பார் . பேனா 
பயன் படாது ; ஏனென்றால் , மை அத்தனையும் ஆவியாகிப்போய் 
வறண்டுபோயிருக்கும் ! அங்குமிங்கும் மெதுவாக நடந்து , தான் 
பார்க்கிறவைகளையும் , அவ்வப்போது தோண்டியெடுக்கிறவைகளையும் 
குறித்துக் கலனிலுள்ளவர்களோடு எந் நேரமும் பேசிக்கொண் 
டிருப்பார் . நடக்கும்போது மிக எச்சரிக்கையாய் இருக்கவேண்டும் . 
புழுதி நிறைந்த பள்ளத்திலோ பிளவுகளிலோ விழுந்துவிட்டால் , 
வெளியே வருவது மிகக் கடினமாய்விடும் . ஒரு கல்லின் கூரிய நுனி 
அவரது 

உடையைக் கிழித்துவிட்டால் , உடையின் அழுத்தம் 
குறைந்து சில வினாடிகளில் வெற்றிடமாகிவிடும் . அவரது ரத்தம் 
உடம்பின் வெப்பத்தால் கொதித்து ஆவியாகிவிடும் . சில வினாடிகளில் 
மரணம் ஏற்பட்டுவிடும் . ஆகையால் , நடக்கும்பொழுதும் வேலை 
செய்யும்பொழுதும் மிகமிக எச்சரிக்கையாக இருக்கவேண்டும் , பாது 
காப்புக்காக , உடை இரண்டு அடுக்குள்ள தாகச் செய்யப்பட்டிருக்கும் , 


நிலாவில் மனிதன் 


123 


அது 


வெளிப்பகுதி கிழிந்துபோனாலும் சேதம் ஏற்படாதவாறு 
பாதுகாக்கும் . . 


- 


நிலாவின் மீது நடப்பது எப்படியிருக்கும் ? 150 பவுண்டு எடை 
யுள்ள மனிதன் நிலாவின்மீது 25 பவுண்டு எடையுள்ளவனாய் 
இருப்பான் . பூமியில் மூன்றடி குதிக்கும் சக்தியை உபயோகித்தால் , 
அங்கு 18 அடி உயரம் கிளம்புவார் ! ஏதாவது ஆபத்து நேர்ந்து , 
கலனுக்கு வேகமாகத் திரும்பவேண்டியிருந்தால் , அவர் ஓடும் 
ஓட்டத்தின் ஒவ்வோர் அடியும் 20 , 25 அடி நீளமாக , மான் தாண்டிக் 
குதித்துச் செல்வதுபோல் இருக்கும் ! ஆனால் , ஈர்ப்புவிசை குறைவாக 
இருப்பதால் , உயரச் சென்றவர் மறுபடியும் தரைக்கு வந்து 
சேர நெடுநேரம் பிடிக்கும் ! ஆகையால் , அடிகள் நீளமானவையா 
யிருந்தாலும் அதிவேகமாக ஓட முடியாது . சில சமயங்களில் 
திரைப்படத்தில் தாண்டிக் குதிக்கும் பந்தயத்தை மெ 
இயக்க த்தில் ( s ! ow motion ) காண்கிறோமே , அதுபோல் இருக்கும் ! 


நிலாவில் காற்று இல்லையாகையால் , விண்வெளியில் உள்ளது 
போலவே வானம் கறுப்பாக இருக்கும் . பூமியில் காண்பதைவிட மிக 
அதிகமான நட்சத்திரங்கள் தென்படும் . வானத்தில் மிகப் பெரிதாகத் 
தோன்றுவது பூமிதான் ; நிலாவைவிட நான்கு மடங்கு அதிகக் குறுக் 
களவுடையதாகையால் , பூமி பெளர்ணமி நிலாவைப்போல் நான்கு 
மடங்கு பெரிதாக , மாபெரு வெண்கோளமாகத் தோன்றும் . அதில் 
மஞ்சள் , பச்சை , ஊதா நிறப் பட்டைகளும் தென்படும் . 


நிலாவின் சிறிய அளவு காரணமாக , : அதன் நிலப்பரப்பின் 
வளைவு தெளிவாகத் தென்படும் . பிரயாணி எங்கு நின்றாலும் அடி 
வானம் மிக அருகிலிருப்பதுபோல் தோன்றும் . மலைகளும் பள்ளத் 
தாக்குகளும் இல்லாத சமவெளியில் ஒரு மனிதன் 2,800 கெஜ தூரம் 
( சுமார் 13 மைல் தூரம் ) நடந்து போனால் , அவன் அடிவானத்திற்கு 
அப்பால் மறைந்துபோவான் ! 


முதல் தடவையாக நிலாவின்மீது ஆராய்ச்சி செய்யப் போகும் 
பொழுது , கலனைவிட்டு வெகுதூரத்திற்கு அப்பால் பிரயாணி செல்ல 
மாட்டார் . ஆபத்து ஏதேனும் நேர்ந்தால் உடனே கலனுக்கு ஓடிவர 
வேண்டுமல்லவா ? அதுமட்டுமல்ல ; அடிவான வளைவுக்கு அப்பால் 
சென்றுவிட்டால் , ஆளைப் பார்ப்பது முடியாமற் போய்விடும் ; 
அத்துடன் , ரேடியோப் போக்குவரத்தும் அறுபட்டுப்போ 
ஏனென்றால் , ரேடியோ அலைகள் ஒளி அலைகளைப்போல் நேர்கோட்டில் 
செல்பவை . நிலா மேற்பரப்பின் வளைவைத் தாண்டிச் செல்லா . பூமி 
யை சுற்றி அயனி மண்டலங்கள் பரவியிருப்பதால் , அவை ரேடியோ 
அலைகளைப் பிரதிபலித்து , ஆயிரம் மைல்களுக்கப்பாலும் , ரேடியோ 


பாம் . 


124 


வானவெளி வெற்றி 


ஒலிபரப்பைக் கேட்க உதவுகின்றன . ஆனால் , நிலாவைச் சுற்றி அயனி 
மண்டலங்களும் கிடையா . ஆகவே , அடிவானத்திற்கு அப்பால் , 
சென்றவன் கண்களுக்கும் மறைந்துபோவான் ; ரேடியோப் போக்கு 
வரத்திற்கும் அப்பாற்பட்டவனாகிவிடுவான் . 


விமானத்தின் உச்சியில் மிக உயரமான , ரேடியோ மின்கம்பம் 
ஒன்றைப் பொருத்திவைத்தால் , கண்ணுக்கு மறைந்த பிரயாணியுடன் 
இன்னும் சில மைல்கள் தூரம்வரை ரேடியோவில் பேசலாம் . 25 அடி 
உயரமான கம்பத்தை நாட்டினால் , பிரயாணி சுமார் 5 மைல்கள் தூரம் 
வரை போகலாம் . அங்கு ஒரு சிறு ரேடியோ அஞ்சல் பெட்டியை 
( 25 அடி கம்பத்துடன் ) வைத்தால் , இன்னும் 5 - மைல் தூரம் 
செல்லலாம் . 


இதற்கு வேறொரு வழி என்னவென்றால் , பூமியிலிருந்து அஞ்சல் 
செய்தலாகும் . சக்தி மிகுந்த வானொலி அஞ்சல் நிலையங்களைப் 
பூமியின் மூன்று நான்கு இடங்களில் ( அமெரிக்கா , ஆப்பிரிக்கா , 
ஆசியா , ஆஸ்திரேலியா ) ஏற்படுத்திவிட்டால் , நிலாப் பிரயாணியின் 
ரேடியோச் செய்திகளை இவ்வஞ்சல் நிலையம் ஏற்று , நிலாக்கலனுக் 
குள் அஞ்சல் செய்யும் . பூமியை நோக்கியுள்ள நிலாப்பகுதி 
முழுவதையும் இவ்வஞ்சல் நிலையங்கள் நோக்கியிருக்குமாகையால் , 
பிரயாணி அப் பகுதியில் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் . 
ஆனால் , ரேடியோச் செய்திகள் விமானத்திலிருந்து பிரயாணிக்கும் , 
பிரயாணியிடமிருந்து விமானத்திற்கும் பூமி வழியாகச் செல்ல 
3 வினாடிகள் பிடிக்கும் ! ஓர் 20 மைல் தூரத்திலுள்ள பிரயாணி 
தன் கலனிலுள்ள நண்பனின் பதிலைக் கேட்க 6 வினாடிகள் செல் 
லும் ; ஒவ்வொரு கேள்வியும் பதிலும் சுமார் 5 லட்சம் மைல்கள் 
பிரயாணம் செய்தாகவேண்டும் ! 


நிலாவின்மீது இறங்கிய பிரயாணியின் முதல் வேலைகளில் ஒன்று , 
முன் கூட்டியே நிலாவின் மீது இறக்கியுள்ள கருவிகளைப் பரிசோதித் 
துப் பார்ப்பதாகும் . சில கருவிகள் கலனுக்கு வெகு தூரத்திற்கப்பால் 
இறங்கியிருக்கலாம் . ஆனால் , அருகில் இறங்கிய கருவிகளைப் , 
பரிசோதித்துப் பார்ப்பது கடினமன்று . . அவர்களுக்குப் பயன்படக் 
கூடிய கருவிகளையும் பொருள்களையும் இறக்கப்பட்ட இடங்களி 
லிருந்து சேகரிக்கவேண்டும் ; அவைகளில் ஒன்று பிளாஸ்டிக்கால் 
ஆன ஒரு பெரிய கூடாரத் துணியாக இருக்கலாம் . அது காற்றுப் 
புகா வண்ணமாக ஒரு கோளமாகச் செய்யப்பட்டிருக்கும் . அதைச் 
சேகரித்துக் காற்றால் நிரப்பி , நிலாவின் மீது மனிதனின் முதலாம் 
வீடாக அமைப்பார்கள் ! அதைச் சுற்றி இரு கவர்களாவது இருக்க 
வேண்டும் . இரண்டிற்கு மிடையே சிறிது இடைவெளியும் இருக்கும் . 
எதிர்பாராவகையிலோ , விண்கற்கள் மோதியோ , ஒரு சுவரின் துணி 


நிலாவில் மனிதன் 


125 


கிழிந்துபோனாலும் , காற்று முழுவதும் வெளியே போகாவண்ணம் 
மற்றச் சுவர் தடுத்துவிடும் . வெளியே போகவும் உள்ளே வரவும் ஒரு 
• * காற்றடைப்பு அறை கதவோடு சேர்ந்து இருக்கும் . 

ஒரு மனிதனால் இக் கூடாரத்தை எழுப்புவது பூமியின்மேல் 
மிகக் கடினமானது தான் ; என்றாலும் , நிலாவின் மேற்பரப்பில் மிகக் 
குறைவான ஈர்ப்புவிசை காரணமாக இது அவ்வளவு கடினமா 
யிராது . கூடாரம் அமைக்கப்பட்டவுடன் , தமக்கு வேண்டிய சரக்கு 
களையெல்லாம் அதனுள் கொண்டுவந்து சேமித்து விடுவர் - காற்றுக் 
குப்பிகள் , சமையல் சாதனங்கள் , கழிவு வசதிகள் , ரேடியோ , விஞ் 
ஞானக் கருவிகள் முதலியன . மின்சக்திக்கு வேண்டிய பாட்டரிகளைக் 
கூடாரத்திற்குள்ளும் , அவைகளுக்கு மின்னூட்டம் அளிக்கும் சூரிய 
மின்கலன்களை வெளியிலும் அமைப்பார்கள் . இந்த ஒழுங்கு முதலில் 
போதுமானதென்றாலும் , பிற்பாடு நிலாவின்மீது பலர் குடியேறி 
னால் அணுஉலை ( nuclear reactor ) ஒன்றை அங்கு அமைத்துவிடுவது 
சிக்கனமாக முடியும் ; பெருவாரியான பாட்டரிகளையும் சூரியக் கலன் 
களையும் பூமியிலிருந்து நிலாவிற்குத் தூக்கிவருவது கடினம் ; பிறகு 
அவைகளைப் பழுதுபார்த்துக்கொண்டிருப்பதும் சிரமம் . 

நிலாவின்மீது எத்தனை ( பூமி ) - நாட்கள் தங்கியிருப்பார்கள் 
என்பதை முன்கூட்டியே அறிவது கடினம் . தற்சமயம் விஞ்ஞானிகள் 
கேட்கும் - கேள்விகளுடன் அடுத்த சில ஆண்டுகளில் அனுப்பப் 
படும் ஆளில்லாக் கலன்களின் கருவிகள் கண்டுபிடிக்கும் புது உண்மை 
களும் பல புதிய கேள்விகளைக் கிளப்பலாம் . - ஆனால் , முதலாம் 
பயணத்தில் எல்லாக் கேள்விகட்கும் விடை கண்டுபிடிப்பது இயலாத 
காரியம் . முக்கியமான பரிசோதனைகள் சிலவற்றைச் செய்துவிட்டு , 
நிலாவின் மேற்பரப்பைச் சுற்றிப் பார்த்துவிட்டு , நிலாவின் கல் , மண் , 
பாறையில் பதிந்து கிடக்கும் பழமையான பொருள்கள் , தாதுப் 
பொருள்களில் சில , இவற்றைத் தம் பைகளில் போட்டுக்கொண்டு , 
திரும்பிவருவதற்கு ஆயத்தம் செய்யவேண்டியதுதான் . சேகரிக்கும் 
மா திரிகளில் ஒரேவிதமான பாறைகள் பலவற்றைப் பூமிக்குச் சுமந்து - 
செல்லாவண்ணம் , நிலாவின் மேலேயே சிறிது பரிசேர் தனை செய்வ 
தற்குச் சாதனங்கள் கொண்டு செல்லவேண்டியிருக்கும் . அச் 
சோதனைகளை டெலிவிஷன் மூலமாய் பூமியிலிருந்து கவனிக்கும் 
விஞ்ஞானிகள் , ரேடியோமூலம் விமானிக்கு வழிமுறைகளைக் கூறிச் 
" சோதனையை நடத்தலாம் . 

நிலப்பரப்பைச் சுற்றிப் பார்க்கையில் , எங்கேனும் பிளவுகளில் 
சிறிதளவு நீராகிலும் காற்றாகிலும் உண்டா என்று கவனமாய்த் 
தேடிப்பார்ப்பார்கள் . காற்று , நீர் , உணவு இவைதாம் மனிதன் 
உயிரோடிருப்பதற்கு இன்றியமையாத பொருள்களாகும் . செல்லு 


126 


வானவெளி. வெற்றி 


மிடத்தில் இவை 

வை அகப்பட்டுவிட்டால் , மிக அதிகமான பணச் 
செலவில் அவற்றைப் பூமியிலிருந்து தூக்கிச் செல்லவேண்டிய 
தேவை இருக்காது . ஆனால் , அவை நிலாவின்மீது அகப்படுமோ 
என்பது சந்தேகந்தான் . பூமியிலிருந்து நாம் ஒருபோதும் காணாத 
நிலாவின் மறுபுறத்தில் ஒருவேளை இவை அகப்படுமோ என்னவோ ? 
அப்படிக் கிடைத்தாலும் போதிய அளவில் கிடைக்குமோ என்பது 
சந்தேகம் . 


ஓ 


நிலாவின் மேற்பரப்பு ஒரு கொடுமையான பாலைவனம் . பயிர் 
பச்சை ஒன்றுமில்லாததால் , அதன் மேற்பரப்பில் நிறம் என்பதே 
கிடையாது . கறுப்பு , அல்லது கண்ணைக் குருடாக்கும் வெண்மை 
இவை இரண்டிற்கு மிடையே சாம்பல் நிறங்கள் , அவ்வளவுதான் . 
கண்களுக்குக் குளிர்ச்சி தரும் பச்சை , ஊதா , நீலம் , மஞ்சள் முதலிய 
எந்த நிறமும் அங்குக் கிடையாது . காடுமுரடான , மேடுபள்ளம் 
நிறைந்த நிலத்தோற்றம் , செங்குத்தாகப் பல ஆயிரம் அடி உயரம் 
எழும்பும் மலைச்சிகரங்கள் , கிடுகிடு பாதாளங்கள் , பயங்கரப் பிளவுகள் , 
இவை பிரயாணிகளுக்குப் பீதியை உண்டுபண்ணும் . படிந்து 
கிடக்கும் தூசியை அசைக்கக் காற்றுக் கிடையாது . எங்கும் ஒரே 
நிசப்தம் . ஓர் அசைவு , ஒரு சப்தம் , நிறம் ஒன்றுமில்லாத செத்த 
உலகம் ! இதுதான் நிலா உலகின் 

இயற்கை அமைப்பாக 
இருக்கும் . 


முதலாம் பயணத்திலேயே இன்னொரு முக்கியமான செய்தி 
பெரும்பாலும் தெளிவாகலாம் என்று எதிர்பார்க்கிறார்கள் . ஒரு சிறு 
தொலைநோக்கிகொண்டு நிலாவைப் பார்த்தாலும் , அதன் மேற்பரப்பு 
சிறுசிறு புள்ளிகளால் நிறைந்துள்ளது தெரியவரும் . பெரிய தொலை 
நோக்கிகள் மூலம் பார்த்தால் , பல மலைச்சிகரங்கள் தெரிகின்றன . 
அத்துடன் , மிக ஆழமான பள்ளங்களும் , அவற்றைச் சுற்றி மிக 
உயரமான விளிம்புகளும் உள்ளன . பள்ளங்கள் பெரிதும் வட்ட 
வடிவமாய் உள்ளன . எரிமலைக் குழம்புகள் நிலாவின் உட்புறத்தி 
லிருந்து கோடானு கோடி ஆண்டுகட்கு முன்பு வெடித்து வெளிவந்த 
போது இவை உண்டாயின என்று பல ஆண்டுகளாக மக்கள் நம்பி 
வந்தனர் . வேறொரு சாரார் , வெளியுலகிலிருந்து சிறிதும் பெரிது 
மான விண்கற்கள் நிலாவின் கவர்ச்சியால் இழுபட்டு , காற்றில்லாத 
தால் எரிக்கப்பட்டுப்போகாமல் , நிலாவின் தரை மேல் மிகப் பலமாக 
மோதினதால் உண்டானவை இவை என்று சொல்கிறார்கள் . அப்படி 
யானால் , புதிதாக ஏன் சென்ற நூறு ஆண்டுகளில் ஒன்றும் 
உண்டாகவில்லை ? என்ற கேள்விக்குப் பதில் தெரியவில்லை . இச் 
சிக்கலான கேள்விகளுக்கு ஒருவேளை நேரிலே சென்று பார்க்கும் 
விஞ்ஞான விண்வெளி வீரர் ஒருவர் பதில் கண்டுபிடிக்கலாம் 


நிலாவில் மனிதன் 


127 


நிலா வின் அருகே தாண்டிச் சென்ற கலன்களிலுள்ள கருவிகள் 
நிலாவைச் சுற்றிக் காந்தமண்டலமே கிடையாது என்று அறிவித் 
துள்ளன . ஒரு வேளை நிலாவின்மீது இறங்கி அளந்துபார்த்தால் , மிகச் 
சிறிய அளவு காந்தப்புலன் தென்படலாம் ; காஸ்மிக் கதிர்களின் 
செறிவையும் அளப்பார்கள் . இவற்றைத் தவிர , தற்சமயம் நமக்குத் 
தெரியாத வேறு பல மர்மங்களும் கேள்விகளும் , அடுத்த நாலைந்து 
ஆண்டுகளில் , மேலே செல்லும் ஆளில்லாக் கலன்களால் வெளிப் 
பட்லாம் . அவை யாவற்றையும் முதலாம் பிரயாணிகளால் 
பரிசோதித்தறிய முடியாதுதான் . பிற்பாடு செல்லும் விஞ்ஞானிகள் 
பலர் அவற்றைப் புதிர் அறுக்கவேண்டும் . 

ஒரு புது நாட்டை ஆராய்ந்தறியச் செல்லும் முதற் பிரயாணிகள் 
அந் நாட்டின் நிலப்பாங்கினை நன்கு ஆராய்ந்து அறிந்தபின் பலர் 
அந் நாட்டில் குடியேறுவது மனித வழக்கம் . நிலாவிற்குச் செல்லும் 
மனிதனும் அப் பழக்கத்தையே பின்பற்றுவான் என்பதற்கையமில்லை . 
காற்றும் நீரும் இல்லா உலகத்தில் எவ்வாறு குடியேறுவது என்ற 
கேள்வியைப் பலர் பலவாறு ஆராய்ந்துள்ளனர் . இக் கேள்வியைப் 
பிறகு எடுத்துக் கொள்வோம் . 

நிலாவின் மேற்பரப்பை ஒருவாறு ஆராய்ந்து முடித்தபின்னர் , 
விமானிகள் இருவரும் தங்கள் கலனுக்குள் புகுந்து , அதிலுள்ள ராக் 
கெட்டைத் துவக்குவர் . நிலாப்பகுதியின் கால்களும் , அவற்றோடு 
பிணைக்கப்பட்டுள்ள வெளிராக்கெட்டும் நிலாவின்மீது - விட்டுவிடப் 
படும் . பிரயாணிகள் உள்ள பாகம் நிலாவின் கவர்ச்சியை வென்று , 
நிலாவின் சுற்றுப்பாதையில் சென்று கொண்டிருக்கும் முதலாம் பகுதி 
யுடன் முந்திய ஆண்டுகளில் பழகியவாறு இணைக்கப்படும் . உடனே 
பிரயாணிகள் 

இருவரும் நிலாப்பகுதியிலிருந்து முதற் 
பகுதிக்குள் புகுந்துவிடுவார்கள் . நிலாவிலிருந்து சேகரித்துவந்த 
பொருள்களெல்லாம் சாமான் அறையில் வைக்கப்பட்டபிறகு , நிலாப் 
பகுதி கழற்றப்பட்டு , நிலாவைச் சுற்றிச் செல்லுமாறு விட்டு விடப் 
படும் ... இரண்டாம் பகுதியிலுள்ள 22,000 பவுண்டு உந்து விசை 
யுடைய ராக்கெட் வெடித்து எரிந்து , கலனை நிலாச் சுற்றுப்பாதையி 
லிருந்து பூமியை நோக்கித் தூக்கிச் செல்லும் ( படம் 33 -அ , 
33 - ஆ காண்க ). 
ப திரும்பிப் பூமியின் ஆகாயத்திற்குள் நுழைவதுதான் மிகக் 
கடினமான செயலாகும் . வெளியுலகிலிருந்து பூமிக்கு 

வந்து 
சேரும் எந்தப் பொருளும் குறைந்தது 25,000 மைல் வேகத்தில் வரும் . 
அவ் வேகத்தில் அது காற்றின் உராய்வு காரணமாக , கட்டாயமாக 
எரிந்து சாம்பலாய்விடும் . அப்பொல்லோ கலனில் உள்ளவர்கள் 
கலனை மிக எச்சரிக்கையுடன் , குறிக்கப்பட்ட ஓர் உயரத்தில் பூமியைச் 
சுற்றுமாறு செய்யவேண்டும் . அப்பொழுதுதான் வெப்பம் மிக 


128 


வானவெளி வெற்றி 


அதிகமாக இல்லாமலும் , வானவெளிக்குத் திரும்பிப் போய்விடா 
மலும் வேகம் குறைந்து பூமிக்குத் திரும்பமுடியும் . காற்றினுள் 
வெகு சீக்கிரம் வந்துவிட்டால் , உராய்வினால் கலன் எரிந்துபோம் . 
காற்றினுள் வராமல் 

வராமல் காற்றிற்கு வெளியே பூமியைச் சுற்றிச் 


- 


10 


2 


111 


1000 


- 
. 


1 


- 


33 - அ . நிலாப்பயணம் - நிலாவிலிருந்து திரும்புதல் 
1. நிலாவை ஆராய்ந்த பின்னர் நிலாப்பகுதி தாய்க்கலனுக்குத் திரும்புகிறது . 

பிரயாணிகள் இருவரும் முதலாம் பகுதிக்குள் புகுந்துகொள்கின்றனர் . 
2 . நிலாவின் சுற்றுப்பாதையிலிருந்து தப்பி , பூமியை நோக்கிச் செல்கின்றனர் . 
3 . பூமியின் சுற்றுப்பாதை சேர்ந்து தரைக்கு இறங்குகின்றனர் . 


சென்றால் , வேகம் குறையாமல் , மறுபடியும் பூமியின் கவர்ச்சியினின்று 
விடுபட்டு , வானவெளிக்குச் சென்றுவிடும் ; இரண்டும் நேராமல் 
சரியான வேகக் குறைவை உண்டுபண்ணும் பாதை மிகவும் குறுக 
லானது . 

இதற்குத் திரும்பிவரும் சந்து ( Re - entry Corridor) 
என்று பெயர் . 


விமானிகள் இரண்டாம் பகுதியிலுள்ள ராக்கெட்டுகளின் 
உதவியால் , தங்கள் வேகம் , திசை இவற்றைச் சரியான அளவுக்குக் 


முதலாம் 


நிலாவில் மனிதன் 

( 29 
கட்டுப்படுத்தி , ‘ திரும்பிவரும் சந்தி ல் நுழைவார்கள் . ஏறக் 
குறைய 100 மைல் உயரத் 
தில் இரண்டாம் பகுதி , பூமிக்குத் திரும்புதல் 
எறிந்துவிடப்படும் . விமா 
னிகளுள்ள 
பகுதி 

த லை கீழாகத் 

முதலாம் பகுதி பிரிதல் 
திரும்பி அகலமான பாகம் 
முன் நோக்கியவாறு 

முன் பின்னாகத் 
காற்று மண்டலத்தில் 

திரும்புதல் 
துழையும் . அப்பொழுது 
உண்டாகும் அதிகமான 
வெப்பத்தைத் தாங்கி முதலாம் பகுதி பூமியின் 

ஆகாயத்திற்குள் 
அதை உள்ளே புகாத 

பிரவேசித்தல் 
வாறு வெளியிலே விரை 
யம் செய்துவிடுவதற்கான 
ஏற்பாடுகள் இம் முதற் 
பகுதியிலுள்ளன 

என்று 
முன்னர் 

பார்த்தோம் . 
அப்படியிருந்தும் , கலன் 

முதலாம் பாரசூட் விரிகிறது 
அதி வெப்பமடைந்து , 
நெருப்புத் தணல் போல் 
சிவப்பு நிறத்தில் ஒளிரும் . 

முழுவதும் 
எரிந்துபோகாது . சுமார் 
40. மைல் 

உயரத்தி 
லிருந்து 10 மைல் உயரம் 

பெரிய பாரசூட் விரிகிறது 
வந்து சேரும்வரை , ஓர் 
இரண்டு நிமிடங்களுக்கு 
இந்த அதிக உராய்வு , 
அதிவெப்ப நிலை ஏற்படும் . 
அச் சமயத்தில் காற்றின் 
தூக்கும் சக்தியால் 
கலன் பக்கவாட்டமாகவும் 
தள்ளப்படும் . இதைக் 
கொண்டு கலனில் உள்ள தரையைத் தொட்டதும் 
ராக்கெட்டுகளின் 

பெரிய பாரசூட் 
உ தவியால் கலனை அப் பிரிந்து விடுகிறது 
புறம் இப்புறம் திருப்பி , 
வெகுதூரம் பக்கவாட்ட 

படம் 33.ஆ 
மாகச் செல்லக்கூடும் . அதாவது , கலன் உயரவிருந்து ஒரு கல் 

9 


ஆனால் , 


| 


சிறு 


130 


வானவெளி வெற்றி 


பல 


விழுவதுபோல் செங்குத்தாக விழாமல் , பக்கவாட்டமாகப் 
மைல்களுக்குச் செலுத்தப்படலாம் . " இவ்வாறு கலனை ஒட்டி , முன் 
குறித்த இடத்தில் , மரம் , பாறை இவைகளால் சேதமேற்படா தவாறு 
எச்சரிக்கையுடன் பத்திரமாக இறங்கமுடியும் . 


பு 


12 மைல் உயரத்தில் ஒரு சிறு பாரசூட் விரிந்து கலனின் வேகத் 
தைக் குறைக்கும் . சுமார் 10,000 அடி ( 2 மைல் ) உயரத்தில் பெரிய 
பாரசூட் விரிந்து , மெதுவாகக் கீழே வந்து , முன் குறித்த இடத்தில் 
இறங்கும் . மீட்புக் குழுவினர் தேவையான சாதனங்களுடன் கலனை 
யும் விமானிகளையும் மீட்க விரைந்து செல்வர் . 


நிலாப்பிரயாணம் மாபெரு வெற்றியுடன் முடிந்தது . 


நிலாப்பிரயாணத்திற்கு இவ்வளவு சிக்கலான பயிற்சிகளெல்லாம் 
எதற்கு ? சக்திவாய்ந்த ராக்கெட் ஒன்றின் மேல் நிலாக்கலனை வைத்து , 
உயரத் தூக்கிச் சென்று , நேராக நிலாவின் தரைமட்டத்தில் இறங்கி , 
மறுபடியும் அங்கிருந்து புறப்பட்டுப் பூமிக்கு வந்து சேரமுடியாதா 
என்னும் ஐயம் எழலாம் . 


முடியும் ; ஆனால் , அதற்குத் தேவையான சக்தி பொருந்திய ராக் 
கெட்டை உற்பத்தி செய்ய நெடுங்காலம் பிடிக்கும் . அமெரிக்கர்களின் 
நிலாத்திட்டமோ , 1970 ஆம் ஆண்டிற்கு முன்பு நிலாவில் மனிதனை 
இறக்கவேண்டும் என்னும் குறிக்கோளை அடிப்படையாகக் கொண் 
டிருக்கிறது . இதை எவ்வாறு செய்து முடிப்பது என்னும் பிரச்சினையை 
700 விஞ்ஞானிகள் , எஞ்ஜினியர்கள் முதலானோர் கூடி ஒரு வருட 
1 பக்கவாட்டமாகச் செல்லும் ஆகாய விமானத்தின் 

தூக்கு 


விசை 


விமானப் போக்கு 


உராய்வு 
விசை 


கலனின் 
போக்கு 


உராய்வு விசை 


1 . 


4. 


தூக்கு விசை 


தூக்கு விசை 


காற்றின் தூக்கு விசை 


படம் 34 . 


கீழிருந்து மேலாக உந்துகிறது . கீழ்ப் பக்கமாக வரும் கலனின் மீது காற்றின் 
தூக்கு விசை பக்கவாட்டமாக உந்துகிறது . 


நிலாவில் மனிதன் 


131 


மாக ஆலோசித்தனர் . அதன் விளைவாக வந்த முடிவே , நிலாவின் 
சுற்றுப்பாதையில் கலனைப் பிரித்து , ஒரு பகுதியைம ட்டும் நிலாவின் 
* மீது இறக்கி , மறுபடியும் அதனைத் திருப்பி மேலே கொண்டுவந்து , 
தாய்க்கலனுடன் இனைத்துப் பூமிக்குத் திரும்பி வரும் திட்டம் . 


. 


இத் திட்டத்தின்படி அப்பொல்லோ கலன் முழுவதும் நிலாவின் 
மீது இறங்குவதில்லை . ஒரு பகுதிமட்டும் இறங்குவதால் , அது நிலா 
வின் சுற்றுப்பாதையிலிருந்து நிலாவிற்குச் செல்லும்பொழுது வேகத் 
தைக் குறைக்கவும் , நிலாவின் பரப்பிலிருந்து சுற்றுப்பாதைக்கு வரும் 
பொழுது வேகத்தை அதிகரிக்கவும் தேவையான எரிபொருள்கள் 
மிகக்குறைவானவை . ஆகவே , 90,000 பவுண்டு ( 42 டன் ) எடையுள்ள 
அப்பொல்லோகலன் இக் காரியத்தைச் சாதிக்கவல்லது என்று 
கணித்தனர் . கலன் முழுவதும் நிலாவின்மீது இறங்கி , மறுபடியும் 
ஏறிவரவேண்டுமானால் , 1,50,000 பவுண்டு எடையுள்ள கலன் 
தேவையாகும் . 


ஒரு சனி- V ராக்கெட் , 90,000 பவுண்டு எடையுள்ள கலனை நிலா 
வின் சுற்றுப்பாதையில் வைக்கவல்லது . ஆனால் , 1,50,0000 பவுண்டு 
எடையை நிலாவிற்குச் சுமந்து செல்ல இரு சனி- V ராக்கெட்டுகள் 
தேவைப்படும் . அத்துடன் அவற்றைப் பூமியின் சுற்றுப்பாதையில் 
ஒன்றுசேர்த்து இணைக்கவேண்டியிருக்கும் ; அல்லது 1,50,000 
பவுண்டு கலனை நேராக நிலாவிற்குத் தூக்கிச் செல்லவேண்டுமானால் , 
சனி ராக்கெட்டைப்போல் இரு மடங்கு சக்தியுடைய ராக்கெட் தேவைப் 
படும் . அதை நிர்மாணித்து , உற்பத்தி செய்து , அதை ஓட்டிப் பழக் 
மடைய நெடுங்காலம் பிடிக்கும் . அத்துடன் , அப்பொல்லோவின் 
மூன்றாம் பகுதி நிலாவின்மீது இறங்கி , மறுபடியும் மேலே ஏறிவா 
வேண்டிய 

வேலையை மட்டும் செய்ய வேண்டியிருப்பதால் , அப் 
பகு தியை இவ் வேலைக்கென மிகத் திருத்தமாய் அமைத்து , அவ் 
வேலையைச் சரிவரச் செய்யுமாறு செய்யலாம் . மற்ற வேலைகளை இரண் 
டாம் முதலாம் பகுதிகள் செய்வதால் , இந்த மூன்றாம் பகுதியைப் பல 
வேலைகளைச் செய்யவைக்கவேண்டிய தேவையுமில்லை. திட்டம் 
ற்றிகரமாக முற்றுப்பெறுவதற்கு இது பெரிதும் பயன்படும் . 


நிலாப்பயணத்தின் முன் தூதர் 

நிலாப்பயணத்தை மேற்கொள்ளுமுன் பல ஆளில்லாக் கலன்கள் 
நிலாவைப்பற்றிய தகவல்களைக் கண்டுபிடித்துப் பூமிக்கு அறிவிக்கும் 
என்று முன்னே குறிப்பிட்டோம் . இதற்குப் பயன்படும் கலன்களே 
• ரேஞ்ஜர் ( Ranger ) , சர்வேயர் ( Surveyor ) 

கலன்களாகும் . 
புல ரேஞ்ஜர் கலன்கள் நிலாவை அருகிலிருந்து படம்பிடித்துப் 
பூமிக்கு அனுப்பும் . சில படங்கள் , 8 அங்குல அளவுள்ள பொருள் 


132 


வானவெளி வெற்றி 


களையும் காணக்கூடிய அளவு பெரிய தாகவும் தெளிவாகவும் இருக்கும் ; 
மற்றும் , பல ரேஞ்ஜர்கள் நிலாவின் மீதுள்ள காமாக் ( gamma ) கதிர் 
வீச்சைக் குறித்த தகவல்களை அறிவிக்கும் . " 


பாது 


நிலாவின் மீது இறங்குவதற்குப் பக்குவமான இடத்தைத் தெரிந் 
தெடுப்பதற்கென இருவிதமான சர்வேயர் ) 

ருவிதமான சர்வேயர் கலன்களைத் தயார் 
செய்துவரு கிறார்கள் . அவை கதிர்வீச்சைக் குறித்தும் , விண்கற்கள் 
மணல்களைக் குறித்தும் தகவல்களை அனுப்பும் . இதைக்கொண்டு 
அப்பொல்லோ கலனுக்கும் விமானிகளுக்கும் தேவையான 
காப்பை நிர்மாணிப்பர் . ஒருவிதமான சர்வேயர் கலன் நிலாவைச் 
சுற்றிச் சென்று , நிலாவைப் படம்பிடித்துப் பூமிக்கு அனுப்பும் . 
அவைளைகக்கொண்டு நிலாவின் மீது இறங்குவதற்கெனச் சில இடங் 
களைத் தெரிந்தெடுப்பார்கள் . மற்றொருவிதமான சர்வேயர் கலன் 
நிலாமீது மெதுவாக இறங்கி , அதன் மேற்பரப்பு எவ்வளவு உறுதியா 
யுள்ளது என்பதைக் கண்டுபிடித்துப் பூமிக்குச் செய்தி அனுப்பும் . 
அதிலுள்ள டெலிவிஷன் சா தனம் சுற்றிலுமுள்ள நிலத் 
தோற்றத்தைப் படம்பிடித்துப் பூமிக்கு ஒளிபரப்பும் . 


. 


கருவிகள் 


பூமியைச் சுற்றி , சூரிய ஆராய்ச்சி நிலையங்கள் [ Orbiting 
Solar Observatories ( OSO ) ] என்னும் செயற்கைச் சந்திரன்கள் , 
தங்கள் 

சூரியனை 

நோக்கியவாறு பூமியைச்சுற்றி 
வருகின்றன . அவை அனுப்பும் செய்திகளைக்கொண்டு சூரியனது 
உட்புறத்தில் ஏற்படும் குமுறல்களை முன்கூட்டியே அறிந்துகொள் 
ளக்கூடிய முறைகளைக் கண்டறியலாம் என்று நம்பப்படுகிறது . இக் 
குமுறல்களின் விளைவாக ஏற்படும் கதிர்வீச்சு விமானிகளுக்குப் பெரும் 
ஆபத்தை விளைவிக்கக்கூடியது என்று முன்னே பார்த்தோம் . இக் 
குமுறல்களை முன் கூட்டியே அறிந்துகொள்ளக்கூடிய நம்பத்தகுந்த 
முறை வகுக்கப்பட்டுவிட்டால் , சூரியனது கிரியைகள் மிகக் குறைவா 
யிருக்கும் காலத்தைக் கண்டுபிடித்து , அப்பொழுது நிலாப்பிரயா 
ணத்தை ஒழுங்கு செய்துகொள்ளலாம் . 


இவ்வாறு , பிரயாணிகளுக்கு வழியிலும் , நிலாவின் மேற்பரப்பி 
லும் நேரக்கூடிய எல்லா ஆபத்துகளையும் எதிர்பார்த்து , அவற்றை 
மேற்கொள்ளவோ , அவற்றிற்குத் தப்பித்துக்கொள்ளவோ 
வேண்டிய எல்லாப் பாதுகாப்புகளையும் கைக்கொள்ளுவர் . ஆயினும் , 
எதிர்பார்க்க முடியாத ஆபத்துகளும் எதிர்பாராத சந்தர்ப்பங்களும்பல 
நேரிடலாம் . இந்த நிலாப்பயணத்தை மேற்கொள்ளுவதற்குரிய 
காரணங்களுள் ஒன்று மனிதனுக்குத் தெரியா தவற்றையும் , எதிர் 
பாராத சம்பவங்களையும் நேரில் கண்டு சந்திப்பதற்காகத்தான் என்பது 
இங்குக் குறிப்பிடத்தக்கதாகும் . ஆகவே , எதிர்பாராத விபத்துகளால் 


நிலாவில் மனிதன் 


133 


பலர் காயமடையலாம் ; சிலர் உயிர் துறக்கலாம் ; எவரெஸ்டு 
சிகரத்தை ஏறி வெற்றிகாணுமுன் அம் முயற்சியில் உயிர் துறந் 
தோர் பலர் ; மனிதர் காலடி படாத கண்டங்களையும் துருவப் 
பிரதேசங்களையும் ஆராய்வதற்குச் சென்றவர்களில் கணக்கற்றோர் 
மடியவில்லையா ? நிலாப்பயணம் வான்வெளிப் பயணத்தின் முதலடி . 
இதில் பொருட் சேதமும் உயிர்ச் சேதமும் உண்டாவது உறுதி .. 
ஆனால் , மனிதன் அதைப் பொருட்படுத்தாது மேலும் முயற்சி 
யெடுத்து வெற்றிபெறுவான் என்பது திண்ணம். 


நிலாவில் மனிதன் 


நிலா விற்குச் சென்று திரும்பிவந்த மனிதன் முதல் பிரயாணத் 
தோடு நின்றுவிடப்போவ தில்லை . மனிதன் தென் துருவப் பிரதேசத் 
தில் நிரந்தரமான நிலையம் ஏற்படுத்தியுள்ளது போலவே நிலா 
விலும் நிரந்தரமான நிலையம் ஒன்று நிறுவத்தான் போகிறான் . நிலா 
வின் சூழ் நிலை தென் துருவத்தைவிட மிகக் கடுமையானது . அங்குச் 
சென்று சேர்வதும் கடினமானது . ஆனால் , விஞ்ஞான ஆராய்ச்சிக் 

வாய்ப்புகளும் அங்கு ஏராளம் ; மனிதன் நிலாவில் ஒரு 
நிலையம் ஏற்படுத்தப் போவதென்னவோ நிச்சயம் . 


கான 


ஆனால் , நிலாவின் நிலையத்தில் பெருவாரியான ஆராய்ச்சிகளைத் 
தொடங்குவதற்கு முன்பு, முதற் பிரயாணிகள் அந் நிலையத்தைக் 
குடியிருப்பு வசதிக்கேற்ற தாக அமைக்கவேண்டும் . முதலில் , அந் 
நிலையத்திலுள்ளவர்களுக்கு வேண்டிய காற்று , நீர் , உணவு , 
ஆயுதங்கள் , கட்டடச் சாமான்கள் , கருவிகள் யாவும் பூமியிலிருந்து 
தான் கொண்டுவரவேண்டும் . இதற்குத் தேவையான 

பெரிய 
பெரிய ராக்கெட்டுகள் அமைக்க வேண்டும் . ஒருவேளை அணுசக்தி 
ராக்கெட்டுகள் அதற்குள் உபயோகத்திற்கு வந்துவிடலாம் . 


ஆனால் , நிலாமனிதருக்குத் தேவையான பொருள்கள் யாவையும் 
நிலையாகப் பூமியிலிருந்தே கொண்டுவருவது இயலாத காரியம் . மிக 
விரைவில் நிலாவின் மக்களுக்குத் தேவையான பொருள்களில் 
பெரும்பாலானவற்றை நிலாவிலேயே பெற்றுக்கொள்வதற்கான 
வழிவகைகளை உண்டுபண்ணவேண்டும் . பூமியிலிருந்து கொண்டு 
வந்த விதைகளை நிலாவின் நிலத்தில் காற்று வசதியுள்ள கூடாரங் 
களில் விதைப்பார்கள் . எவை செழித்து வளருகின்றன என்று 
கண்டுபிடித்து , அவைகளை அதிகமாய்ப் பயிரிடவேண்டும் . எல்லா 
விதப் , 

பயிர்வகைளும் , மரம் செடிகளும் , கரியமில வாயுவை 
உட்கொண்டு , பிராணவாயுவை வெளிவிடுகின்றன . பயிர்பச்சைகள் 
முமாய் மனிதருக்கு வேண்டிய பிராணவாயுவை உற்பத்தி செய்து 
G தாள்ளலாம் ; பயிர்வகைகள் மக்களுக்கு வேண்டி உணவையும் 


134 


வானவெளி வெற்றி 


உற்பத்தி செய்யும் . ஆனால் , பயிர்களுக்கும் , செடி மரங்களுக்கும் நீர் 
தேவைப்படும் . நிலாவின்மீதோ நீர் கிடையாது . கொண்டுசென்ற 
நீரை மறுபடியும்மறுபடியும் காய்ச்சி வடித்து உபயோகிக்க வேண்டி 
நேரும் . காய்ச்சி வடிக்கும் முறையில் கழிவு நீர்களெல்லாம் மிகச் 
சுத்தமாக்கப்படுமாகையால் , நீரை அதிகமாகச் சேதப்படுத்தாமல் 
பயன்படுத்தலாம் . மற்றக் கழிவுப் பொருள்களையும் அவ்வாறே 
ரசாயன முறையில் மக்களுக்கும் பயிர்பச்சைகளுக்கும் பயன்படுத்தும் 
முறைகளைக் கையாளவேண்டும் . 


ஆனால் , நிலாவின் மக்கள் வெளி உதவியின்றி வாழவேண்டு 
மானால் , அவர்களுக்குப் பயன்படும் பொருள்களை நிலாவின் 
சுரங்கங்களிலிருந்து உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும் . ஆகவே , 
அவர்கள் நிலா வின்மீது முதன்முதலாகத் தேடுவது தங்கம் 
வெள்ளியை அல்ல ; 

யூரேனியத்தைக் கூட அன்று ; 
ஆக்ஸிஜன் , நீர் , எரிபொருள்கள் இவைகளைத் தாக்கூடிய சாதாரண 
மான தாதுப்பொருள்களையே தேடிச் செல்வர் . எரிபொருள்களை 
நிலாவில் 

உண்டாக்கும் வகையைக் கண்டுபிடித்துவிட்டால் , 
பூமியிலிருந்து நிலாவிற்குத் தூக்கிச் செல்லும் சுமையில் பாதிக்கு 
மேல் குறைந்துவிடும் . இவ்வெரி பொருள்கள் நிலாவின் சுற்றுப் 
பாதையிலிருந்து நிலாவிற்கு மக்களையும் சாமான்களையும் தூக்கிச் 
செல்லும் ராக்கெட்டுகளுக்குத் தேவையானவை . இப்படி மீ தமான 
பளுவுக்கு நிலாவின் மக்களுக்குத் தேவையான உணவுப் பொருள் 
களையோ கருவிகளையோ எடுத்துச் செல்லலாம் . 


கடினம் 


இரசாயனச்சாலைகளை நிலாவின் மீது ஏற்படுத்துவது 
தான் ; ஆனால் , அது மிகத் தேயைானது . மின்சக்தி தேவைகளுக்காக 
பூமியிலிருந்து அணு உலைகளை ராக்கெட்டின் உதவியால் நிலாவிற்கு 
அனுப்பிவிடலாம் . வாழ்க்கை வசதிகளுக்கும் , இரசாயனச்சாலையை 
இயக்குவதற்கும் , நிலவின் சுரங்கங்களிலிருந்து வெட்டியெடுக்கப் 
படும் தாதுப்பொருள்களைப் பொடியாக்குவதற்கும் மின்சக்தி பயன் 
படும் . தாதுப்பொருள்களிலிருந்து உலோகங்களையும் மற்றத் 
தனிமங்களையும் மின்பகுதி ( electrolysis ) முறையால் பிரித்தெடுக்க 
லாம் . நிலாவின் மீது என்னென்ன தாதுப்பொருள்கள் அகப்படுமோ 
தெரியாது . ஆகையால் , என்னென்ன தனிமங்களையும் எரிபொருள் 
களையும் உண்டுபண்ணலாம் என்று தற்சமயம் கூறுவது இயலாது . 
மிக்க உபயோகமாவது ஹைட்ரஜனும் ஆக்ஸிஜனும் தாம் . இவற்றை 
எரிபொருள்களாகவும் உபயோகிக்கலாம் ; இவற்றைக் கொண்டு 
நீரையும் உற்பத்தி செய்யலாம் . நிலாவின் அதிவெப்பத்தில் நீரின் 
மூலக்கூறுகளுக்கு அதிகமான வேகமேற்படும் . நிலாவின் ஈர்ப்புவிசை 
மிகக் குறைவாகையால் , நீரின் மூலக்கூறுகளும் , மற்ற வாயுக்களின் 


நிலாவில் மனிதன் 


135 


மூலக்கூறுகளும் தங்களது பெரு வேகத்தால் நிலாவின் கவர்ச்சியை 
வென்று , கோடிக்கணக்கான வருடங்களுக்கு மூன்னே யே வான 
வெளிக்குத் தப்பியோடி விட்டன . ஆனால் , ஒருவேளை வெப்பம் 
குறைவாயுள்ள துருவப் பிரதேசங்களிலுள்ள பாறைகளிலிருந்து 
நீரைப் பிரித்தெடுக்கும் வழி ஏற்படலாம் . 


மனிதன் முதலில் விண்வெளிக்கு ஆளில்லாக் கலன்களை 
அனுப்பிப் பூமியைச் சுற்றச் செய்தான் . பிறகு தானே அவற்றில் 
ஏறிப் பூமியைச் சுற்றி வந்து , விண்வெளி வாசத்தின் முதல் 
அனுபவத்தைப் பெற்றான் . பிறகு ஆளில்லாக் கலன்களை நிலாவின் 
அருகிலும் , வெள்ளியின் அருகிலும் அனுப்பி , 

அவைகளைக் 
கூர்ந்து நோக்கினான் . இனி , தானே நிலாவின்மீது இறங்குவதற் 
கான முயற்சிகளைக் கைக்கொண்டுள்ளான் . நிலாவின் மீது இறங்கி 
விட்டுத் திரும்பியவன் மீண்டும் மீண்டும் அங்குச் செல்வான் . பிறகு , 
அங்கே குடியேறுவதற்கான வசதிகளை உண்டுபண்ணி , ஒரு நிரந்நர 
மான நிலையத்தையும் ஏற்படுத்துவான் . அதன் பின் அங்கிருந்து 
கோடானுகோடி மைல்களுக்கப்பாலுள்ள பிற உலகங்களுக் ப் 
பறந்து செல்வான் . 


இவ்வுலகங்கள் யாவை ? எப்படிப்பட்டவை ? 

அவற்றின் 
மேற்பரப்பின் நிலைமை யாது ? 

எவ்வளவு 

தூரத்திலுள்ளன ? 
அவற்றில் உயிர்வகைகள் உண்டா ? இவை 

வை போன்ற சில 
இன்றியமையாத , கவைமிக்க கேள்விகளை அடுத்த அத்தியாயத்தில் 
சுருக்கமாகக் கவனிப்போம் . 


7. உலகம் பலவிதம் 


நாம் வெளியுலகங்களுக்குப் பயணமாய்ச் செல்ல விரும்பினால் , 
அவ்வுலகங்களைக் குறித்துச் சில செய்திகளை அறிந்து கொள்வது 
அவசியம் . அவற்றின் இயற்கை அமைப்பு , தட்பவெப்பம் , வாழ்க்கை 
நிலை இவற்றைக் குறித்துச் சில உண்மைகளைச் சுருக்கமாய்ப் 
பார்ப்போம் . 


பழங்கதைகளும் பாதி உண்மைகளும் 

இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னே சேமாஸ் | Samos ) 
நகரத்தவரான அரிஸ்தர்க்கு ( Aristarchus ) என்ற கிரேக்க அறிஞர் , 
பூமி தன்னைத்தானே ஒரு நாளில் ஒரு முறை சுற்றிக்கொள்வதால்தான் 
இரவும்பகலும் உண்டாகின்றன என்றும் , ஒரு வருடத்திற்கொரு 
முறை சூரியனைச் சுற்றிச் செல்வதால் பருவங்கள் உண்டாகின்றன 
என்றும் விளக்கிக் காட்டினார் . ஆனால் , அக் காலத்திய மக்களுக்கு 
இக் கொள்கைகள் பைத்தியக்காரத்தனமாகத் தோன்றின ; மிகச் 
சிலரே அவற்றை நம்பினர் . 

கிரீஸ் , எகிப்து , அராபியா , இந்தியா , சீனா முதலிய முன்னேற்ற 
மடைந்த நாடுகளில் பூமியையும் வானத்தில் பிரகாசிக்கும் சூரிய 
சந்திர நட்சத்திரங்களையும்பற்றிப் பல வேடிக்கையான கொள்கைகள் 
இருந்துவந்தன .. யூதர்கள் , பூமி ஒரு தட்டையான உலகமென்றும் ,, 
வானம் அதன் மேல் ஒரு கோப்பையைப் போல் கவிழ்க்கப்பட்டுள்ள 
தென்றும் , சூரியன் , நிலா , விண்மீன்கள் யாவும் அதில் பதிக்கப் 
பட்டுள்ளதாகவும் நம்பினர் . வானத்திற்கு மேலேயும் , பூமிக்கு 
அடியிலும் நீர் நிறைந்திருப்பதாகவும் , வானத்தில் அங்கங்கே 
அமைக்கப்பட்டுள்ள ஜன்னல்களைத் திறக்கும்போதெல்லாம் அதன் 
வழியாக மழை பெய்வதாகவும் கருதிவந்தனர் 

இந்தியாவிலே , * மேலே ஏழு உலகங்களும் கீழே ஏழு 
உலகங்களும் உள்ளனவாகவும் , ஆயிரந்தலை படைத்த ஆதிசேஷன் 
என்னும் பாம்பு நமது உலகத்தைத் தன் தலையின் மேல் தாங்கியுள் ம 


உலகம் பலவிதம் 


137 


தாகவும் நம்பப்பட்டு வந்தது நாம் எல்லாரும் அறிந்த செய்தியாகும் . 
பூமியைப் பாய்போலச் சுருட்டி , கடலில் ஒளித்துவைத்த கதையும் 
நாம் அறிந்ததே. கிரேக்க புராணத்திலும் இவ்வாறே இவ்வுலகை 
அட்லாஸ் என்னும் ராட்சதன் தன் தோளின் மேல் சுமந்து 
நிற்பதாகக் கூறப்பட்டதை கிரேக்கர்கள் நம்பிவந்தனர் . 
கிரேக்க ஞானி அரிஸ்டாட்டில் ( Aristotle ) கி.மு. 

நான்காம் 
நூற்றாண்டில் , பூமி , சூரியன் , சந்திரன் , நட்சத்திரங்கள் இவற்றைப் 
பற்றித் தெளிவாக விளக்கிக் காட்டினார் . பூமி உருண்டையாக 
உள்ளதென்றும் , அதுவே இந்தப் பேரண்டத்தின் மையத்தில் 
நிலையாக நிற்க , சூரியன் , நிலா , விண் மீன்கள் யாவும் பூமியைச் 
சுற்றிச் செல்கின்றன என்றும் போதித்தார் . அவர் மற்ற எல்லாத் 


கிரகம் 


கிரகம் 


* 


நிலா 


சூரியன் 


ப 


டாலமியின் கொள்கை 


படம் 35 . 


துறைகளிலும் மாபெரு ஞானி என்று யாவரும் அறிந்திருந்த 
படியால் , அவரது விண்ணியல் கொள்கைகளும் உண்மையாகத்தான் 
இருக்கவேண்டும் என்று எண்ணி மக்கள் ஏற்றுக்கொண்டனர் . 


138 


வானவெளி வெற்றி 


கி.பி. 140 ஆம் ஆண்டில் கிளாடியஸ் டாலமி ( Claudius 
Ptolemy ) என்ற எகிப்திய அரசகுலத்தைச் சேர்ந்த வானசாஸ்திரி , 
அரிஸ்டாட்டிலின் கொள்கைகளைக் கொண்டு மிகச் சாதுரியமாய் 
சூரியன் , நிலா , விண்மீன்களின் தினசரிப் போக்கை விளக்கிவிட்டார் . 
அவை யாவும் பூமியைச் சுற்றி வட்டமான பாதைகளில் ஒரு 
தினத்திற்கு ஒரு முறை சுற்றிச் செல்கின்றன , என்று விளக்கினார் . 
ஆனால் , வானத்திலுள்ள 5 பிரகாசமான நட்சத்திரங்கள் மற்ற 
விண்மீன்களைப்போல் அல்லாமல் , நாளுக்கு நாள் இடம் மாறிப் 
பெயர்ந்துகொண்டே வந்தன . சில சமயங்களில் முன்னுக்குப் 
போவதுபோலவும் , சில சமயங்களில் பின்னோக்கிப் போவதுபோலவும் 
தோன்றின . ஆகவே , இவற்றிற்கு கிரேக்க மொழியில் சுற்றித் 
திரிபவை , என்று பொருள்படும் பிளானெட்ஸ் ( Planets ) என்று 
பெயர் கொடுக்கப்பட்டது . ( இந்தியாவில் இவை கிரகங்கள் 
என்று அழைக்கப்பட்டன . ) இவற்றின் தாறுமாறான போக்கை 
பூ மையக் கொள்கையைக் கொண்டு விளக்குவது கடினமான 
போதிலும் , டாலமி அதையும் மிகச் சாதுரியமாய்ச் செய்துமுடித்தார் . 
அதாவது , இவ்வைந்து கிரகங்களும் பூமியைச் சுற்றி வட்டமான 
பாதைகளில் செல்வதில்லை ; ஆனால் , அவை செல்லும் வட்டமான 
பாதையின் மையங்கள் பூமியைச் சுற்றி வட்டமான பாதைகளில் 
செல்கின்றன என்று கூறினார் . இது சரியென்று வைத்துக்கொண் 
டால் , இந்த 5 கிரகங்களின் முன் பின் போக்கை விளக்கி விடலாம் . 
இவ்விதமான வட்டத்திற்குள் வட்டக் கொள்கைகளைக் ( cycles and 
epicycles ) கொண்டு , வான் கோளங்களின் போக்கை முழுவதுமாக 
விளக்கிவிட்டார் . 


மகாமே தாவி அரிஸ்டாட்டில் , டாலமி ஆகியோரின் கொள்கை 
களின்படி , வான்கோளங்கள் பூமியைச் சுற்றி வெவ்வேறு தூரங் 
களில் , கீழ்க்கண்ட வரிசைக் கிரமப்படி சுற்றிவருவதாக ஒழுங்கு 
செய்யப்பட்டன : 

1. நிலா 
2. புதன் 
3 . வெள்ளி 
4. சூரியன் 
5 . செவ்வாய் 
6. வியாழன் 
7. சனி 
8. நட்சத்திரங்கள் 
9 . 

கடவுளும் , அவரது பரிசுத்தவான்களும் 
இவை தப்பி தமான கொள்கைகள் என்று நாம் அறிவோம் . 
ஆனால் , அரிஸ்டாடலின் பெரும்புகழ் காரணமாகவும் , அக்காலத் 


. 


உலகம் பலவிதம் 


139 


வரவில்லை . 


திய ஐரோப்பியக் கிறிஸ்தவ சபை இக் கொள்கைகளே உண்மை 
யானவை என்று ஏற்றுக்கொண்டபடியாலும் , அடுத்த ஆயிரத்து 
இரு நூறு ஆண்டுகளாக இக் கொள்கைகளை எதிர்க்க யாரும் முன் 

கி.பி. பதினாறாம் நூற்றாண்டில் இவற்றிற்குப் பலமான 
எதிர்ப்பு வெளிப்படையாக உண்டாயிற்று . பதினேழாம் நூற்றாண் 
டில் பூ மையக் கொள்கைக்கும் சூரிய மையக் கொள்கைக்கும் பலத்த 
போர் நடந்தது . 18 ஆம் நூற்றாண்டிற்குப் பிறகு 

பூ மையக் 
கொள்கையை அறிஞர் எவரும் உண்மை என்று ஏற்றுக்கொள்ளத் 
தயாராயில்லை 


1530 ஆம் ஆண்டில் நிக்கோலாஸ் கோபர்னிகஸ் ( Nicholas 
Copernicus ) என்ற வானசாஸ்திரி வான்கோளங்களின் சுற்றுப் 
பிரயாணம் ( De Revolutionibus orleium Coelestium ) என்ற புத்த 
கத்தை எழுதினார் . அதில் சூரியன் மையத்திலிருப்பதையும் , பூமியும் , 
மற்ற ஐந்து கோள்களும் சூரியனைச் சுற்றி வட்டமான பாதைகளில் 
செல்வதாயும் விவரித்து எழுதினார் . பூமியின் சுழற்சியால் இரவும் பக 
லும் உண்டாகின்றனவென்றும் , பூமி சூரியனைச் சுற்றிச் செல்வதால் 
பருவங்கள் உண்டாகின்றன வென்றும் , மற்றக் கோள்களும் பூமி 
யைப் போலவே சூரியனைச் சுற்றி வெவ்வேறு தூரங்களில் செல்வ 
தால் அவை சில சமயங்களில் முன்னாகவும் சில சமயங்களில் பின்னா 
கவும் போவதாகத் தோன்றுகின்றன என்றும் விளக்கினார் . நட்சத் 
திரங்கள் வெகு தூரத்திற்கப்பால் இருக்கின் றன ; சூரியனைச் சுற்றி 
வரவில்லை என்று கூறினார் . இப் புத்தகம 1530 ல் எழுதப்பட்ட 
தென்றாலும் , அவர் இறப்பதற்குச் சிறிது முன்னர்தான் ( 1543 - ல் ) 
அது 

வெளியிடப்பட்டது . அப்பொழுதுகூட அதை ஒருவரு 
கவனித்துப் படிக்கவில்லை ; அரிஸ்டாட்டில் - டாலமி பட்டியலில் 
சூரியனும் பூமியும் ஒன்றுக்கொன்று இடமாற்றியுள்ளதை ஒருவரும் 
கவனிக்கவில்லை ; ஆகவே , எதிர்ப்புமில்லை .. 


/ 


கோபர்னிகஸின் கொள்கைகள் பலரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு , 
மிக விரைவில் வேரூன்றிவிட்டன . 1609 ஆம் ஆண்டு யோஹான் 
கெப்ளர் ( Johann Kepler ) என்ற உலகம் போற்றும் வான நூல் 
ஆராய்ச்சியாளர் , கிரகங்களின் பாதைகள் சூரியனைச் சுற்றி வட்டமா 
யில்லை , நீள் வட்டமாய் ( ellipse ) இருக்கின்றன என்று கணித 
வாயிலாகக் காண்பித்தார் . அவரது மூன்று பிரபல விதிகளைக் 
கொண்டே , சர் ஐசக் நியூட்டன் ( Sir Isaac Newton ) பின்பு தமது 
புகழ்பெற்ற கோளங்களின் ஈர்ப்பு விசை க் கொள்கைகளை வெளி 
யிட்டார் . 1510 ஆம் ஆண்டு மாண்பு மிக்க விஞ்ஞானி கலீலியோ 
( Galileo ) தாம் புதிதாய் உண்டுபண்ணிய தொலைநோக்கியின்மூலம் 
வான்கோளங்களை ஆராய்ந்து , நிலாவின் மலைகள் பள்ளங்களையும் , 


140 


வானவெளி வெற்றி 


வியாழனின் நான்கு சந்திரர்களையும் , சனிக்கிரகத்தைச் சுற்றியுள்ள 
வளையங்களையும் , வெள்ளி நமது நிலாவைப்போல் வளர்பிறை 
தேய்பிறை காட்டுவதையும் கண்டார் . 


இந்த அற்புதமான உண்மைகளைக் கண்கூடாகக் கண்டபின்னர் , 
நமது பூமியும் மற்றக் கிரகங்களைப் போன்றது தான் என்பதற்குத் 
துளி கூடச் சந்தேகம் இருப்பதற்கு வழியில்லை தான் .. ஆனால் , 
அவ்வுண்மைகளை உலகம் ஏற்றுக்கொள்ளச் சில காலம் பிடித்தது : 
1632 ஆம் ஆண்டு கலீலியோ உலகத்தைப்பற்றிய இரு கொள்கை 
களைக் குறித்த உரையாடல்கள் 

உரையாடல்கள் ( Dialogo sopra i due massini 
sistemi del Mundo ) என்ற புத்தகத்தை வெளியிட்டார் . அதில் 
கோபர்னிகஸின் கொள்கையைச் சிறப்பித்தும் , பூமையக் கொள்கை 
களின் பிழைகளை வெளியிட்டும் மூவர் உரையாடுகின்றனர் . கிறிஸ் 
துவ சபையின் தலைவரான போப் இதைக் கண்டித்து , கோபர்னிகஸின் 
கொள்கைகளை யாரும் போதிக்கக்கூடாது என்றும் , கோபர்னிகஸ் , 
கெப்ளர் , கலீலியோ ஆகியோர்களின் புத்தகங்களை யாரும் படிக்கக் 
கூடாதென்றும் கண்டிப்பான கட்டளை பிறப்பித்தார் . பாவம் , 
வயது முதிர்ந்த ( 67 வயது ) கலீலியோ முழங்காலில் நின்று , தாம் 
எழுதியதெல்லாம் பொய் என்று அறிக்கையிட வேண்டியதாயிற்று ! 


ஆனால் , உண்மையை எத்தனை காலம் 

மறைத்துவைக்க 
முடியும் ? மிக விரைவில் விஞ்ஞானிகளும் , பிறகு , சிறிது சிறிதாக 
மற்றவர்களும் சூரியமண்டலத்தைக் குறித்த உண்னமகளை ஏற்றுக் 
கொள்ளலாயினர் . 1835 ஆம் ஆண்டில் கத்தோலிக்க சபை , வான 
விஞ்ஞானிகளின் புத்தகங்களை ‘ விலக்கப்பட்ட புத்தகங்களின் 
பட்டியலில் இருந்து மெதுவாக நீக்கிவிட்டது ! 


சூரிய குலம் 

மகா உயர்ந்த பிறவிகளாகிய மனிதர் வாழும் இப் பூமியை 
யும் மகாமுக்கியமான தாகத்தான் இருக்கவேண்டும் ; இந்த பூமியைச் 
சுற்றிச் சூரியன் , நிலா , நட்சத்திரங்கள் யாவும் வலம்வருவது பான் 
சரி என்று பெருமையாய் எண்ணியிருந்தவர்களுக்கு , இப் பூமியும் 
மற்றக் கிரகங்களைப் போன்றது தான் என்ற உண்மையை ஏற்றுக் 

மிகக் கடினமாயிருந்தது . கிரகங்களிலும் இப் பூமி 
ஏ தாவது பெருமை ஒன்றும் பெற்றிருப்பதாகவும் தெரியவில்லை . 
இது மிகப் பெரிதுமல்ல , மிகச் சிறிதுமல்ல ; சூரியனுக்கு மிக அருகிலு 
மில்லை , வெகு தூரத்திலுமில்லை ; சர்வசாதாரணமாக , சராசரி 
யான சிறப்பு ஒன்றுமில்லாத ஒரு கிரகம் இப் பூமி . 


கொள்வது 


சூரியனோ, மகா பிரம்மாண்டமான ஒரு நெருப்புக் கோளக் 
அதன் குறுக்களவு 8,64,000 மைல்கள் . 

மைல்கள் . அதாவது , பூமியின் 


உலகம் பலவிதம் 


141 


அதன் 


குறுக்களவைப்போல் நூறு மடங்கு பெரியது . ஆகவே , அதன் கன 
அளவு பூமியைப்போல் 10 லட்சம் மடங்கு அதிகம் . அதன் வெளிப் 
பரப்பின் வெப்பத்தைப் பூமியிலிருந்தே பல முறைகளைக்கொண்டு 
அளிக்கலாம் . அதன் வெளி வெப்ப நிலை 6,000 டிகிரி சென்டிகிரேடு 
( 10,800 டிகிரி பாரன்ஹீட் ) என்று தெரியவருகிறது .. 
உட்புறமோ எப்பெரழுதும் மெதுவாக வெடித்துக்கொண்டிருக்கும் 
ஹைட்ரஜன் குண்டு போன்றது ! அதன் உட்புற வெப்ப நிலை சுமார் 
480 லட்சம் டிகிரி சென்டிகிரேடுக்கு ( 700 லட்சம் டிகிரி பாரன் 
ஹீட்டுக்கு ) அதிகமானது என்று கணக்கிடப்பட்டுள்ளது . இப் பிரம் 
மாண்டமான வெப்பத்தில் ஹைட்ரஜன் அணுக்கள் புணர்ந்து 
ஹீலியமாக மாறி , 

மாறி , பெருமிதமான சக்தியை வெளிவிடுகின்றன . 
இதுவே கதிர்வீச்சாகச் சூரியனிலிருந்து எல்லாப் பக்கங்களிலும் 
வீசப்படுகிறது . இக் கதிர்வீச்சில் , மிக நீள அலைகளான ரேடியோ 
அலைகள் முதல் , மிகமிக நுண்ணிய காமாக்கதிர்கள் வரை யாவும் , 
அதாவது , வெப்பக் கதிர்களான அகச்சிவப்புக் கதிர்கள் , ஒளிக்கதிர் , 
புற ஊதாக் கதிர் , எக்ஸ் - கதிர்கள் யாவும் அடங்கியுள்ளன. 
ஒவ்வொரு வினாடியும் 400 லட்சம் டன் எடையுள்ள சூரியனின் 
பொருண்மை ( mass ) அழிந்து பெருவாரியான சக்தியை வாரி 
இறைத்துக்கொண்டிருக்கிறது . 


மலைப் 


இச் சக்தியின் மூலமாகத்தான் நமது பூமியில் மரம் , செடிகள் , 
பயிர்பச்சைகள் , விலங்குகள் , மக்கள் யாவும் உயிர் வாழ்ந்துள்ளன . 
பூமியில் கிடைக்கும் சக்தி யாவும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ 
சூரியனிலிருந்து நாம் பெறுவனவாகும் . சூரியனது வெப்பத்தால் 
நீர் நிலைகளிலிருந்து நீராவி மேலே சென்று , மேகமாகி 
பிரதேசங்களில் மழையாகப் பெய்கின்றது ; நீர் வீழ்ச்சிகள் 
உண்டாகின்றன ; மின்சாரம் உற்பத்தியாகிறது . விறகு , நிலக்கரி , 
மண்ணெண்ணெய் இவை யாவும் அடைபட்ட சூரிய சக்தியே . சூரிய 
ஒளியைக்கொண்டு மரம் செடிகளிலுள்ள பச்சைப் பொருள் காற்றின் 
கரியமில வாயுவைக் கரியாகவும் ஆக்ஸிஜனாகவும் பிரிக்கிறது .1 , 
ஆக்ஸிஜனை வெளிவிட்டுக் கரியைக்கொண்டு தனக்கு வேண்டிய 
உணவுப் பொருள்களை உண்டுபண்ணிக்கொள்கிறது . இவ்வாறு 
வெளிவிடப்படும் ஆக்ஸிஜனே நமது சுவாசத்திற்ரு உதவுகிறது . 
பெரிதாக வளரும் மரம் பிறகு விறகாகப் 

பயன்படுகிறது. 
பழங்காலத்தில் அழுகி மட்கிப்போன சதுப்பு நிலக் காடுகளே , 
கோடிக்கணக்கான வருடங்களுக்கப்புறம் நிலக்கரியாகவும், 
மண்ணெண்ணெயாகவும் நமக்குச் சக்தியளிக்கின்றன . ஆகவே , 
சூரியனின் வெப்பமும் ஒளியும் பேரளவில் நமது பூமிக்குப் பாயவில்லை 


1 


கரியமிலவாயு ( CO2 ) + ஒளி > கரி ( C ) + ஆக்ஸிஜன் ( 02 ) 


. 


142 


. 


வியாழன் 


புளுட்டோ 


புதன் 


செவ்வாய் 


நப்தியூன் 


வெள்ளி 


சனி 


பூமி 


சூரியன் 


D 


*. 


யுரேனஸ் 


நவக்கிரகங்கள் 


வானவெளி வெற்றி 


படம்36. 


E 


உலகம் பலவிதம் 


143 


யென்றால் , நமது பூமியில் உயிர்வகைகள் ஒன்றும் வாழமுடியாது . 
பூமி ஓர் உறைந்த செத்த உலகமாகிவிடும் . 


1 


சூரியன் தன்னைத் தானே 25 நாட்களுக்கு ஒரு முறை சுற்றிக் 
கொள்கிறது . சூரியனைச் சுற்றி வெவ்வேறு. தூரத்தில் சிறியவும் 
பெரியவுமான ஒன்பது கிரகங்கள் சுற்றிவருகின்றன . 

அவை 
புதன் ( மெர்க்குரி ), வெள்ளி ( வீனஸ் ) , பூமி , செவ்வாய் 
( மார்ஸ் ) , வியாழன் ( ஜூபிட்டர்) , சனி ( சாட்டர்ன் ) , யுரேனஸ் , 
நெப்தியூன் , புளூட்டோ என்பவை . 


யாவன : 


இக் கோள்களைப்பற்றிய சில புள்ளிவிவரங்கள் அட்டவணை 
-ல் தரப்பட்டுள்ளன ( பக்கம் 144 ) . 


வடிவம் 


புதன் ( Mercury ) 

சூரியனுக்கு மிக அருகிலிருக்கும் கோள் புதன் அல்லது 
சுக்கிரன் . இது மற்ற எல்லாக் கோள்களைக் காட்டிலும் சிறியது . 
சூரியனுக்கு மிக அருகிலிருப்பதால் , இது சூரியன் உதிப்பதற்குச் 
சற்று முன்னும் , சூரியன் அஸ்தமித்த பிறகு சற்று நேரமுமே 
காணப்படுகிறது . செப்டம்பர் , அக்டோபர் மாதங்களில் சூரியன் 
உதிப்பதற்குச் சற்றுமுன் கிழக்கில் அடிவானத்திலும் , மார்ச்சு , 
ஏப்ரல் மாதங்களில் சூரியன் அஸ்தமித்தபின் மேற்கில் அடிவானத் 
திலும் இதைக் காணலாம் . சிறிய கோளமாயிருப்பதால் , இது 
விண்மீன்களைப் போல மின்னுகிறது . மற்றக் கோள்களின் கோள 

பெரிதாயிருப்பதால் அவை மின்னுவதில்லை . இதன் 
குறுக்களவு 3,008 மைல்கள் . இது சூரியனைச் சுற்றி மணிக்கு 
1,08,000 மைல் வேகத்தில் சென்று , 88 நாட்களுக்கு ஒரு முறை 
சூரியனைச் சுற்றிவருகிறது . இது தன்னைத்தானே சுற்றிக்கொள்ளும் 
காலமும் 88 நாட்கள் தாம் . இது சூரியனுக்கு மிக அருகிலிருப்ப 
தாலும் , மிகச் சிறிய தாயிருப்பதாலும் , சூரியனின் பலமான ஈர்ப்பு 
விசை இக் கோளின் உட்புறத்தில் மாபெரும் அலைகளை உண்டு 
பண்ணி , இதன் சுழற்சி வேகத்தைக் குறைத்திருக்க வேண்டும் . 
நாளடைவில் இதன் சுழற்சிக் காலமும் சூரியனைச் 

சூரியனைச் சுற்றிவரும் 
காலமும் சமமாகி , இது சூரியனுக்கு ஒரே பாகத்தைத் திருப்பிக் 
கொண்டிருக்கிறது . இவ்வாறே , நமது நிலாவும் பூமியின் ஈர்ப்பு 
விசை காரணமாய்த் தன் சுழற்சி விசை குறைந்து , தன்னைத் தான் 
சுற்றும் காலமும் , பூமியைச் சுற்றிவரும் காலமும் சமமாகி , பூமிக்கு 


1 


சிறிது 


பழங்காலத்தில் இந்தியாவில் வழங்கிவந்த நவக்கிரகங்கள் 
இம் முறையிலிருந்து வேறுபட்டவையாகும் . அவையாவன : செவ்வாய் , புதன் , 
வியாழன் , வெள்ளி , சனி என்ற ஐந்து கிரகங்களுடன் ஞாயிறு ( சூரியன் ) , திங்கள் 
நிலா ) ; ராகு , கேது என்பன 

, 


அட்டவணை-1-கோள்களின்புள்ளிவிவரங்கள் 


சூரியனிலிருந்து தூரம்(லட்சம் மைல்கள்). 


சூரியனைச்சுற்றிச் செல்லும்காலம் 


( 117Are ) 


சுற்றுப்பாதையில் செல்லும்வேகம் (மைல்கள்/வினாடி) 


குறுக்களவு (மைல்கள்). 


எடை(பூமி=1). 


அடர்த்தி(நீர்=1). 


ஈர்ப்புவிசை (பூமியின்g=1). 


தப்பும்வேகம் (மைல்வினா 


தன்னைத்தான் சுற்றும் காலம். 


( A ஓல் 


சந்திரன்கள் 


சராசரிவெளிப் 

வெப்பநிலை (டிகிரிசென்டி 


( 91 


ah 


நா-மணி-நி 


புதன் 


359 


0.241 


29,7/ 


0.056 
3.73 


3,100 


0.38 


2.6 


*. 


88- 
0 
-0 
? 


0 
6000 
? 0.422 


வெள்ளி 


672 


(1.615. 


21.7 


30- 
0 
-0 
? 


.. 


-.. 


929 


1.000 


18.5 


0-23-56 


1 


14 


பூமி செவ்வாய் வியாழன் 


1,415 


1.881 


15.0 


0- 
24-37 


2 


0 


7,7000.8175.21 
0.86 

6.4 
7,927 
1.000 
5.52 
1.00 
6.95 

4,2150.1083.940.39 3.1 88,640318.351.34 2.6437.0 75,10095.280.69 1.1722.0 31,000 14.581.361,05 13.0 


4,833 


11.862 


8.1 


0-9-48 


12 


-140 


சனி 


8,862 


29.458 


6.0 


0-10-12 


-9-155 


17,828 


84.015 


4.2 


0--10-45 


... 


5-180 


27,935 


164.788 


... 


3.4 


32,000 


17.36 


1.32 


1.2314.0 


0-15-48 


யுரேனஸ் நெப்தியூன் புளூட்டோ நிலா 


2-200 
2 
-210 


36,160 


247.697 


2.8 


3,500 0.70 


5.30 


0.90 
6.5 


6.11-36 


1.64 


2,160 


0.012 
3.31 


0.16 


1.5 


27-6-2 


2.38 (பூமியி 
லிருந்து 


27.32 
நாள் (பூமியைச் சுற்றி) 


+120 -150 


1 


சூரியன் 


8,64,000.3,33,4341.4128.0 


392 


23--9-7 


6,000 


உலகம் பலவிதம் 


145 


எப்பொழுதும் ஒரே பாகத்தைக் காட்டிக்கொண்டிருப்பது குறிப்பிடத் 
தக்கது . 

- புதன் சூரியனுக்கு மிக அருகிலிருப்பதாலும் , சூரியனுக்கு ஒரே 
பாகத்தைக் காட்டிக்கொண்டிருப்பதாலும் , இக் கோளின் ஒரு பாகம் 
எப்பொழுதும் பகலாகவும் , மற்ற பாகம் எப்பொழுதும் இருளாகவும் 
இருக்கும் . பகலான பாகத்தின் வெப்ப நிலை மிகமிக அதிகமாகவும் , 
இருட்டான பாகத்தில் மிகமிகக் குளிராக , யாவும் உறைந்த நிலையிலும் 
இருக்கும் . இக் கோள் மிகச் சிறிதாகையால் , இதன் கவர்ச்சி விசையும் 
மிகக் குறைவு . ஆகையால் , இதன் சூடான மேற்பரப்பிலிருந்து 
வாயுக்கள் , ஆவிகள் யாவும் கோடிக்கணக்கான வருடங்களுக்கு 
முன்பே தப்பி ஓடியிருக்க வேண்டும் . ஒருவேளை , குளிரான 
பகுதியில் ஒருசில வாயுக்கள் உறைந்த நிலையில் பிடிபட்டுக் 
கிடக்கலாம் . ஆனால் , அதிவெப்பம் , அதிகுளிர் 
இக் கோளின்மீது எவ்வித உயிரும் வாழமுடியாது . 


காரணமாக 


Qarsiran ( Venus ) 

சூரியனுக்கும் நிலாவிற்கும் பிறகு வானத்தில் மிகப் பிரகாச 
மாகத் தோன்றும் பொருள் வெள்ளிக் கிரகம் , இதுவும் புதனைப் 
போல் சூரியனுக்கும் பூமிக்குமிடையே வருவதால் , நமது நிலாவைப் 
போல் வளர்பிறை , தேய்பிறைகளைக் காட்டுகிறது . இப்பிறை 
வடிவங்களைத் தொலை நோக்கிமூலம் பார்த்தால் மிக அழகாகத் 
தோன்றும் . புதனைப்போலவே வெள்ளியும் சில சமயங்களில் 
சூரியன் மறைந்தபின் மேற்கு வானத்திலும் , மற்றச் சமயங்களில் 
சூரியன் உதிக்குமுன் கிழக்கு வானத்தில் விடிவெள்ளியாகவும் 
தோன்றும் . ஆனால் , சூரியனுக்கும் வெள்ளிக்கும் இடையே உள்ள 
தூரம் ஏறக்குறைய 673 லட்சம் மைல்கள் ஆகையால் , இதைச் 
சூரியன் மறைந்த பிறகு நெடுநேரம் மேற்கு வானத்தில் காணலாம் . 
அவ்வாறே மற்றச் சமயங்களில் சூரியன் உதிக்குமுன் 2 மணி நேரத் 
திற்கு முன்பே இது உதித்துவிடும் . 

இக் கோள் பருமன் , எடை , செறிவு இவற்றில் ஏறக்குறைய 
பூமியை ஒத்திருக்கிறது . பூமியைப்போலவே இக் கோளைச் சுற்றி 
வாயுக்கள் சூழ்ந்திருக்கின்றன . இவை மிக அடர்த்தியாக உள்ள 
படியால் , இவற்றினூடே கிரகத்தின் மேற்பரப்பைக் காண இயலாது . 
* ஆகையால் , இக் கிரகம் தன்னைத் தானே சுற்றிக்கொள்ளும் காலம் 
என்ன என்று நிச்சயமாய்த் தெரியவில்லை . நிறமாலைகாட்டிகளின் 
உதவியால் அதன் சுழற்சி 

வேகத்தைக் கணக்கிட்டு , 
சுமார் 30 நாட்களுக்கு ஒரு முறை இக் கோள் தன்னைத் தான் சுற்றிக் 
கொள்ளுகிறது என்று கண்டுபிடித்துள்ளார்கள் . இது சூரியனைச் 
சுற்றும் காலம் 7 மாதம் 13 நாட்கள் , 

வா -10 


. 





146 


வானவெளி வெற்றி 


( மரினர் 


னர் . ! 


அமெரிக்கர் 1962 ஆம் ஆண்டில் அனுப்பிய 
( Mariner - II ) என்ற விண்கலன் டிசம்பர் மாதத்தில் வெள்ளிக்கு மிக 
அருகில் சென்று , பல முக்கியமான உண்மைகளைப் பூமிக்கு அனுப்பிய 
செய்தியை ஐந்தாம் அத்தியாயத்தில் விரிவாகப் பார்த்தோம் . 
வெள்ளியின் மேற்பரப்பைக் குறித்த விவரங்களையும் ஐந்தாம் 
அத்தியாயத்தில் காணலாம் . 


பூமி 


வெள்ளிக்கு அடுத்தாற் போல் வரும் கிரகம் நமது பூமி . 
சூரியனிலிருந்து 9,30,09,000 மைல் தூரத்தில் , மணிக்கு 66,600 
மைல் வேகத்தில் , வருடத்திற்கொரு முறை சூரியனைச் சுற்றி 
வருகிறது . அத்துடன் , தன் அச்சில் 23 மணி 56 நிமிடங்களுக்கு 
ஒரு முறை தன்னைத் தானே சுற்றிக்கொள்கிறது . இப்படிச் சுழல் 
வதால் இரவும் பகலும் உண்டாகின்றன என்றும் , சூரியனைச் சுற்றிச் 
செல்வதால் பருவங்கள் உண்டாகின்றன என்றும் இரண்டாயிரம் 
வருடங்களுக்கு முன்பு அரிஸ்தர்க்கு என்ற கிரேக்க அறிஞர் கூறியதே 
உண்மை என்று நாம் இப்பொழுது அறிகிறோம் . இதன் பூமத்தியக் 
குறுக்களவு 7,926 மைல்கள் ; துருவக் குறுக்களவு 7,900 மைல்கள் . 
இதன் அடர்த்தி நீரைப்போல் 5.52 மடங்கு . ஆகவே , பூமியின் 
பெரும் பாகம் கருங்கல்லைவிட அதிக அடர்த்தியாயுள்ள பொருள் 
களால் ஆனது என்பது தெளிவாகிறது . 


யுள்ளது . 


பூமியைச் சுற்றி சுமார் 200 மைல் உயரத்திற்குக் காற்றுப் பரவி 

இது தரைமட்டத்தில் அதிக அடர்த்தியாயும் , மேலே 
போகப்போக அடர்த்தி குறைந்தும் உள்ளது . 

ஏறக்குறைய 99 
சதவீ தம் 20 மைல் உயரத்திற்குள்ளாகவே இருக்கிறது . காற்றி 
லுள்ள பிராணவாயுவை நாம் சுவாசிக்கிறோம் . காற்றிலுள்ள 
கரியமிலவாயுவைக் கொண்டு தாவர வர்க்கங்கள் தமக்கு வேண்டிய 
உணவுப் பொருள்களை உண்டுபண்ணிக்கொள்கின்றன . வெளி 
உலகிலிருந்து வரும் ஆபத்து நிறைந்த கதிர்களை இக் காற்று 
மண்டலம் கிரகித்துவிடுகிறது . காற்று வீசுவதால் , தரைமட்டத்தின் 
தட்பவெப்பம் ஓரளவுக்குச் சமப்படுத்தப்படுகிறது . ஆகாயம் 
நீல நிறமாயிருப்பது , இரவில் நட்சத்திரங்கள் மினுங்குவது , பகலில் 
அவை நம் கண்களுக்குத் தென்படாமலிருப்பது , சூரியன் உதிக்கும் 
பொழுதும் மறையும் பொழுதும் . சிவப்பு நிறமாய்த் தோன்றுவது 
யாவும் பூமியைச் சுற்றி வியாபித்துள்ள காற்றின் விளைவேயாகும் , 


பூமி தன் ஈர்ப்புவிசையால் எல்லாப் பொருள்களையும் தன் மேற் 
பரப்பில் இழுத்துப் பிடித்துக்கொண்டிருக்கிறது . ஈர்ப்புவிசை இல்லை " 
யென்றால் , காற்றணுக்கள் நெடுங்காலத்திற்கு முன்பே பூமியைவிட்டு 


உலகம் பலவிதம் 


147 


ஓடியிருக்கும் ; பூமியின் சழற்சி 

கழற்சி விசையால் தரை மீதுள்ள 
பொருள்கள் யாவும் தரையிலுள்ள மணல் , கற்கள் , மரம் , செடி , 
விலங்குகள் , மனிதர் , சமுத்திரம் , ஆறு , குளங்களிலுள்ள நீர் யாவும் 
பூமியை விட்டு வீசியெறியப்பட்டிருக்கும் . இந்த ஈர்ப்புவிசை 
யாலேயே , நிலா பூமியைச் சுற்றிச் செல்லுகிறது . பூமியைவிட்டு 
வெளியுலகு செல்லும் பிரயாணிகள் இந்த ஈர்ப்பு விசையை மேற் 
கொள்ளுவதற்கு வேண்டிய வேகத்தை ( வினாடிக்கு 7 மைல் 
வேகத்தை ) அடைந்தால் தான் வெளியேற முடியும் . 


திங்கள் 

சூரியனுக்கு அருகே உள்ள கிரகங்களில் பூமிதான் ஒரு 
சந்திரனையுடைய முதலாவது கிரகம் . இச் சந்திரன் 2,38,000 மைல் 
தூரத்தில் 295 நாட்களுக்கொரு முறை பூமியை மேற்கிலிருந்து 
கிழக்காகச் சுற்றிவருகிறது . அதன் குறுக்களவு 2,160 மைல்கள் . 
அதன் எடை பூமியின் எடையில் 81 - ல் ஒரு பாகம் , நிலாவின் மேற் 
பரப்பில் ஈர்ப்புவிசை பூமியின் ஈர்ப்பு விசையைப்போல் ஆறில் ஒரு 
பங்கு . நிலாவின் மேற்பரப்பைக் குறித்த பல விவரங்கள் ஆறாம் 
அத்தியாயத்தில் தரப்பட்டுள்ளன . 

பூமிக்கு மிக அருகிலிருக்கும் வானக்கோளம் நிலாதான் . 
அமாவாசை , பௌர்ணமியன்று கடற்கரைக்குச் செல்பவர்கள் , 
கடலின் அலைகள் மிகவும் உயரமாய்ப் பொங்கி வருவதைக் 
காண்பார்கள் ; அத்துடன் கடலின் நீர்மட்டமும் ஏறியிருக்கும் . 
இது சந்திரனின் ஈர்ப்பு விசையால் நிகழ்வது. அமாவாசை , 
பௌர்ணமி தினங்களன்று , சூரியனும் , நிலாவும் , பூமியும் ஒரே 
நேர்கோட்டில் இருப்பதால் , கவர்ச்சி அதிகமாகிக் கடலின் நீர் 
மட்டமும் உயர்கிறது . சந்திரன் பூமியைச் சுற்றிச் செல்கையில் , 
இந்த நீர்மட்ட உயர்வும் அதைப் பின்தொடர்ந்து செல்கிறது . 
இவ்வாறு செல்கையில் பூமியின் தரைமட்டத்துடன் உராய்வதால் , 
பூமியின் சுழற்சி வேகம் சிறிதளவு குறைகிறது . இதன் விளைவாகச் 
சென்ற 1,20,000 வருடங்களில் ஒரு நாளின் அளவு ஒரு வினாடி 
நீண்டிருப்பதாகக் கணிக்கப்பட்டுள்ளது . இது மிக மிகச் சிறிய 
அளவு என்றாலும் , பல ஆயிரங்கோடி வருடங்களில் நமது பூமியின் 
நாள் மிக அதிகமாக நீண்டுவிடலாம் . 

பூமி நிலாவைவிடப் பெரிதாகையால் , இவ்வித உராய்வு 
நிலாவிலே இன்னும் அதிகமாய் இருந்திருக்கவேண்டும் . 
காரணமாகவே நிலாவின் சுழற்சிவேகம் - குறைந்து , அது தன் 
அச்சில் சுழல 29 நாட்கள் பிடிக்கின்றன . அதாவது , நிலா பூமியைச் 
சுற்றிச் செல்லும் காலமும் , தன்னைத் தான் ஒரு முறை சுற்றிக் 
கொளும் காலமும் சமமாக இருக்கிறது எனலாம் . 


148 


வானவெளி வெற்றி 


1 


நீர்மட்ட உராய்வு காரணமாகப் பூமியின் சுழற்சி வேகம் 
மெதுவாகக் குறைந்து கொண்டு போகையில் , சுழற்சிவேக 
விதிகளின்படி , சந்திரனின் தூரம் அதிகமாகிக்கொண்டே போக 
வேண்டும் . ஆகையால் , அதன் சுற்றுக் காலமும் அதிகரிக்கும் . 
சுமார் 5,000 கோடி வருடங்களில் பூமியின் சுழற்சிக் காலம் 47 
நாட்களாக நீண்டிருக்குமென்றும் , நிலா அப்டொழுது 3,40,000 மைல் 
தூரத்தில் பூமியை 47 நாட்களுக்கொரு முறை சுற்றிவருமென்றும் 
கணக்கிடப்பட்டுள்ளது . அதாவது , பூமியின் நாளும் அதன் மாதமும் 
சமமாகிவிடும் . 


வர 


ஆனால் , சூரியனின் ஈர்ப்புவிசை இன்னும் இயங்கிக்கொண் - 
டிருக்குமல்லவா ? அது காரண மாகப் பூமியின் சுழற்சி வேகம் 
இன்னும் மெதுவாகக் குறைந் துகொண்டேபோகும் . இதன் 
விளைவாக , நிலா மெதுவாகப் பூமியை நோக்கி நகர்ந்து 
ஆரம்பிக்கும் . இதைத் தடுக்க ஒரு விசையும் இல்லை . மறுபடியும் 
சுமார் 5,000 கோடி வருடங்களுக்கப்புறம் , நிலா பூமியிலிருந்து சுமார் 
6,000 மைல் எல்லைக்குள் வந்தவுடன் , பூமியின் ஈர்ப்புவிசையால் 
நொறுங்கிப்போகும் . நொறுங்கிய நிலாவின் துண்டுகள் , சனிக் 
கிரகத்தின் வளையம்போல் , பூமியைச் சுற்றி ஒரு வளையமாகச் 
சுழன்றுவரும் என்று நம்பப்படுகிறது . ஆனால் , இவை ஏற்படுவதற்கு 
நெடுங்காலத்திற்கு முன்பே ( ஓர் ஆயிரங்கோடி வருடங்களில் ) 
சூரியனில் ஏற்படும் மாறுதல்கள் பூமியையும் மற்றக் கோள்களையும் 
சுட்டுப் பொசுக்கியிருக்கும் . 


செவ்வாய் ( Mars ) 

பூமிக்கு அடுத்த கோளாகிய செவ்வாய் , பூமியின் குறுக்களவில் 
பாதியே ( 4,216 மைல்கள் ) உள்ளது . சூரியனுக்குச் சராசரி 1,420 
லட்சம் மைல் தூரத்தில் , மணிக்கு 54,000 மைல் வேகத்தில் சூரியனை 
687 நாட்களுக்கு ஒரு முறை இது சுற்றிவருகிறது . தன் அச்சில் 
தன்னைத் தானே சுற்றிக்கொள்ள 24 மணி 37 நிமிடம் இதற்குப் 
பிடிக்கிறது . செவ்வாயின் சுற்றுப்பாதை நீண்டவட்டமாய் இருப்ப 
தால் , பூமிக்கும் செவ்வாய்க்குமிடையே உள்ள மிகச் சிறிய தூரம் சில 
சமயம் 345 லட்சம் மைல்களாகலாம் ; சில சமயம் 629 லட்சம் மைல் 
களாகலாம் . 


செவ்வாயை ஒரு தொலைநோக்கிமூலம் பார்த்தால் , அதன் மேற் 
பரப்பிலுள்ள பல விவரங்கள் தெரியவருகின்றன . இரு துருவங்களைச் 
சுற்றிலும் வெண்மையான வெளிப்பரப்புகள் தெரிகின் றன . இவை 
கோடைக்காலத்தில் சுருங்கியும் ; குளிர்காலத்தில் அகலம் மிகுந்தும் 
காணப்படுவதால் , இவை உறைபனியால் மூடப்பட்ட பாகங்கள் 


உலகம் பலவிதம் 


119 


என்றும் , கோடைக்காலத்தில் இது உருகுவதால் இதன் பரப்புக் 
குறைகிறதென்றும் நம்பப்படுகிறது . ஆனால் , இந்த உறைபனி 
நீரா அல்லது உறைந்த கரியமிலவாயுவா என்று தெரியவில்லை . 


செவ்வாயின் ஆகாய்ம் மிக்க அடர்வு குறைந்ததாக உள்ளது . 
பிராணவாயுவும் நீராவியும் மிகவும் குறைந்துள்ளன .. செவ்வாய் 
சிவப்பாகத் தெரிவதன் காரணம் அதன் மேற்பரப்பிலுள்ள பாறைகள் 
பிராணவாயுவைக் கிரகித்துப் பழுப்பு நிறமாக்கியுள்ளதால் என்று 
நம்பப்படுகிறது . ஒருவேளை இதனால் தான் அதன் ஆகாயத்தில் 
பிராணவாயு அதிகமாயில்லைபோலும் . இவ்வளவு குறைந்த அளவுள்ள 
பிராணவாயுவில் விலங்குகள் போன்ற உயிரினங்கள் வாழமுடியாது , 
ஆனால் , அங்கே நாம் அறியாத வேறு வகையான உ யிர்கள் 
வாழலாம் . 


செவ்வாயிலுள்ள ‘ கால்வாய் களைப்பற்றி நாம் அதிகம் கேள் விப் 
பட்டிருக்கலாம் . 1877 ஆம் ஆண்டில் ஷியாப்பரெல்லி ( Shiapa 
relli ) என்னும் இத்தாலியர் தம் தொலைநோக்கி மூலம் செவ்வாயில் 
பல சன்னமான நீண்ட கோடுகளைக் கண்டு , அவற்றிற்குக் கால் 
வாய்கள் எனப் பெயரிட்டார். அப் பெயர் நிலைத்துவிட்டதோடு , 
மக்கள் மனத்தில் பல கற்பனைகளையும் கிளப்பிவிட்டது . இக் கோளின் 
துருவ பாகங்களின் 

உருகியோடும் உறைபனி நீரை இக் 
கால்வாய் கள்மூலமாய்க் கோளின் வனாந்தரமான உட்பகுதிக்குக் 
கொண்டு செல்கின்றனர் என்றும் , இக் கால்வாய்களுக்கு இருபுறமும் 
சாகுபடியாகும் நிலங்களே கோடுகளாகத் தோன்றுகின்றன என் 
சொல்லப்பட்டது . சாகுபடி செய்யப் புத்திசாலியான உயிர்வகைகள் 
வாழவேண்டும் . அவைகள் நம்மைவிடப் புத்தியிலும் பலத்திலும் 
மிகுந்து , பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நமது பூமியைச் 
சுற்றிப் பறந்துசென்றிருக்கலாம் ! ..........இவை யாவும் உண்மையாக 
இருக்குமோ, வெறும் கற்பனையோடு நின்றுவிடுமோ ? தெரியவில்லை ; 
நேரில் சென்று பார்த்தால் தான் உண்மை விளங்கும் . 


றும் 


செவ்வாய்க்கு இரு சிறிய சந்திரன்கள் உண்டு. அவற்றின் 
பெயர் ஃபோபாஸ் ( Phobos ) , டைமாஸ் (Deimos ) என்பன. 
ஃபோபாஸின் குறுக்களவு சுமார் 10 மைல் ; 5,828 மைல் தூரத்தில் 
செவ்வாயை 7 மணி 39 நிமிடங்களுக்கு ஒரு முறை சுற்றிவருகிறது . 
செவ்வாயின் ஒரு நாள் 24 மணி 37 நிமிட மாகையால் , ஃபோபாஸ் 
செவ்வாயின் ஒரு நாளில் மூன்று முறை மேற்கில் உதித்துக் கிழக்கில் 
அஸ்தமிக்கும் ! டைமாஸின் குறுக்களவு சுமார் 5 மைல்கள் தாம் . 
இது 14,600 மைல் தூரத்தில் செவ்வாயை 30 மணிக்கு ஒரு முறை 
சுற்றிவருகிறது . செவ்வாயின் நாளும் டைமாஸின் சுற்றுக் காலமும் 


சு 


.. 


18 - அ . ஜெமினி கலன் ( பக்கம் 98 பார்க்க ) 


150 


வானவெளி வெற்றி 


ஏறக்குறைய சமமாய் இருப்பதால் , டைமாஸ் 

செவ்வாயின் 
வானத்தில் இரவு முழுவதும் ஒரே இடத்தில் நின்று பிரகாசித்துக் 
கொண்டிருக்கும் ! 


வியாழன் ( Jupiter ) 


வியாழன் அல்லது குரு எல்லாக் கோள்களிலும் மிகப் பெரியது . 
மற்றக் கோள்களின் எடைகளையெல்லாம் கூட்டினாலும் , அது 
வியாழனின் எடையில் பாதி கூட ஆகாது . இது தன்னைத் தானே 
9 மணி 50 நிமிடங்களுக்கு ஒரு முறை சுற்றிக்கொள்கிறது . இவ்வளவு 
வேகமாகச் சுழல்வதால் , இக் கோளின் மத்திய பாகம் அகன்றும் , 
துருவ பாகங்கள் சிறிது தட்டையாகவும் உள்ளன . இதன் மத்திய 
குறுக்களவு 88,700 மைல்கள் ; துருவக் குறுக்களவு 82,780 மைல்கள் . 


தொலைநோக்கிமூலம் வியாழனைப் பார்த்தால் , அதன் மேற்பரப்பில் 
பல குறிகள் தென்படுகின்றன . இவற்றின் தோற்றம் அடிக்கடி மாறு 
படுவதால் , இவை வியாழனின் தரையிலல்ல , அதைச்சுற்றியுள்ள ஆகா 
யத்தில் தான் இருக்கவேண்டும் என்று தெரியவருகிறது . வியாழன் , 
சனி , யுரேனஸ் , நெப்தியூன் என்னும் நான்கு கோள்களும் மிகப் 
பெரியவை . அவற்றின் ஈர்ப்பு விசையால் வாயுக்கள் அடர்த்தியாக 
அவற்றின் மேற்பரப்பைச் சுற்றி வியாபித்துள்ளன . வியாழனின் 
வாயுக்கள் சுமார் 6,000 மைல் உயரத்திற்குப் பரவியுள்ளன வென்றும் , 
அவற்றின் பெரும்பாகம் அம்மோனியா ( Ammonia ) , மீத்தேன் 
( Methane ) என்னும் விஷவாயுக்கள் என்றும் தெரியவருகின்றன . 
வியாழனின் சராசரி அடர்த்தி மிகக் குறைவாகத் தோன்றுவதன் 
காரணம் , நாம் பார்க்கும் கோளத்தின் பெரும்பகுதி வாயுவாக இருப் 
பதனால் ஊகிக்க இடமுண்டு . இவ் விஷவாயுக்கள் நிரம்பிய இவ்வுல 
கத்தில் எவ்விதமான உயிரும் வாழமுடியாது என்றுதான் முடிவு 
கட்ட வேண்டும் . 


வியாழனுக்கு 12 சந்திரன்கள் உண்டு. அவற்றில் இக் கோளுக்கு 
மிக அருகிலுள்ள நான்கு சந்திரன்களை கலீலியோ 1610 ஆம் ஆண்டி 
லேயே கண்டுபிடித்துவிட்டார் . இவைகளுக்குமட்டுமே பெயர் 
கொடுக்கப்பட்டுள்ளன : அயோ ( Io ) , யூரோப்பா ( Europa ) , கனிமீட் 
( Ganymede) , கலிஸ்டோ ( Callisto ) இவை நான்கும் வியாழனைச் 
சுற்றும் காலத்திலேயே தம்மைத் தாமே ஒரு முறை சுற்றிக்கொள்வ 
தால் , வியாழனுக்கு அவை தம்முடைய ஒரே பாகத்தைக் காட்டு 
கின்றன . இக் கோளுக்கு வெகு தூரத்திலுள்ள கடைசி மூன்று 
சந்திரன் கள் 

வியாழனைக் கிழக்கிலிருந்து மேற்காகச் (மற்றச் 
சந்திரன் களுக்கு எதிர்ப்புறமாகச் ) சுற்றிவருகின்றன . 


- 


உலகம் பலவிதம் 


151 


படம் 
37. 
வியாழன் 


152 


வானவெளி வெற்றி 


வானில் 


சனி ( Saturn ) 

உள்ள கோள்களில் சனியே மிக அழகானது . 
ஒரு சிறு தொலைநோக்கிமூலம் பார்த்தாலும் , சனி தன்னைச் சுற்றி 
யுள்ள வளையங்களுடன் மிகப் பிரமிக்கத்தக்க காட்சியளிக்கிறது . 
1610 ஆம் ஆண்டிலேயே இவை கண்டுபிடிக்கப்பட்டன . ஆனால் , 
கலீலியோ தமது சிறு தொலைநோக்கிமூலம் இவ் வளையத்தின் 
இரு பகுதிகளைக் கண்டு அவை இன்னவென்று தெரியாமல் மலைத் 
துப்போனார் . 45 வருடங்களுக்கப்புறம் ஹைகன்ஸ் ( Huyghens ) 
என்ற விஞ்ஞானி தமது பெரிய தொலைநோக்கிமூலம் பார்த்து , 
இவை சனியைச் சுற்றியுள்ள வளையங்கள் 

என்று 

அறிந்தார் . 


சனி சூரியனிலிருந்து சராசரி 8,871 லட்சம் மைல் தூரத்தில் , 
39 வருடங்களுக்கு ஒரு முறை 

சூரியனைச் - சுற்றிவருகிறது . 
வியாழனுக்கப்புறம் இதுவே மிகப் பெரிய கிரகம் ; பலவிதத்தில் இது 
வியாழனை ஒத்திருக்கிறது . தன்னைத்தான் 10 மணி 14 நிமிடங்களில் 
சுற்றிக்கொள்வதால் , இதன் மத்தியக் குறுக்களவு 75,060 மைல்களாக 
வும் , துருவக் குறுக்களவு 67,170 மைல்களாகவும் உள்ளன . இக் 
கோளைச் சுற்றி அதிகமான வாயுக்கள் அடர்த்தியாகச் 
சூழ்ந்துள்ளன . இவை பெரும்பாலும் மீத்தேன் , அம்மோனியா 
வாயுக்களே . ஆனால் , சனி சூரியனுக்கு வெகுதூரத்திற்கப்பால் 
உள்ள தால் , அதன் மேற்பரப்பின் சராசரி வெப்பநிலை 155 டிகிரி 
சென்டிகிரேடாக இருக்கவேண்டும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது . 
இந் நிலையில் அம்மோனியா முழுவதும் உறைந்துபோய்க் கிடக்கும் . 
மீத்தேன்மட்டும் வாயு நிலையில் திரிவதால் அதிகமாகக் காணப் 
படுகிறது . 


1 


சனியின் வளையம் 41,000 மைல் அகலமுள்ளது . ஆனால் , இதன் 
பருமன் ஒரு 10 மைல் தான் . பார்ப்பதற்கு ஒரு வளையமாகத் தெரிந் 
தாலும் , இது ஒரு திடமான பொருளால் ஆன தன்று ; பெரிதும் சிறிது 
மான கோடிக்கணக்கான துண்டுகளும் , ஒரு தேனீக் கூட்டம் போல் 
சனியைச் சுற்றிவருகின்றன . இவை எவ்வாறு உண்டாயின ? 
கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முன்னே ஒரு சந்திரன் சனிக்கு 
வெகு அருகில் நெருங்கி , சனிக்கிரகத்தின் ஈர்ப்புவிசையால் கோடிக் 
கணக்கான துண்டுகளாக . உடை பட்டுப்போயிற்று என்றும் , 
அத் துண்டுகளே சனியைச் சுற்றிவருகின்றன என்றும் விஞ் 
ஞானிகள் கருதுகின்றனர் . 


சனிக்கு 9 சந்திரன்கள் உள்ளன . இவற்றில் வெளிப்புறக் 
கடைசியிலுள்ள ஃபீபி ( Phoebe ) எதிர்முகமாகச் சுற்றிவருகிறது . 


உலகம் பலவிதம் 


153 


1 


* 


படம்38.சனி 


154 


வானவெளி வெற்றி 


எட்டாவது சந்திரனாகிய யாப்பெட்ட ஸ் ( lapetus ) சனியைச் சுற்றிச் 
செல்கையில் , அதன் ஒளி 5 மடங்கு பெருகியும் , குறைந்தும் 
தெரிகிறது . 1944 ஆம் ஆண்டு கைப்பர் (Kuiper ) * என்ற வான 
ஆராய்ச்சியாளர் சனியின் மிகப் பெரிய சந்திரனான டைட்டனில் 
( Titan ) வாயு இருப்பதைக் கண்டுபிடித்தார் . நிறமாலைகாட்டி , அவ் 
வாயுமண்டலத்தில் மீத்தேன் இருப்பதைக் காட்டிற்று . டைட்டனின் 
குறுக்களவு 3,550 மைல்கள் ; புதன் கிரகத்தைவிடப் பெரியது , அதன் 
எடை நமது நிலாவின் எடையைப்போல் 1.92 மடங்காக இருப்ப 
தாலும் , அதன் மேற்பரப்பு மிகமிகக் குளிர்ச்சியாக இருப்பதாலும் , 
மீத்தேன் வாயுவின் மூலக்கூறுகள் இச் சந்திரனை விட்டுத் தப்பி 
யோடிவிடவில்லை . 

மண்டலத்திலுள்ள சந்திரன்களில் 
டைட்டன் ஒன்றைத் தவிர வேறெதிலும் வாயுமண்டலம் இருப்ப 
தாகத் தெரியவில்லை . 


சூரிய 


யுரேனஸ் ( Uranus ) 


யுரேனஸ் 1781 ஆம் ஆண்டு , மார்ச்சு மாதம் 13 ஆம் தேதியன்று 
ஆங்கில விஞ்ஞானி சர் வில்லியம் ஹெர்ஷல் ( William Herschel ) 
என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது . இது கண்ணுக்கு வெகு மங்க 
லான விண்மீன் போல் தெரிகிறது . இது 178. 3 கோடி மைல் தூரத் 
தில் சூரியனை 84 வருடங்களுக்கு ஒரு முறை சுற்றிவருகிறது . இதன் 
குறுக்களவு 31,000 மைல்கள் . இது நமக்கு வெகு தூரத்திலிருக்கிற 
படியால் , இதன் மேற்பரப்பின் விவரங்கள் ஒன்றும் தெரிவதில்லை . 
நிறமாலைகாட்டியைக்கொண்டு இதன் கழற்சிக் காலம் 10.45 மணி 
நேரம் என்று கணக்கிட்டிருக்கின்றனர் . அதிகக் குளிர்ச்சி காரண 
மாக , இக் கோளின் வாயுமண்டலத்திலுள்ள அம்மோனியா முழுவ 
தும் உறைந்துபோய் மீத்தேன் மட்டும் வாயுவாக உள்ளது . 


யுரேனசைச் சுற்றி 5 சந்திரன்கள் செல்கின்றன . ஆனால் , 
அவை ஐந்தும் இக் கோளைச் சுற்றிச் செங்குத்தான பாதையில் செல் 
வது வியக்கத்தக்கது ! மற்றச் சந்திரன்கள் யாவும் ஏறக்குறைய தம் 
தாய்க்கிரகம் செல்லும் பாதையை ஒட்டியே செல்கின்றன . 


நெப்தியூன் ( Neptune ) 

நெப்தியூன் கோளைத் தொலைநோக்கியில் காண்பதற்கு வெகு 
நாட்களுக்கு முன்னரே , இது இருக்க வேண்டிய இடம் , இதன் அளவு 
முதலியவற்றையெல்லாம் ஒரு விஞ்ஞானி திருத்தமாகக் கணக்கிட்டு 
விட்டார் . தொலைநோக்கிமூலம் குறிப்பிட்ட இடத்தைத் தேடிப் 
பார்த்தபொழுது , நெப்தியூன் அங்கே இருந்தது ! 


உலகம் பலவிதம் 


155 


கொண்டது . 


யுரேனஸ் கிரகம் தன் சுற்றுப்பாதையில் விசித்திரமாக நடந்து 

விஞ்ஞானிகள் கணித்த பாதையில் , பல வருடங் 
களுக்கு அது இருக்கவேண்டியதைவிட முன்ன தாகக் காணப்பட்டது . 
1822 ஆம் ஆண்டிற்குப் பிறகு அது இருக்கவேண்டிய இடத்திற்குப் 
பிந்திக் காணப்பட்டது . ஆகவே , ஏதோ ஒரு கிரகம் இக் கோளை இழுக் 
கிறது என்று விஞ்ஞானிகள் ஊகித்தனர் . ஆங்கில இளம் விஞ் 
ஞானி ஜான் கௌச் ஆடம்ஸ் ( John Couch Adams ) 1845 ஆம் 
ஆண்டு செப்டம்பர் மாதம் இப் புதுக் கோளம் இருக்கவேண்டிய 
இடத்தைக் கணித்து , அங்குத் தொலைநோக்கி கொண்டு நோக்குமாறு 
இங்கிலாந்தின் வானசாஸ்திரி ஏரிக்கு ( Airy ) அனுப்பினார் . ஆனால் , 
ஏரி அதை உடனே கவனிக்கவில்லை . 


ஃபிரெஞ்சு விஞ்ஞானி லி வெரியர் ( Li Verrier ) 1846 ஆம் ஆண்டு 
செப்டம்பரில் தம் கணக்குகளை முடித்துத் தம் நண்பன் கால்லே ( Galle ) 
என்ற பெர்லின் விஞ்ஞானிக்கு அவைகளை அனுப்பி , பெர்லின் 
தொலைநோக்கிமூலம் தாம் குறிப்பிட்ட இடத்தைத் தேடும்படி 
கேட்டுக்கொண்டார் . 1846 , செப்டம்பர் 23 ஆம் தேதி இரவு கால்லே 
தம் தொலைநோக்கிமூலம் குறிப்பிட்ட இடத்தைத் தேடியபொழுது , 
குறிப்பிட்ட இடத்திற்கு ஒரு டிகிரி தூரத்தில் அப் புதுக் கிரகம் இருந் 
தது ; ஆங்கில விஞ்ஞானி ஓர் ஆண்டிற்குமுன் குறிப்பிட்ட இடமும் 
அதுவேதான் . வான ஆராய்ச்சியின் கணக்குகள் 

எவ்வளவு 
திருத்தமாக அமைந்துள்ளன என்பதும் , வானத்தின் கோள்கள் 
எவ்வளவு ஒழுங்காக இயற்கையின் விதிகளைப் பின்பற்றிச் செல் 
கின்றன என்பதும் இந் நிகழ்ச்சியிலிருந்து வெளியாகின்றன . 

நெப்தியூனின் அதிக தூரம் காரணமாக அதன் மேற்பரப்பைப் 
பற்றிய விவரங்கள் ஒன்றும் தெரியவில்லை . அதன் சராசரி அடர்த்தி 
மிகக் குறைவு ( 1,27 ) . ஆகையால் , அதன் குறுக்களவில் பெரும் பாகம் 
வாயுவாக இருக்கலாம் . இவ் வாயுவில் மீத்தேன் இருப்பதாகவும் , 
இக் கோளின் சுழற்சிக் காலம் 16 மணி என்றும் நிறமாலைகாட்டிமூலம் 
தெரியவருகின்றன . இதைச் சுற்றி இரு சந்திரன்கள் சுற்றிச் 
செல்கின்றன . 


புளூட்டோ ( Pluto ) 

யுரேனஸின் தாறுமாறான போக்கைக்கொண்டு நெப்தியூனைக் 
கண்டுபிடித்ததுபோலவே , நெப்தியூனின் ஒழுங்கீனமான போக்கைக் 
கொண்டு , அதற்கப்பால் ஒரு கிரகம் இருக்கலாம் என்று ஊகித்தனர் . 
இதன் இடத்தை பெர்சிவல் லவலும் ( Percival Lovell ) , பிக்கரிங்கும் 
( Pickering ) 1915 - ல் கணித்தனர் . ஆனால் , எவ்வளவு தேடியும் இக் 
கோள் அகப்படவில்லை . 1916 - ல் லவல் இறந்துபோனார் . மறுபடி 


156 


வானவெளி வெற்றி 


இம் முயற்சி 1929 - ல் தொடர்ந்து ஆரம்பிக்கப்பட்டது . 1930 ஆம் 
ஆண்டு , பிப்ரவரி 18 ஆம் தேதி டாம்போ ( C. M. Tombaugh ) இக் 
கோளைக் கண்டுபிடித்து , மார்ச்சு 13 ஆம் தேதியன்று உலகிற்கு 
அறிவித்தார் . 

புளூட்டோ மிகமிகத் தூரத்திலிருப்பதாலும் , உருவத்தில் மிகச் 
சிறிய தாயிருப்பதாலும் , அதைத் தொலைநோக்கியில்கூடக் காணு 
வது கடினம் . 1950 ஆம் ஆண்டு மார்ச்சு மாதத்தில் கைப்பர் 2010 
அங்குலத் தொலைநோக்கி மூலம் , இதன் குறுக்களவு 3,500 மைல்கள் 
என்று கண்டுபிடித்தார் . இதற்குச் சந்திரன் ஏதேனும் உண்டா 
இல்லையா என்பது தெரியவில்லை . இதன் சுற்றுப்பாதை அதிக நீள் 
வட்டமாய் இருப்பதால் , சூரியனிலிருந்து இதன் தூரம் 276 கோடி 
மைல்கள் முதல் 459 கோடி மைல்கள் வரை மாறுகின்றது . ( நெப்தி 
யூனின் சராசரி தூரம் 280 கோடி மைல்கள் . ) 

சூரியனை ஒரு முறை 
சுற்றிவர 2484 வருடங்கள் பிடிக்கின்றன . 


சிறு கோள்கள் ( Asteroids) 

நாம் மேலே பார்த்த ஒன்பது கோள்களையும் , அவற்றின் சந்திரன் 
களையும் தவிர வேறு பல கோளங்களும் நமது சூரிய மண்டலத்தில் 
நிலையாக உள்ளன ; அல்லது சில காலத்திற்கு இங்கு வந்து செல் 
கின்றன . இவைகளே சிறு கோள்கள் , வால்மீன்கள் ( Comets ), 
எரி நட்சத்திரங்கள் ( Meteorites ) முதலியன . 


1772 ஆம் ஆண்டில் யோஹான் போடே ( Johann Bode ) 
என்ற ஜெர்மானிய விஞ்ஞானி , கிரகங்களின் தூரங்களைப்பற்றிய ஒரு 
விசித்திரமான தொடர்பைக் காண்பித்தார் . அதாவது , 3 , 6 , 12 , 
24 , 48 , 96 என்று இரட்டிப்பு விகிதத்தில் எண்களை எழுதி , அதோடு 
பூஜ்யத்தையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் ; 0 , 3 , 6 , 12 , 24 , 48 
96. இப்பொழுது இந்த ஒவ்வோர் எண்ணுடனும் நான்கைக் 
கூட்டிக்கொண்டால் , 4 , 7 , 10 , 16 , 28 , 52 , 100 என்று கிடை-க்கும் 
எண்கள் சூரியனிலிருந்து கிரகங்கள் உள்ள தூரங்களை ஏறக்குறைய 
சரியாய்க் கொடுக்கின்றன என்று காண்பித்தார் . 

என்று காண்பித்தார் . கீழே தரப்பட் 
டுள்ள பட்டியலைக் கவனித்தால் இது விளங்கும் : 


கிரகம் 


புதன் வெள்ளி பூமி 


செவ் 


வியா 


சனி 


யுரே 
னஸ் 


வாய் 


ழன் 


போடேயின் 
விதிப்படி 


4 


7 


10 


16 


28 


52 


100 


196 


நிஜமான 


தூரம் 


3.9 


7.2 


10 


15-2 ... 


52 


93.4 


192 


( பூமி = 10 ) 


உலகம் பலவிதம் 


157 


இவ் விதியை போடே வெளியிட்ட பொழுது யுரேனஸ் கிரகம் 
கண்டுபிடிக்கப்படவில்லை . அப்படி ஒரு கிரகம் சனிக்குப்பின் இருந் 
தால் அது எங்கு இருக்கவேண்டும் என்று இவ் விதி காண்பித்தது . 
ஒன்பது வருடத்திற்கப்புறம் , கண்டுபிடிக்கப்பட்ட யுரேனஸ் குறிக் 
கப்பட்ட இடத்தில் இருந்தது இவ் விதியை மெய்ப்பித்தது . 


என்ற 


வான் 


• அப்படியானால் , செவ்வாய்க்கும் வியாழனுக்குமிடையே உள்ள 
காலி இடத்தில் ஒரு கோள் இருக்கவேண்டுமென்றும் , அது சுமார் 
2,604 லட்சம் மைல் தூரத்தில் சூரியனைச் சுற்றிவரவேண்டும் என்றும் 
போடே அறிவித்தார் . இத் தூரத்தில் வானத்தின் வெவ்வேறு 
பாகங்களை ஐரோப்பிய வான் ஆராய்ச்சியாளர் கவனித்துவந்தனர் . 
கடைசியில் , பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முதல் நாளன்று , 
1801 ஆம் ஆண்டு ஜனவரி முதலாந் தேதி , சிசிலித் தீவிலுள்ள 
பாலெர்மோ பட்டணத்தில் பியாஸி ( Piassi )) 
ஆராய்ச்சியாளர் , குறிப்பிட்ட இடத்தில் ஒரு சிறிய விண்மீன் 
போன்ற பொருளைக் கண்டார் . ஆனால் , விண்மீன் போலல்லாமல் 
அது 

ஃபோட்டோ படத்தில் சிறிது நகர்ந்திருந்தது ! ஆறு 
வாரங்கள் அதைத் தொடர்ந்து கவனித்துவந்த பின்னர் , பியாசி 
சுகவீனமடைந்தபடியால் , அதைக் கவனிக்க முடியவில்லை . ஆனால் , 
அவர் குறித்துவைத்திருந்த அதன் இடங்களைக்கொண்டு , கௌஸ் 
( Gauss ) என்னும் புகழ்மிக்க கணித சாஸ்திரி அதன் பாதையைக் 
கணித்து , அது ஒரு கோள் என்றும் , செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் 
இடையே சூரியனைச் சுற்றிச் செல்கின்றதென்றும் கண்டுபிடித்து , 
அடுத்த வருடத்தில் அது எங்கே வருமென்பதையும் அறிவித்தார் . 
அடுத்த வருடத்தில் அவர் கணித்த அதே பாதையில் மறுபடியும் 
அது கண்டுபிடிக்கப்பட்டது ! இதுவரை அது கண்டுபிடிக்கப்படாத 
காரணமும் உடனே வெளியாயிற்று ; அதாவது , அதன் குறுக்களவு 
480 மைல்கள் தாம் என்று தெரியவந்தது ! அதற்கு செரேஸ் 
( Ceres ) என்ற பெயர் கொடுக்கப்பட்டது . 


தனர் . 


அவ்வளவு சிறிய கோள் சூரியனைச் சுற்றுவது தெரிந்தவுடன் , 
பலர் அவ்விடங்களைத் தொலைநோக்கி கொண்டு துருவி ஆராய்ந் 

ஆறு வருடங்களில் இன்னும் மூன்று சிறிய கோள்கள் 
அதே காலி இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன , பிறகு , 38 வருடங் 
களுக்கு ஒன்றும் தென்படவில்லை . 1845 ஆம் வருடம் ஐந்தாவது 
குட்டிக் கோள் கண்டுபிடிக்கப்பட்டது . அதன் பின் ஒவ்வொரு 
வருடமும் புதிதான குட்டிக் கோள்கள் கண்டுபிடிக்கப்பட்டு 
வந்துள்ளன . தற்சமயம் 2,000 - க்கு மேற்பட்ட துண்டுகளைக் கண்டு 
பிடித்துள்ளார்கள் . மொத்தம் ஏறக்குறைய ஒரு 

லட்சம் 
கோள்கள் இருக்கலாமென் ) ஊகிக்கிறார்கள் . இவற்றில் ஒரு 


சிறு 


158 . 


வானவெளி வெற்றி 


யவை . 


500 கோள்களே 30 மைல்களுக்கு அதிகமான குறுக்களவு உடை 

ஆகவே , இவற்றின் மொத்த எடை பூமியின் எடையில் 
1/6000 பங்குக்குக் குறைவாகவே இருக்கவேண்டும் . முற்காலத்தில் 
இவ்விடத்தில் ஒரு கிரகம் சூரியனைச் சுற்றிவந்ததாகவும் , எக் 
காரணத்தாலோ அது உடைபட்டுப்போய் அதன் துண்டுகள் ஒரு 
கூட்டமாக அதே தூரத்தில் சூரியனைச் சுற்றிவருவதாகவும் நம்பப் 
படுகிறது . 


வால்மீன்கள் ( Comets ) 
பழங்காலத்திலிருந்தே வால் மீன்களின் 

வரவு உலகத்தில் 
பயத்தையும் நடுக்கத்தையும் உண்டுபண்ணியதை அறிகிறோம் . 
அதை மெய்ப்பிப்பதைப்போன்று சில வால்மீன்கள் தோன்றிய 
பொழுது உலகில் முக்கியமான 

நிகழ்ச்சிகள் நடைபெற்றன . 
உதாரணமாக , கி.பி. 66 ஆம் ஆண்டில் ஹால்லியின் ஒளிமிக்க 
வால்மீன் ( Halley s Comet ) தோன்றிய பொழுது, எருசலேம் நகரம் 
ரோம இராணுவங்களால் அடியோடு அழிக்கப்பட்டது . மறுபடியும் 
அது 1066 ஆம் ஆண்டில் தோன்றிய பொழுது , இங்கிலாந்தை 
வில்லியம் கைப்பற்றி , ஒரு புதிய அரசகுலத்தை ஆரம்பித்தார் . 
1665 ஆம் ஆண்டில் பெருவாரியான மக்கள் லண்டனில் உண்டான 
பெருங் கொள்ளை நோயால் மடிந்தபொழுது , ஒளிமிக்க வால்மீன் 
வானத்தில் பிரகாசித்துக்கொண்டிருந்ததாக எழுத்தாளர் டானியல் 
டீஃபோ குறிப்பிடுகிறார் . லண்டனில் பெருந் தீவிபத்து ஏற்பட்ட 
பொழுதும் ஒரு வால்மீன் தோன்றியதாக அறிகிறோம் . 1811 ஆம் 
ஆண்டு நெப்போலியனது ரஷ்யப் போர் பயங்கரமான தோல்வியில் 
முடிவதற்கு முன்னும் , 1910 ஆம் ஆண்டு ஆங்கிலச் சக்கரவர்த்தி 
ஏழாம் எட்வர்டு மன்னர் இறப்பதற்கு முன்னும் இவ் வொளிமிக்க 
ஹால்லியின் 

வால்மீன் தோன்றி உலகத்தைக் கலங்கவைத்தது . 
ஆனால் , உலக முழுவதையும் பீதியில் ஆழ்த்திய இரண்டு உலகப் 
போர்களின் பொழுதும் , பெருஞ் சேதம் விளைவித்த பூமியதிர்ச்சிகள் , 
பெருவெள்ளங்கள் முதலியன நேர்ந்தபொழுதும் வால்மீன் கள் 
தோன்றவில்லை என்பதையும் இங்குக் குறிப்பிடவேண்டும் . 


. 


பிறகு 


வால்மீன்களில் பெரும்பாலானவை நமது சூரிய மண்டலத் 
தைச் சேர்ந்தவைதாம் , ஆனால் , அவற்றின் சுற்றுப்பாதை மிகவும் 
நீண்ட நீள்வட்டமாய் இருப்பதால் , அவை சூரியனுக்கு மிக அருகில் 
செல்கின்றன . 

சூரியனிடமிருந்து அவை நெடுந்தொலை 
விற்குப் போய்விடுகின்றன . சில வால் மீன்கள் சூரியனை ஒரு முறை 
சுற்றிவரப் பல நூற்றாண்டுகள் பிடிக்கின்றன . ஏறக்குறையப் பாதி 
வால்மீன்கள் சூரியனைக் கிழக்கிலிருந்து மேற்காகவும் , மற்றவை 
மேற்கிலிருந்து கிழக்காகவும் சுற்றிவருகின் றன , ஒருசில வால் 


உலகம் பலவிதம் 


15.9 


மீன்கள் வெளி உலகிலிருந்து நமது சூரியமண்டலத்திற்கு வந்து 
சூரியனை ஒரு முறை சுற்றிவிட்டுப் போய்விடுகின்றன . திரும்பி 
* வருவதேயில்லை . 


பிடிக்க 


சூரியனை 


வால்மீனின் எடை முழுவதும் அதன் தலைப்பாகத் திலேயே 
உள்ளது . இது ஏறக்குறைய ஒரு சிறு கோளின் எடைக்குச் சமமாக 
இருக்கலாம் . ஆனால் , இத் தலையின் குறுக்களவு எப்பொழுதும் நிலை , 
யாக இருப்பதில்லை . சூரியனுக்கு வெகு தூரத்திலிருக்கும்பொழுது 
இதற்கு வால் 

ஒன்றுமில்லை . தலைமட்டுமே உள்ளது . இத் 
தலை பெருவாரியான சிறுசிறு பொருள்களால் ஆனது . இது 
சூரியனை நெருங்கும்போது , சூரிய வெப்பத்தால் தலை யிலுள்ள 
பொருள்கள் தம்மில் அடங்கியுள்ள வாயுக்களை வெளிவிடுகின்றன . 
இவ் வாயுக்கள் தலையைச் சுற்றிப் புகைபோல் சூழ்ந்திருக்கின்றன . 
இப் புகைமண்டலமே தொலைநோக்கியில் வால்மீன்களைக் கண்டு 
உதவுகிறது . 

நெருங்கும்போது , தலையின் 
குறுக்களவு குறைந்து , புகைமண்டலத்தின் அளவு அதிகமாகிறது . 
ஹால்லியின் வால்மீன் 1909 ஆம் ஆண்டு தோன்றியபொழுது , 
செப்டம்பர் 12 ஆம் தேதியன்று அதன் தலையின் குறுக்களவு 6,000 
மைல்களாயிருந்தது . அடுத்த பிப்ரவரி 4 ஆம் தேதியன்று 5,500 
மைல்களாகக் குறைந்தது ; மே 9 ஆம் தேதியன்று 1,000 மைல்கள் ; 
மே 22 ஆம் தேதி 300 மைல்களே குறுக்களவு . அதற்கேற்றாற்போல் 
அதைச் சுற்றியுள்ள புகைமண்டலத்தின் குறுக்களவு செப்டம்பர் 
12 ஆம் தேதியன்று 13,000 மைல்களாயிருந்தது ; டிசம்பர் 14 ஆம் 
தேதியன்று 2,20,000 மைல்களாக விரிந்தது . மிகவும் அடர்த்தியான 
பாகமாகிய தலையின் அடர்த்தி சுமார் 0 • 2 - க்குக் குறைவாகவே 
இருந்தது . 


வால்மீனின் பயங்கரமான 

பாகம் அதன் 

வால் தான் . 
ஆனால் , இந்த வால் ஒன்றும் சேதம் விளைவிக்க இயலாதது . வால் 
மீன் சூரியனை நெருங்கும்போது வாயுக்கள் வெளிவந்து தலையைச் 
சுற்றிப் புகைமண்டலமாக விளங்குகிறது என்று பார்த்தோம் . சூரிய 
ஒளி இந்த வாயுக்கள் மீது அழுத்தத்தைப் பிரயோகிப்பதால் , வாயுக் 
களும் அவற்றுடன் சேர்ந்த துகள்களும் தூசுகளும் சூரியனுக்கு 
எதிர்ப்புறமாகத் தள்ளப்பட்டு , நீண்ட வாலாகத் தோற்றமளிக் 

வால்மீன் சூரியனுக்கு அருகில் நெருங்கும் பொழுது 
ஒளியின் அழுத்தம் அதிகரிப்பதால் வால் நீளமாகிறது . சில 
சமயங்களில் இந்த வால் பல கோடிக்கணக்கான மைல் நீளத்திற்கு 
வானத்தில் ஒளிர்ந்து , பயத்தை விளைவிக்கிறது . ஆனால் , அவை 
அடர்த்தியற்ற துகள்களால் ஆனவயைாகையால் , அவை விண்மீன் 
களைக்கூட மறைக்கமாட்டா . 1910 ஆம் ஆண்டு நமது 

பூமி 


கின் றன . 


4 


ur- 


H 


" 


I 
PirlfPty. 


PAPy:a 


T 


-- 


TA 


4 


T 


" 


பர் 





rity, 


, ----- 

H 


frH AN 


பா 


ர் 


- 


44 


ft, 


H-1 THA 


T 


ப 

in [hri 


1:4 


பார்:- 


re 


பர 


TRE 


Frt 


PRAT 

- 


TAKE 


fre தேடி .ப 

s 


PEY, 


THAN 


R 


பு 


IFPH 


stiers 


rris சேர் 


4 


* 


ir 


+- FH 
14 


பப 


படம்40. 


அரிசோனாவிலுள்ளஎரிமீன்பள்ளம்(பக்கம்161பார்க்க) 


160 


வானவெளி வெற்றி 


ஹால்லி வால்மீனின் வாலின் ஊடே சென்றது . ஆனால் , அதன் 
விளைவாகப் பூமியில் ஒன்றும் நேரவில்லை . எரிமீன்கள் தாம் அதிகமாக 
விழுந்தன . 


நம 


O 


. 


படம் 39. வால்மீனின் சுற்றுப்போக்கு 


வால்மீன் எடையற்ற ஒரு பொருளாகையால் , அது ஒரு 
கோளின் அருகே சென்றால் கோளின் போக்கு மாறாது ; ஆனால் , 
வால்மீனின் பாதை மாறிவிடக்கூடும் . முக்கியமாகப் பெரிய கோள் 
களின் அருகில் சென்றால் , அதன் பாதை நிச்சயமாக மாறிவிடும் . 
வியாழனைச் சுற்றி எதிர்முகமாகச் செல்லும் சந்திரன்கள் முற்காலத் 
தில் வால்மீன்களாக வந்து , 

ல் 

பிடித்துக்கொள்ளப் 
பட்டவை என்று சிலர் நம்புகிறார்கள் . 


வியாழனா 


வால்மீன்கள் எவ்வாறு உற்பத்தியாயின என்பது இன்னும் 
தெரியவில்லை. ஒருவேளை பெரிய கோள்களான வியாழன் , சனி 


- 


உலகம் பலவிதம் 


161 


இவற்றிலிருந்தோ, அல்லது சூரியனிலிருந்தோ அவை தள்ளப் 
பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது . ஏன் அவற்றின் பாதை 
இவ்வளவு நீண்டு சாய்ந்திருக்கவேண்டும் என்பது ஒன்றும் 
விளங்கவில்லை . 

| 
எரிமீன்கள் ( Meteors ) 


மேகமில்லாத எந்த இரவிலும் வானத்தை ஒரு மணி நேரம் 
கவனித்திருந்தால் , குறைந்தது இரண்டு மூன்று எரிநட்சத்திரங் 
களைப் பார்ப்போம் ; சில சமயங்களில் மிக அதிகமான எரிமீன் 
களையும் பார்க்கலாம் . அவை நட்சத்திரங்களல்ல ; மணல்போன்ற 
சிறு துகள்கள் , அவை வானவெளியிலிருந்து அதிவேகத்துடன் 
நமது ஆகாயத்தில் புகுந்து , காற்றின் அணுக்களுடன் உராய்ந்து , 
சூடேறி உருகி வழிந்துபோவதையே எரிமீன்களாகப் பார்க்கிறோம் . 
அவை பெரும்பாலும் ஆகாயத்தில் ஓர் 60 , 70 மைல் உயரத்தில் 
எரிந்துபோகின்றன . சில சமயங்களில் பெரிய எரிமீன் 
முழுவதுமாக எரிந்துபோகுமுன் தரையில் விழுந்துவிடலாம் . 
சாதாரணமாக இவை தரையில் விழும்பொழுது , வெடித்துப் பல 
துண்டுகளாகச் சிதறிப்போகும் ; இவை விண்கற்கள் ( meteorites )) 
எனப்படுவன . இவையே உண்மையாக வெளி உலகிலிருந்து நம் 
பூமிக்கு வந்துள்ள பொருள்கள் . அவைகளைப் பாகுபடுத்திப் 
பார்த்தால் அவற்றிலும் பூமியிலுள்ள இரும்பு , நிக்கல் , கால்சியம் , 
மக்னீசியம் முதலிய உலோகப் பொருள்கள் உள்ளன என்பது 
தெரியவருகிறது . 


| 


வடதுருவத்தைக் கண்டுபிடித்த ராபர்ட் பியரி ( Robert Peary ) , 
1897 ஆம் ஆண்டு கிரீன்லாந்து நாட்டில் கண்டெடுத்த மூன்று 
பெரிய விண்கற்களைத் தூக்கிவந்தார் . அவற்றில் மிகப் பெரிய 
கல்லின் கனம் 361 டன்கள் ! அமெரிக்காவில் அரிசோனா பகுதியில் 
பல ஆயிரம் வருடங்களுக்கு முன் விழுந்த மிகப் பெரிய விண் 
பாறை ஒன்று 4,200 அடி அகலமும் 570 அடி ஆழமுமுள்ள ஒரு 
பெரிய குழியை உண்டுபண்ணியுள்ளது ( படம் 40 ) . அது பூமியைத் 
துளைத்து மிக ஆழத்திற்குச் சென்றிருக்கவேண்டும் . அதிலுள்ள 
உலோகப் பொருள்களுக்காக ஆசைகொண்டு அதை வெட்டியெடுக்க 
முயன்ற பலருடைய முயற்சிகளும் வீணாகிவிட்டன . விண்பாறை எத் 
திசையில் , எவ்வளவு தூரம் , எவ்வளவு ஆழம் சென்றுள்ளது என்று 
தெரிந்தாலல்லவா அதைக் கண்டுபிடிக்க முடியும் ? 


ப 


அதைவிடப் பெரிய விண்பாறை ஒன்று 1908 ஆம் ஆண்டு ஜூன் 
மாதம் 30 ஆம் தேதி , மத்திய சைபீரியாவில் விழுந்து , நாலாயிரம் 


வா -- 11 


162 


வானவெளி வெற்றி 


சதுர மைல்களுக்குப் பெருஞ்சேதம் விளைவித்தது . அது விழுந்த 
இடத்திலிருந்து 30 மைல் தூரத்திற்கு மரங்களெல்லாம் விழுந்து 
கிடந்தன . 10 மைல் தூரத்திற்கு மஞ் செடி கள் தீய்ந்து 
போயிருந்தன . மொத்தம் 800 லட்சம் மரங்களும் , ஒரு மான் 
கூட்டம் முழுவதும் அழிந்துபோயின . பாறை விழுந்த இடத்தில் , 
இடியைவிட மிகப் பெரிய வெடிச்சத்தம் உண்டாயிற்றென்றும் , 
அவ்விடத்திலிருந்து நெருப்பும் புகையும் மேலே கிளம்பி , எல்லாப் 
புறங்களிலும் வேகமாகப் பரவின என்றும் , வெடிச் சத்தத்தால் 
50 மைல்களுக்கப்பாலிருந்த கண்ணாடி ஜன்னல்கள் உடைந்தன 
வென்றும் அங்கு வசித்த மக்கள் கூறினர் . 


நல்ல வேளையாக இவ்வாறான பெரு விண்பாறைகள் பூமியில் 
விழுவது மிகமிகச் சொற்பம் . அப்படி ஒன்று ஏதாவதொரு 
நகரத்தின் மேல் விழுமானால் , அது ஹைட்ரஜன் குண்டைவிட அதிகச் 
சேதம் விளைவிக்கும் என்பதில் சந்தேகமில்லை . 


சில சமயங்களில் எரிமீன்கள் பெருவாரியாக - மழை பெய்வது 
போல் விழுகின்றன . 1833 ஆம் ஆண்டு நவம்பர் 12 ஆம் தேதி 
இரவில் , அமெரிக்காவில் ஒரு பெருத்த ‘ எரிமீன் மாரி பெய்தது . 
வெகு தூரங்களிலிருந்து கவனித்த அனைவருக்கும் அவை சிம்மராசி 
யிலிருந்து வருவனபோல் தோன்றின . ஆகவே , அவை வானவெளி 
யிலிருந்து வரும் பொருள்கள் என்று தெரியவந்தது . அதுவரை 
நம்பியிருந்ததுபோல , அவை நமது ஆகாயத்தில் உற்பத்தியாகி 
யிருந்தால் , வெவ்வேறு இடங்களிலிருந்து பார்க்கும்போது இடம் 
மாறித் தோன்றியிருக்கும் . இந்த நவம்பர் மாத மாரி வருடா 
வருடம் நடக்கும் நிகழ்ச்சியாகும் . அவ்வாறே ஆகஸ்டு மாதத்திலும் 
பெர்சியஸ் மீன் கூட்டத்திலிருந்து எரிமீன் மாரி பெய்கிறது . 
இவைகளெல்லாம் வால் மீன்களின் பாதைகளோடு தொடர் 
புடையவை என்று தெரியவருகிறது . ஒரு வால்மீன் - செல்லும் 
பாதையில் சிறுசிறு தூசுகளும் துகள்களும் நிறைய விடப் 
பட்டுள்ளன . 

சுற்றுப்பாதையில் செல்கையில் 
இத் துகள்கள் தூசுகளுக்குள் புக நேரிட்டால் , அவை நம் ஆகாயத் 
தில் உராய்ந்து எரிந்துபோவதையே எரிமீன் மாரியாகக் காண்கிறோம் . 
வானவெளியில் வெகு வேகமாகச் செல்லும் நமது கலன் ஒன்று 
இக் கூட்டத்தினுள் பிரவேசித்துவிட்டால் ஆபத்துதான் . 
கலனில் நிறைய துவாரங்கள் ஏற்பட்டு எரிபொருள்களும் சேத் 
மடைந்துவிடும் ; கலனும் உபயோகமற்ற தாய்விடும் . இக் 
கூட்டங்கள் எப் பாதையில் செல்கின்றன என்பதை முன்கூட்டியே 
மிக எச்சரிக்கையாகக் கணித்து , அப் பாதைகளைவிட்டு வெகு தூரம் 
விலகிச் செல்லவேண்டும் . 


பூமி 

தன் 


உலகம் பலவிதம் 


163 


கோள்களின் உற்பத்தி 


நமது சூரிய மண்டலத்தின் கோள்கள் எவ்வாறு உண்டாயின 
என்ற கேள்விக்குச் சரியான பதில் இன்னும் நிச்சயமாய்த் தெரிய 
வில்லை . வானவெளிப் பிரயாணத்தின் ஒரு மிக முக்கியமான பயன் 
இக் கேள்விக்கு விடை கண்டுபிடிப்பதாக இருக்கலாம் . 


சென்ற 160 ஆண்டுகளாக நமது சூரிய மண்டலத்தின் உற்பத்தி 
யைக் குறித்துப் பல கொள்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன . பிரஞ்சு 
விஞ்ஞானி லாப்ளாஸ் ( Laplace ) என்பவர் தாம் முதன் முதலாக ஒரு 
கச்சிதமான கொள்கையை 17 ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வெளி 
யிட்டார் . இதுதான் புகழ்பெற்ற நெபுலா கொள்கை ( Nebular 
hypothesis ) என்பது . இதன்படி , நமது சூரியன் ஆதிமுதலில் ஒரு 
மிகப் பெரிய நெபுலா எனப்பட்ட அடர்த்தியற்ற , விரிந்த வாயுக் 
கோள மாயிருந்தது . ஆயிரங்கோடி மைல் அளவுடைய இவ் வாயுக் 
கோளம் மெதுவாகச் சுழன்றுகொண்டிருந்தது . ( இந் நெபுலா 
எவ்வாறு உண்டாயிற்று , ஏன் சுழன்றுகொண்டிருந்தது என்பன 
போன்ற கேள்விகளை அவர் கேட்கவில்லை . ) ஈர்ப்புவிசை காரண 
மாக இதன் வெவ்வேறு பாகங்கள் ஒன்றையொன்று இழுத்துச் 
சுருங்க ஆரம்பித்தன . கோளம் சுருங்கினால் அதன் சுழற்சி வேகம் 
அதிகரிக்கவேண்டும் . சுழற்சி அதிகரிக்கவே , அதன் ஓரத்திலிருந்து 
வாயுக்கள் வெளியே எறியப்பட்டன . இவை கோளத்தைச் சுற்றி 
ஒரு வளையமாகச் சுற்றி வந்தன . கோளம் சுருங்கிக்கொண்டே 
போகப்போக , அதன் சுழற்சி வேகமும் அதிகரித்து , வாயுவளையங் 
களும் அவ்வப்போது தள்ளப்பட்டுவந்தன . கடைசியாக எஞ்சிய 
பாகம் சூரியனாகவும் , வீசி எறியப்பட்ட வளையங்கள் கோள்களாகவும் 
சுருங்கின என்று இக் கொள்கை கூறுகின்றது . 


பல 


இக் கொள்கை ஏறக்குறைய நூறு வருடங்கள் நம்பப்பட்டு , 
வந்தது . கோள்கள் யாவும் ஒரே தளத்தில் , சூரியனைச் சுற்றி 
வருகின்றன . வெளிப்புறக் கோள்கள் மெதுவாகவும் , உட்புறக் 
கோள்கள் வேகமாகவும் சூரியனைச் 

சுற்றிச் செல்வதேன் 
என்பனபோன்ற 

உ ண்மைகளை 

இது 

விளக்கிற்று . 
ஆனால் , 19 ஆம் நூற்றாண்டின் இறுதியில் , கிளார்க் மேக்ஸ்வெல் 
( Clak Maxwell ) என்ற விஞ்ஞானி , சூரியனிலிருந்து வளையமாகத் 
தள்ளப்பட்ட வாயுக்கள் சனியின் வளையம்போல் தான் சுற்றி 
வரவேண்டுமேயன்றி ஒருபோதும் பெரிய கோள்களாக ஒன்றுசேர 
- முடியாது என்றும் , அதிக . சுழற்சி வேகத்துடன் தள்ளப்பட்ட 
"வாயுக்கள் ஒன்று சேருவது இயலாத காரியம் என்றும் 
வாயிலாகக் காண்பித்தார் . 


கணித 


164 


வானவெளி வெற்றி 


1900 ஆம் வருடத்தில் அமெரிக்க விஞ்ஞானிகள் சேம்பர்லினும் 
( Chamberlain ) , மௌல்ட்டனும் ( Moulton ) , வெளியிட்ட மோதல் 
கொள்கையை சர் ஜேம்ஸ் ஜீன்ஸ் ( Sir James Jeans ) சிறிது மாற்றி 
யமைத்து 1961 ஆம் ஆண்டில் வெளியிட்டார் . இதன்படி , பழங்காலத் 
தில் விண்மீன் ஒன்று நமது சூரியனுக்கு வெகு அருகில் நெருங்கி , 
விலகிச் சென்றது . அவற்றின் ஈர்ப்புவிசையினால் இரு சூரியன் களி 
லிருந்தும் பொருண்மை இழுக்கப்பட்டு , நீண்ட வடிவமாய் வெளி 
வந்தது . இது சிறியவும் பெரியவுமான கோளங்களாய்ப் பிரிந்து , 
பிறகு கோள்களாய்ச் சுருங்கின . சூரியனின் ஈர்ப்புவிசையால் அவை 
சூரியனைச் சுற்றிவருகின்றன . 


1935 ஆம் ஆண்டில் ரஸ்ஸல் ( Russell ) என்ற விஞ்ஞானி இக் 
கொள்கை உண்மையாயிருக்க முடியாது என்று காண்பித்தார் .. 
சூரியனிலிருந்து இவ்வளவு பொருள் இழுக்கப்படவேண்டுமானால் ,, 
மற்ற விண்மீன் இதற்கு வெகு அருகில் வந்திருக்க வேண்டும் . 
அப்படி வந்திருந்தால் , உண்டான கிரகங்கள் சூரியனுக்கு மிக 
அருகில் சுற்றிவரவேண்டும் . தற்போதுள்ள தூரங்கள் குறைந்தது 
ஆயிரம் மடங்கு அதிகமாயுள்ளன என்று காண்பித்தார் , 


சமீப காலத்தில் ஃபிரட் விப்பிள் ( Fred Whipple ) என்பவர் வெளி 
யிட்ட தூசுமேகக் கொள்கை ( Dust cloud hypothesis ) தற்காலிக 
மாக நம்பப்பட்டுவருகிறது . இக் கொள்கையின்படி , சூரியன் ஒரு 
பெரிய வாயுக்கோளமாக ஆரம்பித்து , ஈர்ப்புவிசையால் சுருங்கியது . 
அப்படிச் சுருங்கிவருகையில் , அதைச் சுற்றி ஆகாயத்திலிருந்த 
வாயு அணுக்களும் தூசு துகள்களும் விண்மீன்களின் ஒளி அழுத் 
தத்தால் தள்ளப்பட்டும் , ஒன்றோடொன்று மோதியும் , ஒன்று 
சேர்ந்து வெவ்வேறு கோளங்களாக வளர்ந்தன . பிறகு தம் ஈர்ப்பு 
விசையாலேயே தம்மைச் சுற்றியுள்ள தூசுதுகள்களை இழுத்து , 
வேகமாய்ப் பெருக்கமுற்று , கோள்களாகவும் குட்டிக் கோள்களாகவும் 
ஆயின . சூரியனது ஈர்ப்புவிசையால் அதைச் சுற்றி இவை செல்லு 
கின்றன என்பது இக் கொள்கையாகும் . 


1 


ஆகாயத்தில் இன்னும் தூசு துகள்கள் நிறைய உள்ளன . 
வானத்தில் அனுப்பப்பட்ட செயற்கைச் சந்திரன்கள் இத் துகள்கள் 
தம்மேல் மோதிய செய்திகளைப் பூமிக்கு அனுப்பியுள்ளன . ஆனால் , 
தற்சமயம் நமது பூமியின் அளவு இத் துகள்களைக்கொண்டு அதிகரிக்க 
வழியில்லை . ஏனென்றால் , அவை நம் ஆகாயத்தில் உராய்ந்து , 
சூடேறி , எரிந்துபோகின்றன . 


ஆங்கில விஞ்ஞானி ஹாய்ல் ( Hoyle ) இன்னொரு கொள்கையை 
வெளியிட்டுள்ளார் . நமது வானத்தில் கோடிக்கணக்கான மீன்கள் 


உலகம் பலவிதம் 


165 


- 


இரட்டையாய் உண்டாகி , ஒன்றையொன்று சுற்றிவருகின் றன . 
இதைத் தொலைநோக்கிகள் மூலமும் நிறமாலை காட்டி மூலமும் 
அறிகிறோம் . ஹாய்லின் கொள்கைப்படி , நமது சூரியனும் 
இன்னொரு சூரியனும் இரட்டை மீன்களாக ஒன்றையொன்று சுற்றி 
வந்த நமது சூரியனின் தோழன் சுமார் 400 கோடி வருடங் 
களுக்கு முன்பு திடீரென்று ஒரு பிரம்மாண்டமான வெடியாக 
வெடித்துச் சிதறிப்போயிற்று என்பர் . (இந் நிகழ்ச்சியும் நமது 
வானவெளியில் நாம் சமயாசமயங்களில் காணுவதே ) அப்படி 
வெடித்த துண்டுகளில் சில சூரியனது கவர்ச்சியால் இழுபட்டு , 
கோள்களாகச் சூரியனைச் சுற்றிவருகின்றன என்பதே இவரது 
கொள்கை . 


நமது சூரியமண்டலத்தின் கோள்கள் எப்படி உண்டாயின ? 
குட்டிக் கோள்கள் உதித்த விதமென்ன ? வால்மீன்களின் பிறப்பு 
இவைகளைப் போல்வதா , அல்லது வேறு விதமான தா ? மேலே 
கூறிய கொள்கைகளில் ஏதேனும் உண்மை உண்டா ? அல்லது 
கோள்கள் உண்டான விதமே வேறு வகையானதா ? மற்ற உலகங் 
களுக்கு அனுப்பப்படும் கருவிகளும் , பிறகு மனிதரும் இக் கேள்வி 
களுக்குச் சில விடைகள் கண்டுபிடிக்கலாம் . நமது பூமியில் மழை ,, 
காற்று இவற்றால் பூமியின் மேற்பரப்பு சதா மாறுதலடைந்து 
கொண்டே வருகின்றது . ஆனால் , நிலாவின் மீது மழையோ காற்றோ 
கிடையாது . அதன் மேற்பரப்பு கோடானுகோடி வருடங்களாய்க் 
கலைக்கப்படாமல் நிம்மதியாய் உள்ளது . அதை நேரில் சென்று 
ஆராய்ந்துபார்த்தால் , அது உண்டான விதத்தின் அறிகுறிகள் 
ஏ தாவது அகப்படலாம் . 


பேரண்டம் ( Universe ) 
மேகமில்லாத , நிலவுமில்லாத 

த , நிலவுமில்லாத ஓர் இரவில் வானத்தை 
அண்ணாந்து பார்த்தால் , மினுக்குமினுக்கென்று ஆயிரக்கணக்கான 
மீன்கள் மின்னிக்கொண்டிருப்பதைக் காண்கிறோம் . 

மீன் கள் 
அடர்த்தியாயுள்ள பாகத்தில் , பஞ்சை அள்ளித் தூவியதுபோல் 
வெண்மையான ஒரு படலம் வானத்தைச் சுற்றிச் செல்வதையும் 
காண்போம் . இதற்குப் பால் வீதி ( milky way ) என்று பெயரிட் 
டுள்ளார்கள் . ஒரு தொலைநோக்கிமூலம் இப் பால்வீதியை நோக்கி 
னால் , பஞ்சைப்போல் உள்ள பாகம் மிக நெருக்கமான சிறுசிறு 
புள்ளிகளால் ஆனது என்பதைக் காண்போம் , தற்காலத்திய பெரிய 
தொலைநோக்கிகளைக் 

கொண்டு பார்த்தால் , இப் பால்வீதி யின் 
மீன்களில் பெரும்பாலானவற்றைக் காணலாம் . 

மொத்தம் 
இருபதாயிரம் கோடி மீன்கள் உள்ள தாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது . 
அவை ஒவ்வொன்றும் நமது சூரியனைப்போன்ற ஒரு நட்சத்திரம் 


| 


. 


| 


1661 


வானவெளி வெற்றி 


வெகு தூரத்திலிருப்பதால் , அவை தொலைநோக்கிமூலம் சிறுசிறு 
பொட்டுகளாகத் தோன்றுகின்றன . 


ஆம் . வானத்திலே கண்ணுக்குத் தெரிந்தும் தெரியாதனவுமாய் 
மினுக்கு மினுக்கென்று மின்னிக்கொண்டிருக்கின் றன வே , - தந்த 
மிகச் சிறிய புள்ளிகள் ஒவ்வொன்றும் நமது சூரியனைப்போன்ற 
பிரம்மாண்டமான நெருப்புப் பிழம்புகள் ! பல 

நமது சூரியனை 
விட மிகப் பெரியவை ! ஆயிரங்கோடி சூரியர்கள் ! அவைகளில் 
லட்சக்கணக்கான சூரியர்களுக்கு நமது 

சூரியமண்டலத்தைப் 
போன்ற கிரகங்கள் இருக்கலாம் . ஆயிரக்கணக்கான கிரகங்களில் 
தட்பவெப்பம் , ஈர்ப்புவிசை , வாயுக்கள் , நீர் முதலிய சூழ் நிலை நமது 
பூமியிலுள்ள துபோன்று இருக்கலாம் அவற்றில் நம்மைப்போன்ற 
புத்திசாலியான பிராணிகள் உண்டாகி , தம்மைப்போன்ற வேறு 
உலகின் பிராணிகளுடன் உரையாட ஆவல் கொண்டு , அதற்கான 
வானப்பயண முயற்சிகளை மேற்கொண்டுமிருக்கலாம் ..........! 


க 


நமக்கு 

அருகிலிருக்கும் நட்சத்திரம் சுமார் 
25,000,000,000,000 மைல் தூரத்திலிருக்கிறது . இத் தூரத்தை 
நம்மால் புரிந்து கொள்வது கடினம் . இவ்வளவு அகன்ற தூரங்களை 
அளப்பதற்கு ஒளி வருடம் ( light year ) என்ற அலகை உபயோ 
கிக்கிறோம் . ஒளி ஒரு வினாடிக்கு 1,86,000 மைல் தூரம் செல்கிறது . 
இவ் வேகத்தில் செல்லும் ஒளி , ஒரு வருட காலத்தில் பிரயாணம் 
செய்யும் தூரத்தை ( 5,870,000,000,000 மைல்கள் ) ஓர் ஒளி 
வருடம் என்று சொல்வார்சுள் . நமக்கு வெகு அருகிலிருக்கும் 
நட்சத்திரம் 4.3 ஒளி வருட தூரத்தில் இருக்கிறது . அதிலிருந்து 
புறப்படும் வெளிச்சம் நமக்கு வந்துசேர நான்கு வருடங்களுக்கு 
மேல் ஆகிறது . இன்றைக்கு அம் மீன் வெடித்துவிட்டால் , அடுத்த 
நான்கு வருங்டகளுக்கு நாம் அந்த மீனைப் பார்த்துக்கொண்டே 
யிருப்போம் . அப்புறம் தான் 

அப்புறம் தான் அது வெடித்த விஷயம் நமக்குத் 
தெரியவரும் . 


வேறொரு விதமாக இத் தூரங்களை விளக்கலாம் : சூரியனை ஓர் 
அங்குலம் குறுக்களவுள்ள ஓர் எலுமிச்சம் பழத்தின் அளவாக 
வைத்துக்கொண்டால் , பூமி ஓர் 1/100 அங்குலக் கடுகுபோல் 81 அடி 
தூரத்தில் அதைச் சுற்றிச் செல்லும் . அதே அளவில் நமக்கு மிக 
அருகிலிருக்கும் நட்சத்திரம் சுமார் 400 மைல்களுக்கப்பால் 
இருக்கும் ! மதராஸில் ஓர் எலுமிச்சம்பழம் , திருவனந்தபுரத்தில் 
இன்னொன்று , ஹைதராபாத்தில் ஒன்று , பம்பாயில் மற்றொன்றாக 
வைத்தோமானால் , வானவெளியில் 

நட்சத்திரங்கள் பரவலாக 
உள்ளதை விளக்கும் . 400 மைல் இடைவெளியில் ஒன்றுமே இல்லை , 


படம் 41. சுருள் அண்டம் ( பக்கம் 167 பார்க்க ) 


சூரிய 
உலகம் பலவிதம் 

167 
மீன்களும் ஒரு பிரம்மாண்டமான சக்கர வடிவமாய் அமைந்துள்ளன 
என்றும் , இவ்விராட்சதச் சக்கரத்தின் குறுக்களவு சுமார் ஒரு லட்சம் 
ஒளி வருடங்கள் என்றும் மதிப்பிடப்பட்டிருக்கிறது . அதாவது , ஒளி 
இச் சக்கரத்தின் ஒரு கோடியிலிருந்து மறுகோடிக்குச் செல்ல ஒரு 
* ஒட்சம் வருடங்கள் பிடிக்கும் ! இச் சக்கரம் ஒரு தொடர்ச்சியா 
யிராமல் , இரு சுருள் வடிவம் கொண்ட புயங்களால் ஆனது என்றும் , 
மீன் களெல்லாம் இச் சுருள் புயங்களில் அதிகமாயுள்ளன என்றும் 
தெரியவருகின்றது ( படம் 41 ) . 


14 


இந்த ராட்சதச் கருளுக்கு அண்டம் ( galaxy ) என்று பெயர் . 
அண்டத்தின் மையத்தில் அதன் பருமன் 10,000 ஒளி வருடங் 
களென்றும் , விளிம்புக்குச் செல்லச் செல்ல பருமன் 

செல்ல பருமன் குறைகிற 
தென்றும் தெரியவருகிறது . 


நமது சூரியன் இச் சக்கர வடிவமான அண்டத்தின் மையத்தி 
லிருந்து 

சுமார் 30,000 ஒளி - வருட தூரத்தில் இருக்கிறது .. 
அங்கிருந்து சக்கரத்தின் தளத்திற்கு நேராகப் பார்த்தால் , 
பெருவாரியான மீன்கள் தோன்றும் ; இவையே பால்வீதி யாகத் 
தோன்றுகின்றன . இத் தளத்திற்குச் செங்குத்தான திசையில் 
மீன்களின் எண்ணிக்கை குறைவு . இச் சக்கர வடிவமான அண்டம் 
தன் மையத்தைச் சுற்றி மெதுவாகச் சுழன்றுகொண்டிருக்கிறது . 
ஒரு முறை சுற்றிவர சுமார் 20 கோடி வருடங்கள் பிடிக்கின் றன . 
நமது சூரியனும் கிரகங்களும் வினாடிக்கு 180 மைல் வேகத்தில் 
செல்கின்றன . 


சென்ற 


நூற்றாண்டில் தொலை நோக்கிகள் மூலம் வானத்தை 
ஆராய்ந்தபொழுது , கோடிக்கணக்கான புள்ளிபோன்ற விண்மீன்க 
ளுடன் , புகை போன்ற தெளிவற்ற சிறுசிறு உருவங்களும் பல 
தெரிந்தன . சில மேகம்போன்ற படலங்களாகவும் , வேறு பல வட்ட 
வடிவமாகவும் தோன்றின . அவை தெளிவாகத் தோன்றாமையால் , 
அவற்றிற்கு நெபுலா (Nebula - மேகம் ) என்று பெயர் தரப்பட்டது . 
இருபதாம் நூற்றாண்டில் மிகப் பெரிய தொலை நோக்கிமூலம் 
பார்த்தபொழுது , மேகம்போல் படர்ந்திருந்த நெபுலா க்கள் வான 
அவளியில் பரந்துள்ள வாயுக்களென்றும் , அவை அருகிலுள்ள 
விண்மீன்களின் ஒளியைச் சிதறடித்து மேகம்போல் தோன்றுகின் றன 
என்றும் தெரியவந்தது . 


• 1920 ஆம் ஆண்டில் , எட்வின் ஹபிள் ( Edwin Hubble ) என்ற 
வான்வெளி 

ஆராய்ச்சியாளர் , உலகிலேயே மிகப் 


பெரிதான 


| 


168 


வானவெளி வெற்றி 


என்று 


100 - அங்குல மவுன்ட் வில்சன் ( Mt. Wilson ) தொலைநோக்கி 
கொண்டு , அந்திராமீடா ( Andromeda ) மீன் கூட்டத்திலுள்ள வட்ட 
நெபுலாவைப் பார்த்தபொழுது , அது ஒரு பிரம்மாண்டமான சுருள் 
சக்கரம் என்றும் , எண்ணுக்கடங்காத சிறுசிறு புள்ளிகளால் ஆனது 
என்றும் தெரியவந்தது . அதன் தூரத்தைக் கணித்தபொழுது அது 
குறைந்தது 9 லட்சம் ஒளி வருட தூரத்திலுள்ளது என்று தெரிய 
வந்தது ; அதாவது , நமது அண்டத்தின் குறுக்களவைப்போல் 
சுமார் 9 மடங்கு தூரத்திலுள்ளது . சமீப காலத்தில் அளந்த 
கணக்கின்படி , இந்த நெபுலாவின் தூரம் 20 லட்சம் ஒளி வருடங்கள் 

அறிகிறோம் . அதன் குறுக்களவும் ஏறக்குறைய நமது 
அண்டத்தைப்போலவே உள்ளது . ஆகவே , இந்தச் சுருள் நெபுலா 
ஆயிரங் கோடிக் கணக்கான நட்சத்திரங்களைக்கொண்ட ஒரு 
சுருள் அண்டம் என்பது புலனாயிற்று ( படம் 42 ) . 

ஒரு பெரிய தொலைநோக்கியின் மூலம் வானத்தின் எப் 
பாகத்தைப் படம் பிடித்துப் பார்த்தாலும் , ஒரு சிறிய கோணத்தில் 
அதிகமான நெபுலாக்கள் காணப்படுகின்றன . பலவற்றின் தளம் 
நமக்குச் செங்குத்தாக இருப்பதால் , அவற்றின் சுருள் வடிவம் நன்கு 
புலனாகின்றது . சில நமக்குப் பக்கவாட்டமாக இருப்பதால் ( படம் 43 ) , 
அவை ஒரு கோடு போல் தெரிகின்றன . 200 அங்குலத் தொலைநோக்கி 
சுமார் 200 கோடி ஒளி வருட தூரத்திற்கு வானத்தின் ஆழங்களை 
ஆராய்ந்தறியும் சக்தி வாய்ந்தது . காணக்கூடிய தூரத்தின் கடைசி 
எல்லைவரை , நோக்கும் திசையெல்லாம் இவ்விதமான அண்டங்கள் 
காணப்படுகின்றன . வானவெளியில் மொத்தம் 500 லட்சங்கோடி 
அண்டங்கள் உள்ளன என்று மதிப்பிடப்பட்டிருக்கின்றது . இவை 
யாவும் அடங்கிய பிரம்மாண்டமான இடமே பேரண்டம் ( universe ) 
எனப்படுவது . 


விரியும் ஆகாயம் ( Expanding Universe ) 

ஏறக்குறைய முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன் , எட்வின் 
ஹபிள் , இந் நெபுலாக்களின் ஒளியை நிறமாலைகாட்டியின் 
உதவியால் 

ஆராய்ந்து பார்த்தபொழுது , ஒரு திடுக்கிடும் 
உண்மையைக் கண்டுபிடித்தார் . இக் கோடிக்கணக்கான அண்டங் 
கள் யாவும் நம்மை விட்டு வெகு வேகமாக விலகியோடிக்கொண்டிருக் 
கின்றன ! அருகிலுள்ள அண்டங்களின் வேகம் குறைவு . தூரழ் 
அதிகமாக ஆக , அவற்றின் வேகமும் அதிகரிக்கின்றது . பூமிக்கு 
மிக அதிக தூரத்திலுள்ள சில அண்டங்கள் , வினாடிக்கு 60,000 மைல் 
வேகத்தில் ஓடுகின்றன . 


ஆனால் , இவை உண்மையில் , சிறு தூசு போன்ற நமது 
பூமியைக் கண்டு அஞ்சி ஓடவில்லை ! ஒவ்வோர் அண்டமும் மற்ற 


படம் 
42. 
அந்திராமீடாவிலுள்ள 
சுருள் 
அண்டம் 
( 
பக்கம் 
168 
) 


படம்43. 


வெளிப்புறஅண்டம் 


பக்கவாட்டமாக(பக்கம்168) 


உலகம் பலவிதம் 


169 


எல்லா அண்டங்களையும் விட்டு விலகி ஓடுகின்றது . ஒரு ரப்பர் பலூனை 
எடுத்து , அதன் மேற்பரப்பில் அநேக புள்ளிகளை இட்டு , பலூனை 
ஊதினால் , அது விரியும்போது ஒவ்வொரு புள்ளியும் மற்ற எல்லாப் 
புள்ளிகளையும் விட்டு விலகிச் செல்வதைக் காண்போம் . நாம் ஒரு 
புள்ளின்மேல் உட்கார்ந்திருந்தால் , மற்ற எல்லாப் புள்ளிகளும் 
நம்மைவிட்டு விலகியோடுவதுபோல் தோன்றும் . அதிக தூரத்தி 
லிருப்பவை அதிக வேகத்தில் செல்லும் . 


விளைவாக , 


ஆகவே , ஹபிள் கண்டுபிடித்த நூதன விளைவின் காரணம் 
தெளிவாகிறது . ஆயிரங்கோடிக் கணக்கான அண்டங்களைக் 
கொண்ட ஆகாயம் ( வானவெளி ) பலூன் விரிவதுபோல் விரிந்து 
கொண்டு போகிறது . இதன் 

ஆகாயத்திலுள்ள 
அண்டங்களும் பலூன் மேலுள்ள புள்ளிகளைப்போல் , ஒன்றை 
யொன்று விட்டு விலகி ஓடுகின்றன . இது உண்மையானால் , பல 
கோடி ஆண்டுகட்கு முன்னே அண்டங்களும் அவைகளிலுள்ள விண் 
மீன்களும் மிகமிக அருகில் இருந்திருக்கவேண்டுமல்லவா ? இன்னும் 
பின்னால் சென்றால் , ஆதியில் தனித்தனி அண்டங்கள் , விண்மீன்கள் 
என்ற பாகுபாடு இன்றி , பேரண்டத்திலுள்ள பொருண்மை ( mass ) 
அத்தனையும் ஒருசில ஒளி வருட அளவில் மிக அடர்த்தியாகப் 
பரவியிருக்கலாம் . அதன் அடர்த்தியும் வெப்பமும் தற்போது 
உள்ளதைப்போல் கோடி கோடிக் கணக்காக இருந்திருக்கும் . 


விரிந்து 


சுமார் 900 கோடி வருடங்களுக்குமுன் , இந்த மிக அடர்த்தியான 
வெப்பமான பேரண்ட அணு 

( primeval atom ) திடீரென விரிய 
ஆரம்பித்தது . ( ஏன் விரிய ஆரம்பித்தது ? இதற்குப் பதில் தெரிய 
வில்லை . ) 

வெப்ப நிலையும் அடர்த்தியும் குறைந்தன . 
கொண்டுபோகையில் , பேரண்டத்தின் பொருள் மிகப் பெரிய துண்டு 
களாகக் 

கிழிந்தன . அவைகளே பிறகு அண்டங்களாக 
உருவானவை . இவற்றின் வெவ்வேறு பாகங்களிலுள்ள பொருள் 
களின் ஈர்ப்புவிசை இவ்வண்டங்களைச் சுருங்கச் செய்தது . அண்டங் 
களின் வெவ்வேறு பாகங்களில் பொருள் சிறிது வேகமாகச் சுருங்கி , 
அடர்த்தியும் வெப்பமும் அதிகரித்து , விண்மீன் களாயின . அவற்றின் 
வெப்ப நிலை இரண்டு கோடி டிகிரியானவுடன் , அணுக்கருக் கூட்டு 
இயக்கம் ( nuclear fusion ) ஆரம்பித்து , பெருவாரியான சக்தியை 
வெளிவிட்டு , சுருங்குவதை நிறுத்திக் கொண்டன , நமது சூரியனும் 
வேறு கோடிக்கணக்கான விண்மீன்களும் தற்சமயம் இந் நிலையில் 
தான் உள்ளன . 





ஆயிரங்கோடி விண்மீன்களாலான 

அண்டங்கள் 

ஒன்றை 
யொன்று , 

விட்டு விலகி ஓடுவதால் , அவற்றிற்கிடையே உள்ள 


170 


வானவெளி வெற்றி 


இடைவெளி அதிகரித்துக்கொண்டே 

போகிறது . 

ஆனால் , 
அண்டங்கள் ஒவ்வொன்றின் அளவும் , அதிலுள்ள பொருண்மை, 
அதன் சுழற்சி வேகம் இவைகளுக்கேற்ப ஒரு நிலையான அளவை 
அடைந்துவிடுகின்றன . அவற்றின் சுழற்சி வேகம் காரணமாக 
சுருள் கரங்கள் உண்டாகின் றன . அண்டங்கள் சக்கர வடிவமாகத் 
தட்டையாயிருப்பதற்கும் இச் சுழற்சி வேகமே காரணமாகும் . 


1 


தொடர்படைப்புக் கொள்கை ( Continuous Creation ) 

நமது பேரண்டம் , மேலே விளக்கியவாறு , 900 கோடி வருடங் 
களுக்குமுன் ஒரு 

பெரிய 

வெடியுடன் ஆரம்பித்தது என்றும் , 
இப் பேரண்டத்திலுள்ள பொருண்மை யெல்லாம் அண்டங்களாகப் 
பிரிந்து , ஒன்றையொன்று விட்டு விலகி ஓடிக்கொண்டே விண்மீன் 
களாகவும் கோள்களாகவும் பரிணமித்தன என்றும் விளக்கும் 
பரிணாம க் கொள்கையை கேமாவ் ( Gamow ) , லிமேட்டர் ( Lemaitre ) 
முதலிய விஞ்ஞானிகள் வெளியிட்டுள்ளனர் . ( இதற்குப் பெரு 
வெடிக் கொள்கை ( big bang theory ) என்றும் பெயர் . ) இதற்கு 
எதிராகத் தொடர்படைப்பு க் கொள்கை என்ற புதுக் கொள்கை 
ஒன்றை ஆங்கில விஞ்ஞானிகள் ஹாய்ல் ( Hoyle ) , லிட்டில்டன் 
( Lyttleton ) , போண்டி ( Bondi) , கோல்டு ( Gold ) முதலியோர் இருபது 
ஆண்டுகளுக்குமுன் வெளியிட்டனர் . 

இக் கொள்கையின்படி , நமது பேரண்டத்திற்கு ஆதியுமில்லை; 
அந்தமுமில்லை ; எப்பொழுதும் தொடர்ச்சியாகப் படைக்கப்பட்டுக் 
கொண்டேயிருக்கின்றது . 

வெளியில் 

ஹைட்டிர ஜன் 
அணுக்கள் புதியனவாகப் படைக்கப்பட்டுக்கொண்டேயிருக்கின்றன . 
இவை ஈர்ப்புவிசையால் 

ஒன்று 

விண்மீன்களாகவும் 
அண்டங்களாகவும் உண்டாகிக்கொண்டே யுள்ளன . 

பேரண்டம் 
விரிந்து , அண்டங்கள் விலகி ஓடும் பொழுது உண்டாகும் காலி 
இடத்தைப் புதியவாகத் தோன்றும் அண்டங்கள் நிரப்புகின்றன 
என்பதே இப் புதுக் கொள்கை . 

ஆகவே , கேமாவின் பரிணாமக் கொள்கையின்படி , அண்டங்கள் 
பிரிந்து ஓடுவதால் ஆகாயம் காலியாகிறது . ஒரு குறிப்பிட்ட அளவு 
ஆகாயத்திலுள்ள அண்டங்களின் எண்ணிக்கை குறைந்துகொண்டே 
செல்கிறது . ஒரு நூறு கோடி ஆண்டுகளுக்குப் பிறகு நம்மைச் 
சுற்றியுள்ள அண்டங்கள் வெகு தூரம் சென்றிருக்கும் ; நீரம் 
தனிமையாயிருப்போம் , அவ்வாறே , நூறு கோடி ஆண்டுகளுக்கு 
முன் இவ்வண்டங்கள் மிக நெருக்கமாய் இருந்திருக்கும் . 

ஆனால் , ஹாய்லின் தொடர்படைப்புக் கொள்கையின்படி , 
பேரண்டத்தின் தோற்றம் எப்பொழுதும் , எந்த இடத்திலும் 


விரிந்த 


சேர்ந்து 


உலகம் பலவிதம் 


171 


ஏறக்குறைய ஒரேவிதமாய் மாறாமல் உள்ளது . விரிவு காரணமாக 
அண்டங்கள் விலகி ஓடினாலும் , புதியனவாக உண்டாகும் அண் 
படங்கள் அவ்விடத்தை நிரப்புவதால் , ஆகாயத்தின் அடர்த்தி குறைவ 
தில்லை . நூறு கோடி வருடங்களுக்கு முன்னும் , நூறு கோடி வருடங் 
களுக்குப் பின்னும் பேரண்டம் ஏறக்குறைய ஒரே மாதிரிதான் 
தோன்றும் . ஒரு பட்டணத்தில் வயோதிகர் , வாலிபர் , இளைஞர் , 
குழ்ந்தைகள் யாவரும் காணப்படுவதுபோல் , நமது பேரண்டத்தில் 
வயது முதிர்ந்த அண்டங்களும் புதியவாக உண்டான அண்டங்களும் 
அருகருகே காணப்படலாம் . ஆனால் , கேமாவின் கொள்கைப்படி , 
அண்டங்கள் யாவும் ஒரே சமயத்தில் ( 900 கோடி வருடங்களுக்கு 
முன் ) தோன்றியவையாகும் . 


இவ்விரு கொள்கைகளில் 

எது உண்மையாயிருக்கலாம் ? 
அல்லது உண்மை 

முற்றிலும் வேறுவிதமாக இருக்கக்கூடுமா ? 
இதுபோன்ற கேள்விகளுக்கு விடை கண்டுபிடிக்கப் பல ஆராய்ச்சி 
சாலைகளில் மும்முரமான ஆராய்ச்சிகள் - நடைபெற்றுவருகின்றன . 
வானவெளிப் பயணம் இம் முயற்சிகளின் சிகரமாக விளங்குகின்றது . 


8. திங்கள் , செவ்வாய் , வெள்ளி , 

வியாழன் , சனி 


, 


வானவெளிப் பயணம் என்றால் நிலா விற்குச் சென்று திரும்பி 
வருவது மட்டுமல்ல ; சூரியனைச் சுற்றிச் செல்லும் மற்றக் கிரகங் 
களுக்கும் , அவற்றின் துணைக்கோள்களுக்கும் சென்று , 

சன்று , நமது 
சூரியமண்டலத்தை ஆராய்ந்தறிவதும் வானவெளிப் பயணத்தின் 
அடுத்த கட்டம் . அதன் பிறகு , வானிலுள்ள ஆயிரங்கோடி 
விண்மீன்களை , 

நூற்ருண்டிலோ அதற்குப் பிறகோ 
ஆராய்வதற்கு வாய்ப்புக் கிட்டலாம் . 


வேண்டிய 


நிலாவிற்குச் செல்வதற்குமுன் நாம் அறியவேண்டிய செய்திகள் , 
செய்ய ஆயத்தங்கள் , தயார் 

பண்ணவேண்டிய 
ராக்கெட்டுகள் , எரிபொருள்கள் , வான வெளிப் பயிற்சிகள் 
யாவற்றையும் சென்ற அத்தியாயங்களில் பார்த்தோம் . பாதை 
யற்ற , பயங்கரங்கள் நிறைந்த , பாதுகாப்பில்லாத ஆகாயவெளியில் , 
இரண்டு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் மைல் தூரத்தைக் கடந்து 
சென்று , விபத்து ஒன்றும் நேராமல் நிலாவில் இறங்கி , மறுபடியும் 
அதே ஆபத்து நிறைந்த ஆகாய வெளியைத் தாண்டி , 

பூமியின் 
காற்று மண்டலத்தில் எரிந்து சாம்பலாகிவிடாமல் தப்பி , தரைக்கு 
வந்து சேருவதென்பது எளிதான செயலா ? 

ஆனால் , 
பயங்கரமான பிரயாணம் , வானவெளிப் பயணத்தின் முதல் கட்டம் 
தான் . பத்து மாதக் குழந்தையொன்று முதலடி எடுத்துவைத்துத் 
தட்டுத்தடுமாறி நடந்து செல்வது அக் குழந்தைக்கு ஒரு மகத்தான 
வெற்றி தான் . ஆனால் , அக் குழந்தை ஓர் இருபது வருடங்களுக்கப் 
புறம் ஓட்டப் பந்தயத்தில் வெற்றிபெறுவதற்காக ஓடும் ஓட்டத்துடன் 
அந் நடையை ஒப்பிட்டுப்பார்த்தால் எவ்வளவு வேற்றுமை காணப் 
படும் ? கோள்களுக்குச் செல்லும் நீண்ட பயணத்துடன் ஒப்பிட்டுப் 
பார்த்தால் , நிலாப்பயணமும் அப்படித்தான் மிகச் சிறிய வெற்றி 
போல் தோன்றும் ! 


திங்கள் , செவ்வாய் , வெள்ளி , வியாழன் , சனி 


173 


.. 


சென்றுவர 


ள 


எவ்விதத்தில் பார்த்தாலும் , கோள்களுக்குச் செல்லும் பயணம் 
மிக பயங்கரமான தாகத்தான் தோன்றுகிறது . நிலா பூமிக்கு 
24 லட்சம் மைல்களுக்குக் குறைவான தூரத்திலுள்ளது . கோள் 
களின் தூரங்களோ பல கோடிக்கணக்கான மைல்கள் . நிலாவிற்குச் 
சில நாட்களே 

தேவைப்படும் ; கோள்களுக்குச் 
சென்றுவரவோ பல வருடங்கள் பிடிக்கும் . அத்துடன் , பூமி 
செல்லும் வேகத்திலேயே நிலாவும் சூரியனைச் சுற்றிச் செல்கிறது . 
பூமியிலிருந்து நிலாவுக்குச் செல்வது ஒரு ரயில் வண்டியின் 
பெட்டிக்குள் ஓர் ஆசனத்திலிருந்து மற்றோர் ஆசனத்திற்குச் 
செல்வது போலாகும் ; ரயில் வண்டி நின்றுகொண்டிருந்தாலும் 
ஓடிக்கொண்டிருந்தாலும் அதைப்பற்றிக் கவலையில்லை . ஆனால் , ஒரு 
வண்டியிலிருந்து வேறொரு வண்டிக்கு மாறவேண்டுமானால் , வண்டி 
களின் வேகம் மிகவும் தேவையான விஷயமாகிவிடுகிறது ! 
யிலிருந்து மற்றக் கிரகங்களுக்குச் செல்வதும் இதுபோல் தான் .. 
ஒவ்வொரு கோளும் சூரியனைச் சுற்றி வெவ்வேறு தூரத்தில் 
வெவ்வேறு வேகத்துடன் செல்கின்றது . பூமியிலிருந்து வேறு 
கோளுக்குச் செல்லும் பிரயாணி , பூமியின் ஈர்ப்புவிசையை வென்று , 
மற்றக் கோளின் பாதைக்குச் சென்று சேர்ந்தால்மட்டும் போதாது ; 
அக் கோளின் வேகத்திற்கேற்றாற்போல் தனது ராக்கெட்டின் வேகத் 
தையும் மாற்றியமைத்துக் கொண்டால் தான் பிறகு அக் கோளின் 
மீது இறங்குவதற்கு ஆயத்தம் செய்யமுடியும் . 


பூமி 


E 


கவே , பூமியிலிருந்து மற்றக் கோள்களுக்குச் செல்லும் 
பிரயாணியின் பயணத்தை மூன்று பாகங்களாகப் பிரிக்கலாம் : 
( 1 ) பூமியின் ஈர்ப்புவிசையிலிருந்து விடுபடுதல் ; ( 2 ) பூமியின் அருகா 
மையிலிருந்து மற்றக் கோளின் சுற்றுப்பாதைக்குச் செல்லுதல் ; 
( 3 ) அங்கிருந்து கோளின் மேற்பரப்பின் மீது இறங்குதல் . 


இவற்றில் , முதலாம் பாகத்திற்குத்தான் 

பாகத்திற்குத்தான் அதிகமான சக்தி 
தேவைப்படும் ; ஆனால் , தேவையான விடுபடு வேகத்தை மிக 
விரைவில் - சில நிமிடங்களில் அடைந்துவிட 

. 

பயணத்தின் 
இரண்டாம் பாகத்திற்கு அதிகச் சக்தி தேவையில்லை . பூமியின் 
அருக 

ருகாமையிலிருந்து விலகி , மற்றக் கோளின் அருகாமைக்குச் செல்ல 
வேண்டுமானால் , சிறிது வேகமாற்றம் தேவை . . ( இதைக் கீழே 
விளக்குவோம் . ) செல்லும் பாதையில் ஏதாவது திசைமாற்றம் 
* அல்லது வேறு திருத்தங்கள் செய்ய வேண்டியிருக்கலாம் ; இதற்கும் 
சிறிது சக்தி தேவைப்படும் . ஆனால் , இந்த இரண்டாம் பாகத்திற்குத் 
தான் அதிகக் காலம் பிடிக்கும் . பூமியிலிருந்து நிலாவிற்குச் செல்ல 
இரண்டு மூன்று நாட்கள் பிடிக்கும் . பூமியிலிருந்து வெள்ளிக் 
கிரகத்திற்குச் செல்ல 146 நாட்களும் , செவ்வாய்க்குச் செல்ல 


174 


வானவெளி வெற்றி 


y 


258 நாட்களும் தேவையாகும் . கோளின் பாதையைச் சேர்ந்தபின் , 
அதன் வேகத்திற்கேற்றாற்போல் ராக்கெட்டின் வேகத்தை மாற்றவும் 
கோளின் மேற்பரப்பில் இறங்கவும் சக்தி தேவைப்படும் . அதன் 
மேற்பரப்பில் இறங்குவதற்கு எவ்வளவு சக்தி தேவையாகும் என்பது 
அக் கோளின் ஈர்ப்புவிசையைப் பொறுத்துள்ளது . சிறிய கோள் 
என்றால் , கொஞ்சம் சக்தி போதும் ; பெரிய கோளானால் , அதிகமான 
சக்தி தேவைப்படும் . ஒரு கோளின் ஈர்ப்புவிசையை வென்று 
வெளியேறுவதற்கு எவ்வளவு சக்தி தேவையோ அதே அளவு சக்தி 
அக் கோளின்மீது இறங்குகையில் 

ராக்கெட்டிற்கு ஏற்படும் 
வேகத்தைக் கொல்வதற்கும் தேவையாகிறது . அட்டவணை 1 - ல் 
தரப்பட்டுள்ள தப்பும் வேக த்தைப் 

தப்பும் வேக த்தைப் பொறுத்தது , தேவையான 
சக்தி . 


பாதை 1 


பாதை 
3 


செவ்வாய் 


பாதை 2 


பூமி 


சூரியன் 


வெள்ளி 


1 


படம் 44 , கோள்களுக்குச் செல்லும் பாதைகள் 


. 


பூமியும் நிலாவும் சூரியனைச் சுற்றி ஒரே வேகத்தில் செல்வதால் , 
நிலாப் பயணத்திற்குச் சூரியனது ஈர்ப்புவிசையைக் குறித்துக் 


திங்கள் , செவ்வாய் , வெள்ளி , வியாழன் , சனி 


175 


பூமியி 


கவலைப்படவேண்டிய அவசியமில்லை ; பூமியின் ஈர்ப்பு விசையி 
லிருந்து விடுபட்டுவிட்டால் போதும் . ஆனால் , மற்றக் கோள் 
களுக்குச் செல்ல வேண்டுபானால் , சூரியனின் ஈர்ப்புவிசையும் பிரயா 
ணத்தைப் பாதிக்கும் . உதாரணமாக , 

உதாரணமாக , செவ்வாய்க் கிரகத்திற்குச் 
செல்லவேண்டுமானால் , பூமியின் பிடியிலிருந்து விடுபட்ட 
பின் சூரியனது கவர்ச்சியையும் வென்றாக வேண்டும் . 

. 
லிருந்து கிளம்பி , ஒரு பத்து லட்சம் மைல் தூரத்திற்குச் சென்று 
விட்ட கலன் , பூமியின் சுற்று வேகமாகிய வினாடிக்குப் பதினெட்டு 
மைல் வேகத்தில் ஏறக்குறைய பூமியின் தூரத்தில் , இன்னும் 
சூரியனைச் 

சுற்றிவந்தவண்ணமாய்த்தான் இருக்கும் . இப் 
பதினெட்டு மைல் வேகத்துடன் இன்னும் ஒன்று அல்லது இரண்டு 
மைல் வேகத்தைக் கூட்டினால் , கலன் சூரியனது கவர்ச்சியை 
வென்று , பூமியின் சுற்றுப்பாதையைவிட்டு வெளிப்புறமாக நகர்ந்து 
சென்று , செவ்வாயின் சுற்றுப்பாதையை அணுகும் ( படம் 44 - ல் 
பாதை 1 ) . ஆனால் , கலன் செவ்வாய்க் கோளைச் சேருமுன் , சூரியனின் 
ஈர்ப்புவிசை கலனின் வேகத்தைக் குறைத்துவிடும் . செவ்வாயின் 
சுற்று வேகம் வினாடிக்கு 15 மைல்கள் தாம் என்று அறிவோம் . 
கலனின் வேகமும் ஏறக்குறைய வினாடிக்கு 14 மைல் வேகத்திற்குக் 
குறைந்துவிடும் . 


வெள்ளிக் கிரகத்திற்குச் செல்ல வேண்டுமானால் , பூமியின் சுற்று 
வேகத்தைக் கொண்ட கலனின் வேகத்தைக் குறைக்க வேண்டும் . 
வேகம் குறைந்தால் , சூரியனின் ஈர்ப்புவிசை, கலனைத் தன்னிடமாக 
இழுக்கும் ; ஆகையால் , கலன் பூமியின் சுற்றுப்பாதையிலிருந்து 
விலகி , 

சூரியனை நோக்கி உட்புறமாக நகர்ந்து செல்லும் 
( படம் 44 - ல் பாதை 2 ) . கலன் சூரியனின் ஈர்ப்புவிசையால் சூரியனை 
நோக்கி விழுவ தால் , அதன் வேகம் அதிகரிக்கின்றது . வெள்ளிக் 
கிரகத்தை அணுகும்பொழுது , கலனின் வேகம் பூமியின் சுற்று 
வேகத்தைவிட அதிகமாக அதிகரித்திருக்கும் . வெள்ளியின் சுற்று 
வேகமும் வினாடிக்கு 21.7 மைல்கள் 

அறிவோம் 
( அட்டவணை -ல் பார்க்கவும் ) . 


என்று 


ஒட்டியே 


பூமியிலிருந்து கோள்களுக்குச் செல்வதற்காகத் தரப்பட்டுள்ள 
பாதைகள் 

இரண்டும் , பூமியின் சுற்றுப்பாதையை 
தொடங்கிச் சிறிதுசிறிதாக மற்றக் கோளின் பாதையை நெருங்கி , 
கடைசியில் மற்றக் கோளின் சுற்றுப்பாதையை ஒட்டிச் சென்று 
சேருவதைக் காண்போம் . இது ஏன் ? 

இது ஏன் ? பூமியிலிருந்து கிளம்பி , 
நேராக மற்றக் கோளுக்கு 3 என்று குறிப்பிட்டுள்ள பாதையில் 
செல்லமுடியாதா ? அப்படிச் 

அப்படிச் சென்றால் , பயணத்தின் தூரமும் 
காலமும் குறையு மல்லவா ? 


176 


வானவெளி வெற்றி 


முற்றிலும் உண்மைதான் . பூமியிலிருந்து 

செவ்வாய்க்கு 
3 என்று குறிப்பிட்ட பாதையில் சென்றால் , செல்லவேண்டிய தூரம் 
ஒரு 3.5 கோடி மைல்கள் தாம் . 1 என்ற பாதையில் சென்றாலோ , 35 
கோடி மைல்கள் பிரயாணம் செய்தாகவேண்டும் ; அதாவது , பத்து , 
மடங்கு அதிக தூரம் ! பிரயாண காலமும் அதற்கேற்றாற்போலவே 
அதிகம் பிடிக்கும் . ஆனால் , 3 என்ற குறுகிய பாதையில் செல்வது 
இந்த நூற்றாண்டில் நடக்கக்கூடிய காரியமல்ல .. 

ஏனென்றால் , 
அதற்குத் தேவையான சக்தி மிகமிக அதிகமாகும் . கோள்களின் 
சுற்றுப் பாதைகளை ஒட்டிச் செல்லும் வான் கலன் அக் கோளின் 
சுற்று வேகத்தைப் பெற்றிருக்கும் . பாதையைவிட்டு வெளிப்புற 
மாகவோ , உட்புறமாகவோ ( பாதை 1 , அல்லது 2 - ல் ) செல்வதற்கு 
இவ் வேகத்தைச் சிறிது ஏற்றினாலோ குறைத்தாலோ போதும் . 
ஆனால் , பூமியின் பாதைக்குச் செங்குத்தாக மற்றக் கோளுக்குச் 
செல்லவேண்டுமானால் , பூமியின் ஈர்ப்பு விசையை மேற்கொள் 
வதற்குத் தேவையான 7 மைல் வேகத்துடன் , பூமியின் சுற்று 
வேகமாகிய 182 மைல் வேகத்தையும் எதிர்த்தாக வேண்டும் . 
பிறகு , மற்றக் கோளின் அருகில் சென்ற பின் , அதன் சுற்று 
வேகத்தையும் அடைய வேண்டும் . ஆகவே , செவ்வாய்க்கு நேர் 
கோட்டில் செல்ல வேண்டுமானால் மொத்தம் வினாடிக்கு 401 மைல் 
வேகமும் , வெள்ளிக்குச் செல்ல வேண்டுமானால் 

47 மைல் 
வேகமும் தேவைப்படும் . வினாடிக்கு 401 மைல் வேகத்தைப் 
பெறுவதற்குத் தேவையான பிரம்மாண்டமான அளவுடைய எரி 
பொருள்கள் , அவற்றைச் சுமந்து செல்வதற்கு வேண்டிய ராட்சத 
ராக்கெட்டுகள் இவைகளையெல்லாம் 

தயார் 

பண்ணுவதற்கு 
எவ்வளவு காலம் பிடிக்கலாம் என்று ஊகிப்பதற்கும் முடியாத 
நிலையில் இருக்கிறோம் . 


-- 


ஆனால் , 

பிரயாணத்திற்குத் தகுதியற்ற இப் பாதையைக் 
குறித்துக் 

கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை . 1928 ஆம் 
ஆண்டிலேயே , டாக்டர் வால்டர் ஹோஹ்மன் ( Walter Hohmann ) 
என்ற ஜெர்மானிய விஞ்ஞானி , பூமியைவிட்டு வேறு கோள்களுக்குச் 
செல்வதற்கு ஏற்ற பல பாதைகளை விவரித்து , அவற்றில் எவை 
சிறந்தவை என்பதை விளக்கியுள்ளார் . ஹோஹ்மன் பாதைகள் , 

அழைக்கப்படும் இப் பாதைகளை ஒட்டிச் செல்லும் 
விண்கலன் , மிகவும் சிக்கனமான எரிபொருட் செலவில் பூமியை 
விட்டு மற்றக் கோள்களுக்குச் செல்வது சாத்தியமாகும் . இப் 
பாதைகளே 44 ஆம் படத்தில் 1 , 2 என்று குறிக்கப்பட்டுள்ளன .. 
இவை பூமியின் சுற்றுப்பாதையை வெட்டிச் செல்லாமல் தொட்டுச் 
செல்வதால் , அதில் செல்லும் கலன் பூமியின் சுற்று வேகத்தை 
வெல்லவேண்டிய தேவையில்லை . பாதையின் நீளம் அதிகமாகவும் 


என்று 


திங்கள் , செவ்வாய் , வெள்ளி , வியாழன் , சனி 


177 


பிரயாண காலம் மிகு தியாகவும் இருந்தபோதிலும் , இப் பாதைகளில் 
செல்லும் விண்கலன்கள் தற்போது உபயோகத்திலுள்ள 

எரி 
பொருள்களைக்கொண்டு கோள்களுக்குப் பிரயாணமாகச் செல்வது 
சாத்தியமாகிறது . 


4 


விண்கலன் செல்லும் பாதை இவ்வாறு திட்டவட்டமாகக் 
குறிக்கப்பட்டுவிடுவதால் , அது பூமியை விட்டுப் புறப்படும் காலம் , 
இடம் , மற்றக் கோளைச் சேரும் காலம் , இடம் இவைகளும் திட்ட 
வட்டமாகக் குறிக்கப்பட்டுவிடும் . நினைத்த சமயத்தில் பூமியை 
விட்டுக் கிளம்புவதும் , மற்றக் கோளை அடைந்தபின் நமக்கு 
விருப்பமான காலத்தில் பூமியை நோக்கித் திரும்புவதும் இயலாத 
காரியங்கள் . பூமியும் மற்றக் கோளும் குறிக்கப்பட்ட இடங்களில் 
இருக்கும்பொழுதுதான் , கலன் பூமியை விட்டுச் செல்லவோ 
பூமியை நோக்கித் திரும்பவோ முடியும் . செவ்வாய்க் கிரகத்திற்குச் 
சென்று திரும்பும் முறையையும் , இப் பிரயாணத்திற்கு ஏற்ற 
கோள்களின் நிலைகளையும் 45 ஆம் படத்தில் காணலாம் (படம் 178 ) . 


படம் 45- ( 1 ) , ( 2 ) -ல் பூமியிலிருந்து செவ்வாய்க்குச் செல்லும் 
விவரமும் , ( 3 ) , ( 4 ) -ல் செவ்வாயிலிருந்து பூமிக்குத் திரும்பும் 
முறையும் தரப்பட்டுள்ளன . கலன் செல்லும் பாதை , பூமி , 
செவ்வாய் இவற்றின் சுற்றுப்பாதைகளைத் தொடவேண்டுமாகையால் , 
கலன் பூமியைவிட்டுக் கிளம்பும்பொழுது பூமியின் இருப்பிடமும் , 
கலன் செவ்வாயை அடையும்பொழுது செவ்வாயின் இருப்பிடமும் 
ஒன்றுக்கொன்று நேர் எதிராக இருக்கவேண்டும் .. செவ்வாயின் 
சுற்று வேகமும் கலனின் வேகமும் அறியப்பட்டிருப்பதால் , கலன் 
பூமியை விட்டுக் கிளம்பும்பொழுது செவ்வாய் எவ்விடத்திலிருக்க 
வேண்டும் என்பதைச் சுலபத்தில் கணித்துவிடலாம் . இந் நிலைமை 
யைப் படம் 45 - ல் ( 1 ) காட்டுகின்றது . 


உள்ள் 


இப் படங்களில் , கலன் பூமியை விட்டுக் கிளம்பும் பொழுதும் , 
செவ்வாயைச் சென்று அடையும் பொழுதும் கோள்கள் 
இருப்பிடங்களைக் 

கறுப்பு வட்டங்களாகவும் , அவை முன்னே 
இருந்த இடங்களைத் திறந்த வட்டங்களாகவும் குறிப்பிட்டுள்ளோம் . 
இதில் ( 1 ) -ல் விண் கலன் பூமியைவிட்டுக் கிளம்பும் சமயம் , செவ்வாய் 
தன் சுற்றுப்பாதையில் பூமிக்கு முன்னாக உள்ளது . ஆனால் , அதன் 
சுற்றுவேகம் வினாடிக்கு 15 மைல்கள் தாம் . கலன் வினாடிக்கு 20 மைல் 
வேகத்தில் கிளம்பி , பூமியின் பாதையை விட்டு விலகி , வெளிப்புற 
மாகச் சென்று , ஓர் அரைவட்டப் பாதையை வரைந்து , செவ்வாயின் 
சுற்றுப்பாதையை அடைகிறது . இப் பிரயாணத்திற்கு 258 நாட்கள் 
பிடிக்கும் , சூரியனின் 

ஈர்ப்பு விசை கலனைத் தன்னிடமாக 


வா -12 


178 


வானவெளி வெற்றி 


இழுப்பதால் , கலனின் வேகம் குறைந்துகொண்டே செல்கின்றது . 
செவ்வாயின் பாதையை அடையும்பொழுது , கலனின் வேகம் வினா 
டிக்கு 14 மைல்களாகக் குறைந்துவிடும் . செவ்வாயின் சுற்றுவேகம் 
இதைவிடச் சற்று அதிகமாகையால் , 

செவ்வாய் தன் சுற்றுப் 


செவ்வாய் 


செவ்வாய் 


* சூரியன் 


* 


சூரியன் 


செவ்வாய் 


பூமி 


2 . 


செவ்வாய் 


பூமி 


* சூரியன் 


- 


- சூரியன் 


செல்வாம் 


T 


3 


4 


படம் 45. செவ்வாய்ப் பிரயாணத்திற்குத் தேவையான நிலைகள் 


பாதையில் வேகமாக வந்து கலனை அடைகிறது . உடனே கலனின் 
வேகத்தைச் சிறிது அதிகரித்து , செவ்வாயின் வேகத்திற்குச் சமமாக்கி 
விட்டால் , இரண்டும் ஒன்றாகச் சூரியனைச் சுற்றிச் செல்லும் ; பிறகு 
செவ்வாயில் இறங்குவ தற்கான ஏற்பாடுகளைச் செய்யலாம் . 


முந்திய பத்தியில் , விண்கலன் பூமியின் பாதையைவிட்டு 
வினாடிக்கு 20 மைல் 

மைல் வேகத்தில் கிளம்பி , வெளிப்புறமாக 
விலகிச் சென்று , செவ்வாயின் பாதையை அடைகிறது என்பதைப் 
பார்த்தோம் . இதில் பூமியின் ஈர்ப்பு விசையைக் குறித்து ஒன்றும் 


திங்கள் , செவ்வாய் , வெள்ளி , வியாழன் , சனி 


179 


. 


கூறப்படவில்லை . ஆனால் , பூமியைவிட்டுக் கிளம்பும் எப் பொருளும் 
பூமியின் ஈர்ப்பு 

விசையை வென்றாகவேண்டும் என்பதை 
எப்பொழுதும் நினைவில் வைக்கவேண்டும் . இதற்குத் தேவையான 
வினாடிக்கு 7 மைல் வேகத்தை விண்கலன் பெற்று , பூமிக்குச் சற்றேறக் 
குறைய பத்து லட்சம் மைல் தூரத்தை அடைந்துவிட்டால் , அத் 
தூரத்தில் பூயியின் ஈர்ப்புவிசை மிகமிகக் குறைவு ; சூரியனின் 
ஈர்ப்பு விசைதான் மிகவும் முக்கியமான தாகும் . கலன் இன்னும் 
ஏறக்குறைய பூமியின் சுற்றுப்பாதையில் , பூமியின் சுற்றுவேகத் 

சூரியனைச் சுற்றிச் சென்றுகொண்டிருக்கும் . இப்பொழுது 
மேலும் ஓர் 11 மைல் வேகத்தைக் கலனுக்கு ஊட்டினால் , அதன் 
உண்மையான வேகம் வினாடிக்கு ( 181 + 1 } ) 20 மைல்களாயிருக்கும் . 
ஆகையால் , சூரியனின் ஈர்ப்புவிசையை வென்று , கலன் செவ்வாயின் 
சுற்றுப்பாதையை நோக்கிச் செல்கின்றது . ஆகவே , செவ்வாயை 
அடைவதற்குச் செலவாகும் எரிபொருள்கள் மொத்தத்தில் வினாடிக்கு 
8 , மைல் வேகத்தை உண்டுபண்ணுகின்றன . இதில் 7 மைல் வேகம் 
பூமியின் ஈர்ப்புவிசையிலிருந்து விடுபடுவதற்கும் , 11 மைல் வேகம் 
சூரியனின் ஈர்ப்புவிசையை எதிர்த்துச் செவ்வாயை அணுகுவதற்கும் 
பயன்படுகின்றன . 


துடன் 


விண்கலன் செவ்வாயை நோக்கிச் செல்லும் 258 . நாட்களில் , 
பூமி தன் சுற்றுப்பாதையில் 2/3 பாகத்தைக் கடந்து சென்றிருக்கும் . 
கலன் செவ்வாயை அடையும் சமயத்தில் பூமியும் செவ்வாயும் உள்ள 
இடங்களை - 45 ( 2 ) ஆம் படம் காட்டுகின்றது . அதே படத்தில் , 
விண்கலன் 

பூமியைவிட்டுக் கிளம்பியபொழுது அக் கோள்கள் 
இருந்த இடங்களை இரு திறந்த வட்டங்களாகக் காணலாம் . 


. 


1 


செவ்வாயின்மீது இறங்குவதற்கு எரிபொருள் தேவை . 
செவ்வாயின் 

ஆகாயம் வெகு அடர்த்தியற்றது . விண்கலன் 
செவ்வாயின் ஈர்ப்புவிசையால் இழுபட்டு , அதன் தரைமட்டத்தைச் 
சேரும் பொழுது , வினாடிக்கு 3-1 மைல் வேகத்தை அடையும் . இதைக் 
குறைத்துச் செவ்வாயின் தரைமட்டத்தின்மீது மெதுவாக இறங்கு 
வதற்குக் கலனின் எதிர்ப்புற . ராக்கெட்டுகள் சில நிமிடங்கள் 
எரிந்து , 

கலனின் வேகத்தைப் பூஜ்யமாக்க வேண்டும் . இவ் 
வேகத்தைக் குறைப்பதற்குச் செவ்வாயின் அடர்த்தியற்ற ஆகாயம் 
ஓரளவு உதவியளிக்கலாம் . 


செவ்வாயிலிருந்து பூமிக்கு உடனே திரும்பிவர முடியாது . இரு 
கோள்களும் 

சரியான நிலைக்கு வரும்வரை 

செவ்வாயின் மீது 
காத்திருக்க வேண்டும் ; அல்லது செவ்வாயைச் சுற்றி ( எரிபொருட் 
செலவின்றி ) செயற்கைச் சந்திரனாகச் சுற்றிவந்து கொண்டிருக்க 


180 


வானவெளி வெற்றி 


சென்று 


வேண்டும் . 

விண்கலன் செவ்வாயை அடைந்தபொழுது , பூமி 
செவ்வாய்க்கு முன்னாகத் தன் சுற்றுப் பாதையில் 
கொண்டிருந்தது ( படம் 45 ( 2 )]. அப்பொழுது கலன் செவ்வாயை 
விட்டுக் 

கிளம்பி , பூமியின் சுற்றுப்பாதையை எதிர்ப்புறத்தில் 
சென்று அடைந்தால் , பூமி அங்கே இராது . பல கோடிக்கணக்கான 
மைல்களுக்கப்பால் விரைந்து சென்றுகொண்டிருக்கும் ! திரும்பி 
வரும் பிரயாணத்திற்கு ஏற்ற நிலை என்னவென்றால் , முன்போலவே 
செவ்வாய் 

பூமிக்கு முன்பாகத் தன் சுற்றுப்பாதையில் செல்ல 
வேண்டும் . அப்பொழுது செவ்வாயைவிட்டுக் கிளம்பினால் தான் , 
கலன் அதற்கு எதிர்ப்புறமாகப் பூமியின் சுற்றுப் பாதையைத் 
தொடும் பொழுது , பூமியும் அண்மையில் இருக்கும் . இந் நிலையை 
வந்தடைய 455 நாட்கள் பிடிக்கும் . அதாவது , 

விண்கலன் 
செவ்வாயை அடைந்தபின் , அதன்மீதோ, அதன் அண்மையிலோ 
ஒரு வருடம் 3 மாதங்கள் காத்திருக்கவேண்டும் .. அதற்குள் 
பூமி தன் சுற்றுப்பாதையை ஒரு முறை சுற்றிவிட்டு , இன்னொரு 
கால்பாகத்தைக் கடந்து சென்றிருக்கும் . செவ்வாய் தன் சுற்றுப் 
பாதையில் 2/3 பாகத்தைக் கடந்து , பூமிக்கு முன்னால் சென்று 
கொண்டிருக்கும் . அப்பொழுதுதான் கலன் செவ்வாயைவிட்டுக் 
கிளம்பவேண்டும் . . இதைப் படம் 45 ( 3 ) காண்பிக்கின்றது . கலன் 
செவ்வாயைவிட்டுக் கிளம்பும்பொழுது பூமி , செவ்வாய் இவை 
இருக்கும் இடங்களை இரு கறுப்பு வட்டங்கள் காண்பிக்கின் றன . 
கலன் செவ்வாயை வந்துசேர்ந்தபொழுது , இக் கோள்கள் இருந்த 
இடங்களை இரு திறந்த வட்டங்கள் காண்பிக்கின்றன . 


- 


படம் 45 ( 4 ) -ல் கலன் பூமிக்குத் திரும்பிவரும் பாதை 
காண்பிக்கப்பட்டுள்ளது . முன்போலவே , கலன் பூமிக்கு வந்து 
சேரும் சமயத்தில் கோள்களின் இருப்பிடங்களை இரு கறுப்பு 
வட்டங்களும் , கலன் செவ்வாயை விட்டுக் கிளம்பியபொழுது அவை 
இருந்த இடங்களை இரு திறந்த வட்டங்களும் காண்பிக்கின்றன . 
திரும்பி வரும் பிரயாணத்திற்கும் 258 நாட்கள் பிடிக்கும் . ஆகவே , 
செவ்வாய்க்குச் சென்று , அங்கே காத்திருந்து , திரும்பிவருவதற்கு 
மொத்தம் ( 258 + 455 + 258 ) 971 நாட்கள் பிடிக்கும் . அதாவது , 
இப் பிரயாணத்திற்கு மொத்தம் இரண்டு வருடங்களும் 8 மாதங் 
களும் பிடிக்கும் . 


F 


இவ்வாறே , பூமியின் சுற்றுப்பாதையிலிருந்து 

கிளம்பி , 
வெள்ளிக் கிரகத்தை அடைய 146 நாட்கள் பிடிக்கும் . அங்கு 470 
நாட்கள் தங்கிருந்த பின்னர் தான் கோள்கள் மறுபடியும் சரியான 
நிலைக்கு வரும் . திரும்பிவருவதற்கு 146 நாட்கள் ; 
வெள்ளிப் பிரயாணத்திற்கு மொத்தம் 762 நாட்கள் ( அதாவது , 


ஆகவே , 


( 


15 


திங்கள் , செவ்வாய் , வெள்ளி , வியாழன் , சனி 


181 


குழுவினர் , 


2 வருடம் ஒரு மாதம் ) பிடிக்கும் . ஆகாயவிமானங்கள் உபயோகத் 
திற்கு வருமுன்னர் , துருவப் பிரதேசங்களை ஆராய்ந்தறியச் சென்ற 

தம் நாட்டிலிருந்து துருவப் பிரதேசம் சென்று 
ஆராய்ச்சிகளை முடித்துக்கொண்டு திரும்பிவருவதற்கு ஏறக்குறைய 
இதே காலம் பிடித்தது என்பதை அறிவோம் . ஜெட் விமானங் 
களும் , ஹெலிகாப்டர்களும் உபயோகத்திலுள்ள இக் - காலத்தில் 
"துருவப் பிரதேசம் செல்வது மிகவும் துரிதமாகிவிட்டதுபோலவே 
அணுசக்திகொண்டு ராக்கெட்டுகளை உந்தித் தள்ளிச் செல்வதற்கு 
வழிவகைகள் ஏற்பட்டு விட்டால் , கோள்களுக்குச் செல்லும் பிரயாணங் 
களும் விரைவுபடுத்தப்படலாம் . 1931 ஆம் ஆண்டு பிப்ரவரி 12 ஆம் 
தேதியன்று ரஷ்யர்கள் அனுப்பிய வெள்ளி ராக்கெட்டின் வேகம் இச் 
சிக்கன வேகத்திற்குமேல் வினாடிக்கு 1000 அடி அதிகமாயிருந்த 
படியால் , அது வெள்ளியை 97 நாட்களில் சேர்ந்துவிடுமென எதிர் 
பார்க்கப்பட்டது . ஆனால் , அது வீசப்பட்ட சில நாட்களுக்குள் 
அதன் ரேடியோ நின்றுபோனபடியால் , அது என்னவாயிற்று என் 
அறிய வழியில்லாமற்போயிற்று . 


செவ்வாயின் மீது காத்திருக்கவேண்டிய 

455 

நாட்களும் 
வீணாகிப்போக வேண்டிய அவசியமில்லை . அக் கோளின் மேற் 
பரப்பில் அறிந்துகொள்ள வேண்டிய உண்மைகள் ஆயிரக்கணக்காய் 
உள்ளன . அவற்றில் மிக முக்கியமானவை : அக் கோளின் மேற் 
பரப்பிலோ , தரைமட்டத்திற்கடியிலோ, நீர் நிலைகளிலோ நம்மைப் 
போன்ற அல்லது வேறு எவ்விதமான உயிர்களோ உள்ளனவா 
• என்று ஆராய்ந்தறிவதும் , பிறகு மனிதர் அக் கோளின்மீது குடியேறு 
வதற்கான சூழ்நிலை எங்காவது காணப்படுகிறதா என்பதை ஆராய்ந் 
தறிவதும் , நமது சூரியமண்டலத்தின் கோள்கள் எவ்வாறு உற்பத்தி 
யாயின என் பதைக் குறித்த உண்மைகளைத் தேடி ஆராய்வதும் 
மிக முக்கியமான முயற்சிகளாகும் . இவற்றைத் தவிர , செவ்வாயின் 
மிகச் சிறிய இரு சந்திரன்களான ஃபோபாஸ் , டைமாஸ் ஆகிய 
வற்றின்மீது சில நாட்கள் சவாரி செய்து , பல விசித்திரமான புதிய 
உண்மைகளை அறியலாம் . இச் சந்திரர்களின் குறுக்களவு 10 மைல் , 
5 மைல்கள் தாம் ஆகையால் , அவற்றின்மீது ஈர்ப்புவிசை , ஆகாயம் , 
இரவுபகல் , அடிவானத் தோற்றம் இவை யாவும் விசித்திரமா 
யிருக்கும் . இரண்டாயிரம் மைல் குறுக்களவுடைய நிலாவின்மீது 

இரு மைல்களுக்குக் குறைவான . தூரத்திலிருக்கு 
மென்றால் , 10 மைல் குறுக்களவுடைய ஃபோபாஸிலும் , 5 மைல் 
- குறுக்களவுடைய டைமா ஸிலும் எவ்வா றிருக்கும் என்பது நினைப்ப 
தற்கும் கடினமாயுள்ளது . சிறிது வேகமாக ஓடினால் , சந்திரனின் 
ஈர்ப்புவிசையை வென்று ஆகாயத்தில் கிளம்பிவிடக்கூடும் ! 
இவ்விரு சிறு கோள்களும் மிகமிகச் சிறியவையாயிருப்பதால் , 


| 


அடிவானம் 


182 

வானவெளி வெற்றி 
அவை உண்மைச் சந்திரர்களல்ல என்றும் , குட்டிக் கோள்களின் 
கூட்டத்திலிருந்து ( 7 ஆம் அத்தியாயம் ) செவ்வாய்க் கிரகத்தால் 
கைப்பற்றப்பட்ட இரு துண்டுகள் இவை என்றும் விஞ்ஞானிகளால் 
நம்பப்படுகின்றன . 


செவ்வாய் , வெள்ளிக் கிரகங்களுக்கு மனிதர் செல்லுமுன் 
ஆளில்லாக் கலன்களை அனுப்பிப் பல உண்மைகளைக் கண்டு பிடிக்க 
வேண்டும் . முக்கியமாக , செவ்வாயின் ஆகாயத்தில் பிராணவாயு 
உள்ளதா , அதன் தரையில் நீர் நிலைகளோ உயிர்வகைகளோ 
உள்ளனவா என்பனவற்றைப்போன்ற பல முக்கியமான விஷயங் 
களைக் கண்டறிந்தால்தான் , பிரயாணமாகச் செல்லும் மனிதர்களுக்குத் 
தேவையான நீர் , பிராணவாயு முதலியவற்றைச் சுமந்து செல்ல 
வேண்டுமா , அல்லது அங்கேயே அவை கிடைக்குமா என்பதைத் 
தீர்மானிக்கலாம் . தொலைநோக்கிகளையும் நிறமாலைகாட்டிகளையும் 
கொண்டு அறியவேண்டியவற்றையெல்லாம் அறிந்தாய்விட்டது . 
ஆயினும் , 

மிக அவசியமாக அறியப்படவேண்டிய உண்மைகள் 
இவற்றின் மூலம் நமக்குக் கிடைப்பதற்கு வழியில்லை . 


சூரிய மண்டலத்தின் கோள்களில் நமது பூமியைத் தவிர 
வேறெதிலும் உயிர் இருக்கக்கூடுமானால் , வெள்ளி , செவ்வாய் 
இவ்விரண்டில் தான் இருக்கலாம் என்று அண்மைக் காலம் வரை நம்பி 
வந்தனர் . ஆனால் , மரினர் கலன் வெள்ளிக்கு மிக அருகில் சென்று , 
அதன் வெப்ப நிலை 800 டிகிரி பாரன்ஹீட் என்றும் , அதன் 
மேற்பரப்பைச் சுற்றி அதிக உயரத்திற்கு மேகங்களும் ஆகாயமும் . 
அதிக அழுத்தத்தில் வியாபித்து சூரிய ஒளி புகாவண்ணம் செய்து 
விடுகின்றன என்றும் அறிவித்த பின்னர் , வெள்ளியில் உயிர் 
எதுவும் இருக்கமுடியாது என்று முடிவாகிவிட்டது . 

து . ஆகவே , 
செவ்வாய்க் கிரகம் ஒன்றில் தான் உயிர் இருக்கலாம் என்று நம்பப் 
படுகிறது . ஆனால் , அங்குள்ள மிகக் கடுங்குளிரில் , பிராணவாயுவும் 
அழுத்தமும் மிகக் குறைவாயுள்ள ஆகாயத்தில் எவ்விதமான 
உயிர்கள் வாழ்ந்திருக்கக்கூடும் என்று ஊகிப்பது மிகக் கடினம் . 
அக் கோளுக்குச் செல்லும் பிரயாணிகள் , கோளின்மீது இறங்கு 
வதற்கு முன்பு , பல நாட்களுக்கு அக் கோளைச் சுற்றிச் சென்று , 
அதன் சூழ் நிலை யாவற்றையும் வெகு நுட்பமாய் ஆராய்ந்தறிந்து , 
அதன் இயற்கை அமைப்பாலோ அதன்மீது வாழும் உயிர்களாலோ 
ஆபத்து ஒன்றும் நேரிடாது என்று அறிந்தபின்னரே , செவ்வாயின் 
தரைமீது இறங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யவேண்டும் . 


இவ்வத்தியாயத்தின் தலைப்பு , நமது வாரத்தின் நாட்களை ஞாபக 
மறதியாக எழுதியதுபோல் தோன்றினாலும் , உண்மையில் விண் 


திங்கள் , செவ்வாய் , வெள்ளி , வியாழன் , சனி 


183 


பிரயாணமாகச் செல்பவர் மற்றக் கோளங்களுக்கு எந்த ஒழுங்கில் 
செல்வர் என்பதையே அது குறிப்பிடுகின்றது . நிலாப்பிரயாணமே 
வான்வெளிப் பயணத்தின் அவசியமான முதற்படி என்பதை எவரும் 
ஒத்துக்கொள்வர் . 

பயண தூரம் , காலம் , எரிபொருட் செலவு , 
வேகமாற்றங்கள் , வான்வெளியில் கலனை ஓட்டிச் செல்லுதல் , 
உணவு , நீர் , சுவாசிக்கும் காற்று , விண்கற்களாலும் கதிர்களாலும் 
ஏற்படும் ஆபத்து- எதை எடுத்துக்கொண்டாலும் , திங்கட் பயணமே 
மற்ற எல்லாவற்றினும் பன்மடங்கு சுலபமானது என்று தெரிகிறது . 


* 


அதற்கடுத்தாற்போல் , நமது ராக்கெட் நிர்மாணம் , எரிபொருள் 
ஆராய்ச்சி இவையெல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு முன்னேற்ற 
மடைந்து , கோடிக்கணக்கான மைல் பிரயாணங்களை மேற்கொள்ளும் 
நிலைமை ஏற்பட்டுவிட்டால் , கோள்களுக்குப் பயணமாகச் செல்ல 
ஆயத்தங்கள் நடைபெறும் . கோள்களில் நமது பூமிக்கு அருகி 
லுள்ளவை வெள்ளி , செவ்வாய் என்பன . ஆனால் , வெள்ளியின் 
மேற்பரப்பு உலோகம் உருகும் அன லுடன் கொதிக்கும் பாலைவனம் 
என்று தெரிந்தபின்னர் , வெள்ளிக்கு மனிதர் பயணமாகச் செல்வது 
சாத்தியமல்ல என்று ஆகியுள்ளது . ஆகவே , திங்களுக்குப் பிறகு 
செவ்வாய்க் கோளுக்குத்தான் பயண ஆயத்தம் நடைபெறும் . 
வெள்ளியின் தரையில் இறங்காமல் , அதன் மேகங்களினூடே 
சென்று , வெள்ளியை 30 , 40 மைல்கள் உயரத்தில் சுற்றி , அதைக் 

ஆராய்ந்த பின்னர் , நிலாவிலுள்ள நிலையத்திற்குத் 
திரும்பிவந்துவிடலாம் . 


கவனமாக 


செவ்வாய்க்கு அடுத்தாற்போலுள்ள கோள் வியாழன் . ஆனால் , 
வியாழனுக்கும் பூமிக்குமிடையே உள்ள தூரம் பிரம்மாண்டமானது . 
வியாழன் பூமிக்கு மிக அருகில் வரும்பொழுது இவ்விரண்டிற்கு 
மிடையே உள்ள தூரம் 39 கோடி மைல்கள் . ( செவ்வாய்க்கும் பூமிக்கு 
மிடையே உள்ள மிகக் குறைவான தூரம் சுமார் 31 கோடி மைல்கள் 
தாம் ) . மேலே விளக்கியவாறு , சிக்கனமான எரிபொருட் செலவில் , 
பூமியின் சுற்றுப்பாதையையும் வியாழனின் சுற்றுப்பாதையையும் 
தொட்டுச் செல்லும் அரைவட்டப் பாதையின் நீளம் 86 கோடி 
மைல்கள் . இப்பொழுதுள்ள எரிபொருள்களைக் கொண்டு இவ்வளவு 
தூரத்தைக் கட்ந்து , வியாழ னுக்குச் சென்று திரும்பிவரப் பல 
வருடங்கள் பிடிக்கும் ! 


கீழே தரப்பட்ட அட்டவணை - II- ல் பிற கோள்களுக்குப் 
பயணமாய்ச் சென்று திரும்பிவருவதற்குத் தேவையான வேகங்கள் , 
பிடிக்கும் காலங்கள் , பிரயாண தூரங்கள் - முதலியவை தரப் 
பட்டுள்ளன . பூமியின் கவர்ச்சியிலிருந்து தப்பிச் செல்வதற்குத் 


184 


வானவெளி வெற்றி 


தேவையான வேகம் , 

பிறகு சூரியனின் கவர்ச்சியை வென்று 
சிக்கனமான எரிபொருட் செலவில் அரைவட்டப் பாதையில் மற்றக் 
கோளுக்குச் செல்வதற்கு வேண்டிய வேகமாற்றம் , பிற கோளின் 
அருகிலிருந்து அக் கோளின் 

தரையில் பூஜ்ய வேகத்துடன் 
இறங்குவதற்குத் தேவையான வேகம் இவை யாவற்றையும் கூட்டி , 
* பிரயாண வேகம் என்ற தலைப்பில் தரப்பட்டுள்ளது . தொலைவில் 
உள்ள கோள்களுக்குச் செல்லும் பயணத் தூரம் அதிகரிக்கும் 
பொழுது பயணகாலமும் ஏறுகின்றது . பயண காலம் என்பது , 
எரிபொருள் சிக்கனமான அரைவட்டப் பாதையில் , குறைந்த அளவு 
வேகமாற்றத்துடன் செல்வதற்குத் தேவையான காலம் . போய் 
வருவதற்கு த் தேவையான காலத்தில் , அக் கோளின்மீது சரியான 
நிலை வரும்வரை தங்கியிருக்கும் காலமும் கூட்டப்பட்டுள்ளது . 


அட்டவணையில் , - கோள்களுக்குச் 

செல்லும் 

புள்ளிவிவரங் 
களுடன் , சில கோள்களின் சந்திரன் களுக்குச் செல்லும் விவரங்களும் 
தரப்பட்டுள்ளன . கோளின் மேல் இறங்குவதற்கும் , மறுபடியும் 
அதைவிட்டுக் கிளம்பி வருவதற்கும் அதிக எரிபொருள் செலவாகும் . 
ஆனால் , அதற்குச் சந்திரன்கள் இருந்தனவானால் , அவற்றின் மீது 
இறங்குவதற்கும் , அவற்றைவிட்டுக் கிளம்புவதற்கும் , அதிக 
எரிபொருள் தேவையில்லை . செவ்வாய்க் கோளின் தப்பும் வேகம் 
வினாடிக்கு 3.1 

மைல்கள் . அதன்மீது இறங்குவதற்கும் , அதை 
விட்டுக் கிளம்புவதற்கும் மொத்தம் ஆறு மைல்களை உண்டுபண்ணு 
வதற்குத் தேவையான எரிபொருள் தேவைப்படும் . ஆனால் , அதற்கு 
அருகில் அக் கோளைச் சுற்றிவரும் டைமாஸின் தப்பும் வேகம் மிகச் 
சொற்பமான தாகும் . ஆகையால் , அதிக எரிபொருட் செலவின்றி 
டைமாஸின்மீ இறங்கி , அதையும் செவ்வாய்க் கோளையும் 
ஆராய்ந்த பின்னர் , பிறகு செவ்வாயின்மீது இறங்கலாம் . 


வியாழன் , சனி இவ்விரண்டு கோள்களின்மீதும் இறங்குவது 
மிகவும் ஆபத்து என்று தெரியவருகிறது . அவற்றின் ஆகாயத்தில் 
மீத்தேன் , அம்மோனியா 

என்னும் விஷ 

வாயுக்கள் அதிக 
அழுத்தத்தில் வியாபித்துள்ளன ; அத்துடன் அவற்றின் மிகப் 
பெரிய உருவம் காரணமாக அவற்றின் தப்பும் வேகமும் மிக அதிகம் . 
அவற்றின்மீது இறங்குவதற்கும் , மறுபடியும் : கிளம்பி வருவதற்கும் 
மிக அதிகமான எரிபொருள் தேவைப்படும் . இக் காரணங்களால் 
அக் கோள்களின் மீது இறங்குவது இயலாத காரியம் . அதற்குப் 
பதிலாக , அவற்றைச் சுற்றிச் 

சந்திரன்கள் 
ஏதாவதொன் றின்மீது இறங்கினால் , அங்கிருந்து ஆபத்து ஒன்று 
மில்லாமல் , கோள்களை அருகிலிருந்து ஆராய்ந்துவிட்டு , அதிக 
எரிபொருட் செலவின்றித் திரும்பி வருவது சாத்தியமாகும் 


செல்லும் 


பல 


திங்கள் , செவ்வாய் , வெள்ளி , வியாழன் , சனி 


185 


அட்டவணை- II 


தூரம் 


காள் 


ஒருவழிப் பிரயாண 
வேகம் 

காலம் 
( லட்சம் ( மைல் 

வருடம் : 
மைல் - 

வினாடி ) 
களில் , ) 


போய் 
வரும் 
காலம் 
வருடம் : 


தப்பும் வேகம் 
( மைல் வினாடி ) 


நாள் 


நாள் 


நிலா 


ப 


2.3 


8.5 


0 : 4 


0 : 8 


1.5 


புதன் 


1,920 


14.9 


0 : 105 


0 : 235 


2.6 


வெள்ளி 


2,400 


13.75 


0 : 146 


2 : 32 


16.4 


* டைமா.ஸ் 


3,500 


9.3 


0 : 2582 : 241 ( செவ்வாயின் 

சந்திரன் ) 


செவ்வாய் 


3,500 


10.8 


0 : 258 2 : 241 


3.1 


வியாழன் III 


8,600 


16.1 


2 : 243 


5 : 349 | ( வியாழனின் 

சந்திரன் ) 


வியாழன் 


8,600 


48.1 


2 : 243 


5 : 319 


37.0 


* டைட்டன் 


14,680 


15.15 


6 : 27 


13 : 0 


( சனியின் 
சந்திரன் ) 


சனி 


14,680 


33.25 


6 : 27 


13:00 


22.0 


யுரேனஸ் 


28,140 


23.5 


16 : 18 ( 33 : 0 


13.0 


நெய்தியூன் 


43,310 


25.1 


30 : 255,62 : 0 


14.0 





புளூட்டோ 


55,630 


17.6 


45 : 273/92 : 0 


6.5 


| 


(பூமியின் ஈர்ப்புவிசையிலிருந்து விடுபடு வேகம் : மைல் 1 வினாடி ) . 
* என்று குறியிட்டவை , கோள்களின் சந்திரன் கள் . 


சந்திரர்களின் தூரத்திலும் கோள்களின் ஈர்ப்புவிசை இன்னும் 
இயங்குவதால் , சந்திரன்மீது இறங்கும் பொழுதும் அதைவிட்டுக் 
கிளம்பும்பொழுதும் கோளின் ஈர்ப்பு விசைக்கு எதிராக ஓரளவு 
எரிபொருட் செலவு தேவைப்படும் . 


186 


வானவெளி வெற்றி 


L 


அட்டவணையிலிருந்து வெளியாகும் மற்றோர் உண்மையாவது : 
எரிபொருட் செலவைப் பொறுத்தமட்டில் , 38 கோடி மைல் தூரம் 
பிரயாணம் செய்து 235 நாட்களில் புதன் கிரகம் சென்றுவருவ 
தற்கும் , 13 வருட காலத்தில் 293 கோடி மைல் பிரயாணம் செய்து , 
சனியின் மிகப் பெரிய சந்திரனான டைட்டனுக்குச் சென்றுவருவ 
தற்கும் , ஏறக்குறைய ஒரே அளவு எரிபொருள்களே தேவைப்படும் . 
ஆகையால் , தூரம் அவ்வளவு முக்கியமல்ல ; நாம் பூமியின் ஈர்ப்பு 
விசையை வென்றுவிட்டால் , பிறகு வானவெளியில் பல வருடங் 
களாகப் பிரயாணம் செய்து , வெகு தூரத்திலுள்ள கோள்களின் 
அருகே சென்றுவரலாம் என்பது தெளிவாகிறது . 


சூரிய 


இந்த அட்டவணையிலிருந்து வேறோர் உண்மையும் 
வெளியாகின்றது . நமது 

மண்டலத்தின் வெளிப்புறக் 
கோள்களுக்குச் சென்றுவருவதற்கு அதிக எரிபொருள் தேவைப் 
படுவதுடன் , மனிதனின் அற்ப வாழ்க்கைக் காலமும் தடையாகிறது . 
நெப்தியூனுக்குச் சென்றுவர 62 வருடங்களும் , புளூட்டோவுக்குச் 
சென்றுவர 92 வருடங்களும் பிடிக்குமென்றால் , 60 வருடங்களில் 
பிறந்து , வளர்ந்து , இறந்து போகும் அற்ப ஆயுட்கால மனிதன் 
இக் கோள்களுக்குச் சென்றுவருவதெப்படி ? 


அட்டவணை 11 - ல் தரப்பட்டுள்ள வேகங்கள் , பிரயாண தூரங்கள் , 
பிரயாண காலங்கள் யாவும் தற்சம 

தற்சமயம் உபயோகத்திலுள்ள 
எரிபொருள்களை மனத்தில் வைத்து , மிகச் சிக்கனமான முறையில் 
கோள்களுக்குச் சென்றுவருவதற்காகத் தயாரிக்கப்பட்ட புள்ளி 
விவரங்கள் . தற்சமயம் நம்மிடம் உள்ள ரசாயன எரிபொருள்களைக் 
கொண்டு , நிலாவில் மனிதரை இறக்கி ஆராய்ச்சிகள் செய்தபின்னர் , 
அவர்களை மறுபடியும் பூமிக்குத் திரும்பக் கொண்டுவந்து சேர்ப்பது 
தான் சாத்தியமாகும் . மற்றக் கோள்களுக்குப் பல கோடி மைல் 
தூரம் , பல வருடங்களாகப் பிரயாணமாய்ச் சென்றுவருவதற்குத் 
தேவைப்படும் எரிபொருள் , உணவு , நீர் , சுவாசிக்கும் பிராணவாயு 
முதலியவற்றைச் சுமந்து செல்வதற்கு வேண்டிய ராக்கெட்டுகள் மிக 
மிகப் பிரம்மாண்டமானவாய் இருக்கவேண்டும் . தற்சமயம் உபயோ 
கத்திலுள்ள ரசாயன எரிபொருள்களைக்கொண்டு கோள்களுக்குச் 
சென்றுவருவது இயலாத 

காரியம் என்று தான் 

முடிவுகட்ட 
வேண்டும் . இவற்றைவிட அதிக சக்திவாய்ந்த ராக்கெட்டுகள் 
நிர்மாணிக்கப்பட்டால் , சிக்கனமான அதிகதூரப் பாதைகளில் செல்ல 
வேண்டிய அவசியமில்லை . பிரயாண காலமும் அதற்கேற்றாற் போல் 
குறையும் . இதற்காக நிர்மாணிக்கப்பட்டுவரும் இருவித ராக்கெட்டு 
களைச் சுருக்கமாகக் கவனிப்போம் . 

இவைகளே 
ராக்கெட் , அயனி ராக்கெட் என்பவை . 


அணுசக்தி 


1 


திங்கள் , செவ்வாய் , வெள்ளி, வியாழன் , சனி 


187 


அணுசக்தி ராக்கெட் 

இரண்டாம் உலகப் போரில் உற்பத்தியான அணுகுண்டு , 
லட்சக்கணக்கான ஜப்பானிய மக்களை நொடிப்பொழுதில் கொன்று , 
இரு நகரங்களைத் தரைமட்டமாக்கிய செய்தி நாம் யாவரும் 
அறிந்ததே . அணுகுண்டில் யுரேனியம் 

யுரேனியம் ( uranium ) அல்லது 
புளூட்டோனியம் ( plutonium ) என்னும் கனத்த உலோகங்கள் 
உள்ளன . ( இவ்வுலோகங்கள் யுரேனஸ் , புளூட்டோ என்னும் 
கோள்களைப் பின்பற்றிப் பெயரிடப்பட்டவை . ) ஒரு யுரேனிய ( U - 235 ) 
அணுவை நியூட்ரான் ( neutron ) என்னும துகள் தாக்கினால் , 
அணுக்கரு இரு பகுதிகளாகப் பிளவுபட்டு , பெருவாரியான சக்தியை 
வெளிவிடுகின்றது . இப் பிளவையின் 

பயனாக இரண்டு 

மூன்று 
நியூட்ரான்களும் வெளிவிடப்படுவதால் , அவை வேறு அணுக்களைத் 
தாக்கிப் பிளந்து , பெருவாரியான சக்தியையும் வேறு பல நியூட்ரான் 
களையும் வெளிவிடு கின்றன . இதற்கு அணுக்கருத் தொடர் 
இயக்கம் . 

என்று பெயர் . இவை அனைத்தும் கணப்பொழுதில் 
நடைபெற்றுவிடுவதால் , கணக்கற்ற அணுக்கருக்கள் இமைப் 
பொழுதில் பிளவுபட்டு , பெருமிதமான சக்தியை வெளிவிடுகின்றன . 
இச் சக்தி வெப்பமாகவும் , சக்திவாய்ந்த எக்ஸ்ரே , காமாக் கதிர் 
வீச்சாகவும் , அதிவேகமுடைய நியூட்ரான் , புரோட்டான் முதலிய 
துகள்களாகவும் வெளிப்படுகின்றது . 


அணுகுண்டில் அதிவேகமாக நடைபெறும் இத் தொடர் இயக்கம் 
பெருவாரியான சக்தியைக் கணப்பொழுதில் வெளிவிட்டுப் பெருஞ் 
சேதம் விளைவிக்கிறது . இவ்வியக்கத்தைக் கட்டுப்படுத்தி , சக்தியை 
மிதமாக வெளிவிடச் செய்தால் , இப் பெருவாரியான சக்தி நமக்கு 
மிகுதியாகப் பயன்படும் . அணுக்கருத் தொடர் இயக்கத்தைக் கட்டுப் 
படுத்துவதற்கு . 

வெளிவிடப்படும் அதிவேக நியூட்ரான்களின் 
வேகத்தைக் குறைக்கவேண்டிய வழிவகைகளை 

உண்டுபண்ண 
வேண்டும் . இதற்காக , பிளவுபடும் யுரேனியத்துடன் காரீயத் 
( graphite ) துண்டுகளைக் கலந்துவைத்தால் , நியூட்ரான்கள் காரீயத் 
திலுள்ள கரி அணுக்களுடன் மோதித் தம் வேகத்தை இழக்கின்றன . 
வேகமிழந்தபின்னர் யுரேனிய அணுக்களுடன் மோதி அவற்றைப் 
பிளந்து , சக்தியை வெளிவிடுகின்றபடியால் , சக்தி வெளிப்படும் : 

குறைவாயுள்ளது . இதைத் தவிர , நியூட்ரான்களை 
முழுவதுமாக கிரகித்து விடும் காட்மியத் ( cadmium ) தண்டுகளும் 
உள்ளே செருகப்பட்டுள்ளன. அணுக்கருத் தொடர் இயக்கம் 
அளவுக்கு மீறிய வேகத்தில் நடைபெற்றால் , காட்மியத் தண்டுகளை 
இன்னும் அதிகமாகச் செருகி , நியூட்ரான்களில் சிலவற்றை 
கிரகித்துவிடலாம் ; இயக்கம் - வேகமாக நடைபெறவேண்டுமானால் , 
காட்மியத் தண்டுகளை வெளியே இழுக்கவேண்டும் . பிளவுபடும் 


அளவும் 


188 


வானவெளி வெற்றி 


யுரேனியம் , மிதப்படுத்தும் காரீயம் , இயக்கத்தைக் கட்டுப்படுத்தும் 
காட்மியத் தண்டுகள் , இவை யாவும் கொண்டு அமைக்கப்பட்டதே , 
அணுஉலை ( Nuclear Reactor ) எனப்படுவது , 


அணு உலையை நமக்குப் பிரியமான வெப்ப அளவில் இயக்க . 
லாம் . காட்மியத் தண்டுகளை முழுவதுமாக உள்ளே செருகிவைத் 
தால் , ஆகாயத்திலுள்ள நியூட்ரான்களால் தாக்கிப் பிளவுண்ட சில 
யுரேனிய அணுக்கள் வெளிவிடும் நியூட்ரான்களை இத் தண்டுகள் 
- கிரகித்து , தொடர் இயக்கம் நடைபெறாதவாறு தடுத்துவிடும் . தண்டு 
களைக் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே இழுத்தால் , வெளி 
விடப்படும் நியூட்ரான்கள் வேறு யுரேனிய அணுக்களைத் தாக்கி 
உடைக்க வாய்ப்பு உண்டாகிறது . வெளிவிடப்படும் நியூட்ரான் 
களின் எண்ணிக்கை கிரகிக்கப்படும் எண்ணிக்கையைவிடச் சற்று 
அதிகமாயிருக்குமானால் , தொட்ர் இயக்கம் தொடர்ந்து நடைபெற்று 
சக்தியை வெளிவிடும் .. காட்மியத் தண்டுகளை இன்னும் அதிகம 

கமாக 
வெளியே விலக்கினால் , நியூட்ரான்களின் எண்ணிக்கை மிக அதிக 
மாகப் பெருகி , தொடரியக்கம் அதிதீவிரமாக நடைபெறுவதால் , 
வெளிவிடப்படும் சக்தியின் அளவும் மிகவும் அதிகமாகிறது . இச் 
சக்தி பெரும்பாலும் உஷ்ணமாக வெளிவருவதால் , அணு உலையின் 
வெப்ப நிலை மிக அதிகமாக உயருகிறது . காட்மியத் தண்டுகளை 
இன்னும் வெளியே விலக்கினால் , உலையின் வெப்ப நிலை மிதமிஞ்சி 
உயர்ந்து , உலையின் உலோகச் சுவர்களை உருக்கிவிடும் . 


அணு உலை சக்தியின் ஒரு பாகம் கதிர்வீச்சாகவும் , வேகமிகுந்த 
நியூட்ரான் - புரோட்டான் வீச்சாகவும் -வெளிவருவதால் , அணு உலை 
யின் அருகில் செல்வது உயிருக்கு ஆபத்தாகும் . இக் கதிர் வீச்சு 
களைத் தடுக்க , உலையைச் சுற்றித் தடிப்பமாக ஈயத் தகடுகளையும் 
கான்கிரீட் சுவர்களையும் எழுப்பி , உலையருகில் வேலை செய்பவர் 
களுக்கு ஆபத்து நேராமல் பாதுகாக்கிறார்கள் . கதிர்வீச்சை அளக்கும் 
கருவிகளை 

ஆங்காங்கே வைத்து , ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு 
அதிகமான கதிர்வீச்சு நேர்ந்தால் , உடனே அணு உலையை அணைத்து 
விடுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன . 


அணு உலையில் உண்டாகும் வெப்ப சக்தியையே வெவ்வேறு 
வகைகளில் 

உபயோகித்துவருகின்றனர் . இங்கிலாந்தில் பெரிய 
பெரிய அணு உலைகளைச் சுற்றி நீரைப் பாய்ச்சி , அதிவெப்ப அழுத்த 
நிலையில் நீராவியை உண்டுபண்ணி , பெரிய பெரிய மின்சார டைன 
மோக்களை இயக்கி மின்சாரம் உண்டுபண்ணுகிறார்கள் . இவ்வணுக் 
கரு இயக்கங்களில் மிகச் சிறிய அளவு பொருண்மை ( mass ) அழிந்து , 
பெருவாரியான சக்தியாக வெளிப்படுகிறது . அணு உலையில் ஒரு 


. திங்கள் , செவ்வாய் , வெள்ளி , வியாழன் , சனி 


189 


கிராம் யுரேனியம் அணுமாற்றமடைந்தால் , அதன் பயனாக 20,000 
கிலோவாட் ஹவர் ( Kilowatt hour ) சக்தி கிடைக்கிறது . இதைக் 
கொண்டு 30,000 லிட்டர் ( 6,000 காலன் ) தண்ணீரை 30 டிகிரி சென்டி 
கிரேடிலிருந்து கொதி நிலைக்குக் கொண்டுவந்து , அத்தனை நீரையும் 
ஆவியாக மாற்றிவிடலாம் . 


கிராம் யுரேனியம் 

அணுமாற்றமடைகிறதேயொழிய , 
அத்தனையும் அழிந்து சக்தியாக மாறுவதில்லை . 

ஒரு கிராம் 
பொருண்மை அழிந்தால் , 3 கோடி கிலோவாட்ஹவர் சக்தி கிடைக்கும் . 
ஆனால் , அணுமாற்றத்தில் ஒரு சிறிது பாகமே அழிந்து சக்தியாக 
மாறுகிறது . இச் சக்தியிலும் ஒரு பாகம் கதிர்வீச்சாக வந்து , 
உபயோகமின்றி வீணாகிவிடுகிறது . எஞ்சிய பாகமே உபயோகமான 
சக்தியாக நமக்குக் கிடைக்கிறது . 


பொ 


அணுசக்தி ராக்கெட்டில் , அணு உலையொன்று வெப்ப சக்தியை 
உண்டுபண்ணும் . உலையைச் சுற்றி ஹைட்ரஜன் , அம்மோனியா 
அல்லது நீர் முதலியவை சுற்றிச் சென்று , வெப்பத்தைக் கிரகித்து , 
சூடேற்றப்பட்டு , அதிவேகமாக வெளியே தள்ளப்படும் . தற்கால 
ராக்கெட்டுகளில் ஆக்ஸிஜன் , சாராயம் போன்ற ரசாயன எரிபொருள் 
கள் எரிந்து , அதிக அழுத்தத்திலும் வெப்பத்திலும் ஆவியாக மாறி , 
வெளியே தள்ளப்படுகின்றன . இவற்றில் , எரியும் பொருள்களே 
வெளியே தள்ளப்பட்டு ராக்கெட்டிற்கு உந்துவிசையை அளிக் 
கின் றன . அணுசக்தி ராக்கெட்டில் , * எரிபொரு ளான யுரேனியம் 
வெப்பசக்தியை உண்டுபண்ணுகிறது . வேறு 

ள் 
( ஹைட்ரஜன் , அம்மோனியா , நீர் முதலியவை ) இவ் வெப்பத்தை 
ஏற்று , சூடேற்றப்பட்டு , வெளியே தள்ளப்படுகிறது . 

அணுசக்தி ராக்கெட் திறமையுடன் இயங்கவேண்டுமானால் , அது 
இயங்கும் வெப்ப நிலை அதிகம் உயர்ந்ததாய் இருக்கவேண்டும் . சுமார் 
25,000 டிகிரி சென்டிகிரேடு வெப்பநிலையில் இயங்கினால் , அணு 
சக்தி ராக்கெட் தற்கால ராக்கெட்டுகளைவிட அதிகத் திறமையுடன் 
இயங்கி , பெருவாரியான சக்தியை நெடுங்காலத்திற்கு அளிக்கும் .. 
அதைக்கொண்டு மற்றக் கோள்களுக்குப் பயணமாகச் செல்வது 
சாத்தியமாகும் . ஆனால் , 25,000 டிகிரி வெப்பத்தில் அணு உலை இயங் 
கினால் , அவ் வெப்பத்தில் ராக்கெட்டும் அதிலுள்ள பொருள்கள் யாவும் 

வியாக மாறிவிடும் ! தற்காலத்தில் அணு உலைகள் 2,000 டிகிரிக்கு 
அதிகமான வெப்ப நிலையில் இயங்குவதில்லை . அதிக வெப்பம் 
தாங்கக்கூடிய உலோகக் கலவைகளைக் குறித்த ஆராய்ச்சி தீவிரமாக 
நடைபெற்றுவருகின்றது . அத்துடன் , காந்தவிசையின் உதவியால் 
அதிக வெப்பமேறிய அயனிகளை ராக்கெட் அறையின் சுவர்களைத் 
தொடாமல் கட்டுப்படுத்தி , அதிவேகத்துடன் வெளியேற்றும் 


ஆ 


190 


வானவெளி வெற்றி 


முயற்சிகளையும் ஆராய்ந்து வருகின்றனர் . ரோவர் திட்டம் 
( Project Rover ) என்ற திட்டத்தில் , அமெரிக்கர் அணுசக்தியை 
ராக்கெட்டில் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்ற ஆராய்ச்சிகளை 
நடத்திவருகின்றனர் . இம் முயற்சிகள் வெற்றிபெற்றுவிட்டால் , 
வான்வெளிப் பயணத்தின் ஒரு புதுக் கட்டம் ஆரம்பமாகும் என்றே 
கூறலாம் ; வான்வெளி வெற்றி பூரணமாகக் கைகூடும் காலம் 
கிட்டி விட்டதென்று மனம் பூரிக்கலாம் . ஆனால் , அணுசக்தியைக் 
கொண்டு ராக்கெட்டுகளை ஓட்டுவதற்கு இன்னும் எவ்வளவு காலம் 
பிடிக்குமோ தெரியாது . 


அணு உலையிலிருந்து ஆபத்தான கதிர்வீச்சுகளும் , கதிர்வீச் 
கடைய அணுத்துகள் களும் வெளியே தள்ளப்படுவதால் , அணுசக்தி 
ராக்கெட்டுகளைப் பூமியின், தரைமட்டத்தில் பயன்படுத்த முடியாது. 
- பூமியிலிருந்து கிளம்பிச் செல்வதற்கு ரசாயன எரிபொருள்களைத் 
தாம் உபயோகிக்க வேண்டும் . . ஆனால் , ராக்கெட்டின் இரண்டாம் 
அடுக்கு அணுசக்தியால் இயக்கப்படலாம் . பூமியை விட்டு வெகு 
தூரம் சென்றபின் , ஆகாயவெளியில் கதிர்வீச்சு எவருக்கும் ஆபத்து 
விளைக்காது . ராக்கெட்டினுள் இருப்பவர்களைப் பாதுகாக்க , ஈயத் 
தகடுகளும் மற்றக் கனமான தடுப்புகளும் தேவைப்படும் . இதனால் 
ராக்கெட்டின் கனமும் மிக அதிகமாகும் . எப்படியும் , கோள்களுக்குப் 
பயணமாகச் செல்வதென்றால் , பல வருடங்களுக்குத் தேவையான 
உணவுப் பொருள்களையும் உந்தித் தள்ளப்படும் பொருள்களையும் 
ஏராளமான அளவுக்குச் சுமந்து சென்றாக வேண்டும் . பல ஆயிரக் 
கணக்கான டன் எடையுள்ள வானவெளிக் கப்பல்களைத் தற்போது 
மனத்தாலும் எண்ணிப்பார்க்க முடியாத நிலையில் இருக்கின்றோம் . 
ஆனால் , சில நூற்றாண்டுகளுக்கு முன் , பாய்மரக்கலன்களைக் கொண்டு 
வாணிபம் செய்து வந்தவர்களுக்கு , தற்காலத்திய 80,000 டன் 
எடையுள்ள , இரும்புத் தகடுகளாலான மிதக்கும் கோட்டை களை 
எண்ணிப்பார்ப்பதும் கடினமாகத்தான் இருந்திருக்கும். 


| 


இவ்வத்தியாயத்தின் துவக்கத்தில் , பூமியிலிருந்து மற்றக் 
கோள்களுக்குப் போகும் பயணத்தை மூன்று பகுதிகளாகச் செய்து 
முடிக்க வேண்டியிருக்கும் என்று கூறினோம் : ( i ) பூமியின் கவர்ச் 
சியை வென்று , தரைமட்டத்திலிருந்து சுமார் 200 , 300 மைல் உயரத் 
தில் பூமியைச் சுற்றிச் செல்லும் நிலையத்தை அடைதல் ; ( ii ) இச் 
சுற்றுப்பாதையிலிருந்து விலகிச் சென்று , மற்றக் கோளின் அண் 
மைக்குச் செல்லுதல் ; ( iii ) அங்கிருந்து கோளின்மீது இறங்குதல் . 
பூமியைவிட்டு உயரச் செல்வதற்கு ரசாயன எரிபொருள்கள் தாம் . 
சிறந்தவை . சில நிமிடங்களில் பூமியைச் சுற்றிச் செல்வதற்கு 
வேண்டிய வினாடிக்கு 5 மைல் வேகத்தை அடைந்துவிடலாம் . 


திங்கள் , செவ்வாய் , வெள்ளி , வியாழன் , சனி 


191 


ஆனால் , பயணத்தின் இரண்டாம் பகுதிக்கு வெகுகாலம் பிடிக்கும் . 
பிரயாணத்தின் இப் பகுதியை இரு வகைகளில் செய்து முடிக்கலாம் ; 
ஒன்று , பூமியின் ஈர்ப்பு விசையிலிருந்து விடுபடுவதற்கு இன்னும் 
வேண்டிய 2 மைல் வேகம் , சூரியனது ஈர்ப்புவிசையிலிருந்து விலகிச் 
செவ்வாய்க்குச் செல்வதற்கு வேண்டிய வேகம் - இவற்றை முன் 
போல் சில நிமிடங்களில் அடைந்துவிட்டு , 

அடைந்துவிட்டு , பிறகு மீதியான 
தூரத்தை வானவெளியில் மிதந்துசென்று கடக்கலாம் . இதற்கு மிக 
அதிகமான வேக உயர்வு தேவை ; ரசாயன எரிபொருள்களும் , அணு 
சக்தி ராக்கெட்டுகளும் இதை உண்டுபண்ணக்கூடும் . இரண்டாவது 
வகையாவது , மற்றக் கோள்களுக்குச் சென்று சேரும்வரை கோடிக் 
கணக்கான மைல் தூரப் பயணம் முழுவதிலும் ஒரு சிறிய அளவு வேக 
உயர்வுடன் செல்லுதல் , பூமியிலிருந்து கிளம்பும் பொழுது , பூமியின் 
ஈர்ப்பு வேக உயர்வான g- யைவிட அதிகமான வேக உயர்வு பெற் 
றிருந்தால் தான் ராக்கெட் தரையைவிட்டு மேலே கிளம்பும் . ஆனால் , 
பூமியைச் சுற்றி வட்டமிடும் ராக்கெட்டிற்கு , பூமியின் ஈர்ப்பு வேக 
உயர்வைப்போல் ஆயிரத்தில் ஒரு பங்கு ( 1 / 1000g ) வேக உயர்வு 
பெற்றிருந்தாலும் போதும் . அது அதிக காலத்திற்கு இயங்கிக் 
கொண்டிருந்தால் , ராக்கெட்டின் வேகம் சிறிதுசிறிதாக உயர்ந்து , 
பூமியைச் சுற்றி , மேலும் மேலும் அகன்ற வட்டங்களில் சென்று , 
கடைசியில் பூமியின் கவர்ச்சியை வென்று வெளியுலகு சென்றுவிட 
ஏதுவாகும் . இவ்வாறு மிகச் சிறிய அளவு வேக உயர்வு பெறும் 
ராக்கெட்டு தான் அயனி ராக்கெட் ( Ion Rocket ) என்பது . 


அயனி ராக்கெட் ( Ion Rocket ) 


அணுக்கள் யாவும் மின்னேற்றம் அற்றவை என்பது நாம் 
அறிந்த செய்தியாகும் . ஆனால் , அவை நேர்மின்னேற்றமுடைய 
அணுக்கருக்களாலும் , அதற்குச் சமமான எதிர்மின்னேற்றமுடைய 
எலக்ட்ரான்களாலும் 

ஆனவை , சில சமயங்களில் வெப்ப மிகுதி 
யாலோ , மின் விசையாலோ 

ஓர் அணு தனது எலக்ட்ரான்களில் 
ஒன்றை இழந்துவிட்டால் , அது நேர்மின்னேற்றமுடைய துகளாகி 
விடுகின்றது . இதையே அயனி ( lon ) என்று சொல்லுகிறோம் . எலக்ட் 
ரான் ஓர் எடையற்ற துகள் ஆகையால் , அணுவின் எடை முழுவதும் 
அயனியில் தான் உள்ளது அயனி மின்னேற்றமுடையதாகையால் , 
அதை மின்விசைகொண்டு ஓட்டலாம் ; வேக உயர்வு , வேகமாற்றம் , 
திசைமாற்றம் முதலிய யாவற்றையும் சுலபமாக அடையச் செய்யலாம் . 


அயனி ராக்கெட்டில் பெருவாரியான அயனிகள் உண்டுபண்ணப் 
* பட்டு , ஆயிரக்கணக்கான வோல்ட்டு ( volt ) மின்னழுத்தத்தில் , அதி 
வேகத்தில் தள்ளப்படும் . அய்னிகளின் எடை மிகமிகக் குறைவாகை 
யால் , அவற்றின் வேகம் மிக அதிகமாயிருந்தபோதிலும் , அவை 


192 


வானவெளி வெற்றி 


உண்டுபண்ணும் உந்துவிசை மிகக் 

உந்துவிசை மிகக் குறைவாகவே உள்ளது ; 
ஆகையால் , வேக உயர்வும் மிகச் சொற்பம் . ஆனால் , இவை மாதக் , 
கணக்கில் எப்பொழுதும் இயங்கிக்கொண்டே யிருப்பதால் , காலம் 
செல்லச்செல்ல ராக்கெட்டின் வேகம் மிக அதிகமாய்விடும் . உதாரண 
மாக , புவிஈர்ப்பு வேக உயர்வில் ஆயிரத்திலொரு பங்கு ( 14000g ) 
வேக உயர்வுகொண்ட அயனி ராக்கெட்டின் வேகம் ஒருமாத காலத்தில் 
வினாடிக்கு 15.7 மைல்களாக உயர்ந்துவிடும் என்பது கவனிக்கத் 
தக்கது . இரு மாதங்களில் ராக்கெட்டின் வேகம் வினாடிக்கு 31-4 மைல் 
களாக உயர்ந்துவிட்டால் , மற்றக் கோள்களுக்குச் செல்லும் காலம் 
பெரிதும் குறைந்துவிடும் . 

ஸ்டுலிங்கர் ( Stuhlinger ) என்ற நிபுணரின் திட்டத்தின்படி , 
ரூபீடியம் ( rubidium ) அல்லது சீஸியம் ( coesium ) உலோகத்தின் 
ஆவியை ஒரு நீண்ட குழாயின் வழியாய் வெளியேற்ற வேண்டும் . அது 
செல்லும் வழியில் மிகவும் சூடேறிய பிளாட்டினத் ( platinum ) தகடு 
ஒன்றின் மேல் மோதுவ தால் , அணுக்கள் ஒவ்வொன்றும் ஓர் எலக்ட் 
ரானை இழந்து அயனிகளாக மாறிவிடுகின்றன . 

பல்லாயிரம் 
வோல்ட்டு மின் அழுத்தம் கொண்ட தகடுகள் இவற்றை மிக வேக 
மாகப் பின்புறத்தில் உந்தித் தள்ளுவதால் ராக்கெட் வேகஉயர்வுடன் 
முன்னோக்கிச் செல்கிறது . ஓர் எட்டு அங்குல சதுரமும் நீளமும் 
கொண்ட பெட்டிக்குள் 120 அயனி உண்டுபண்ணும் யூனிட்டுகளை 
வைக்கலாம் என்றும் , இதுபோன்ற இரண்டாயிரம் யூனிட்டுகளைக் 
கொண்ட ராக்கெட்டின் உதவியால் கோள்களுக்குப் பயணமாகச் 
செல்வது சாத்தியமாகும் என்றும் கணித்துள்ளார் ஸ்டுலிங்கர் . 
நேர்மின்னேற்றம் கொண்ட அயனிகள் பெருவாரியாக ராக்கெட்டி 
லிருந்து வெளியே தள்ளப்பட்டால் , ராக்கெட் மிக அதிகமான எதிர் 
மின்னேற்றம் அடைந்துவிடும் . இதைத் தடுக்க , எலக்ட்ரான்களையும் 
வேறொரு குழாய் வழியாக வெளியே தள்ள வேண்டும் . 

அயனி ராக்கெட்டுகளுக்குத் தேவையான மின்சக்தியை இரு 
வகைகளில் பெறலாம் . முதலாவது , அணு 

உலைகளைக்கொண்டு 
அதிவெப்பத்தை உண்டுபண்ணி , நீரையோ அல்லது வேறு 
தகுதியான பொருளையோ கொதிக்கவைத்து , அதன் ஆவியைக் 
கொண்டு டைனமோக்களை ஓட்டி , மின்சக்தி உண்டுபண்ணுவது . 
அவ் வெப்பத்தில் ஒரு சிறு பகுதியைக் கொண்டே அயனிகளையும் 
உண்டுபண்ணலாம் . இரண்டாவது வகை , வானவெளியில் சூரிய 
சக்தியைக்கொண்டு நீராவியை உண்டுபண்ணி ,, 

டைனமோக்களை 
ஓட்டி , மின்சக்தி உண்டுபண்ணுவதாகும் . 


சமீப காலத்தில் உபயோகத்திற்கு வந்துள்ள சிலிகான் (silicon ) 
போன்ற அரைக்கடத்திகளைக் (semi - conductors ) கொண்டு ஒளி 


திங்கள் , செவ்வாய் , வெள்ளி , வியாழன் , சனி 


193 


மின் கலன் களை உண்டுபண்ணி , அவற்றின் உதவியால் சூரிய 
சக்தியை நேரடியாக மின்சக்தியாக மாற்றி , அயனி ராக்கெட்டு 
களுக்குப் பயன்படுத்திக்கொள்ளவும் வழியுண்டு . இவ் வழிவகைகள் 
இன்னும் ஆராய்ச்சி நிலையிலேயே இருந்து வருகின்றன . 


பூமியின் ஈர்ப்புவேக உயர்வில் லட்சத்தில் ஒரு பங்கு வேக 
உயர்வு ( 1 / 1,00,000g ) கொண்ட 270 டன் எடையுள்ள ஒரு அயனி 
ராக்கெட் , தனது 50 டன் எடையுள்ள வான்வெளிக் கப்பலைச் சுமந்து ,, 
ஒரு வருட காலத்தில் 11 கோடி மைல்தூரம் பிரயாணம் செய்துவிடும் 
என்று கணிக்கப்பட்டுள்ளது . இரண்டு வருட காலத்தில் பூமியின் 
செயற்கைச் சந்திரன் சுற்றுப்பாதையிலிருந்து புறப்பட்டு , செவ்வாய்க் 
கோளுக்குச் சென்று திரும்பி வந்துவிடலாம் . இன்னொரு கணக்கின் 
படி , 1,000 டன் எடையுள்ள அயனி ராக்கெட்டில் 800 டன் எடை , 
அணுஉலை , பாதுகாப்புகள் , மின் ஆக்கி இயந்திரங்கள் முதலிய 
வற்றிற்குச் சென்றுவிடும் ; 70 டன் எடையுள்ள உந்துபொருள்களைக் 
கொண்டு 40 டன் எடையுள்ள வான்வெளிக் கப்பலைச் சனிக் கிரகத் 
திற்கு ஓட்டிச்சென்று திரும்பி வரலாம் . 


அயனி ராக்கெட்டுகளை உண்டுபண்ணும் ஆராய்ச்சியில் பல 
அமெரிக்கக் கம்பெனியார் ஈடுபட்டுள்ளனர் .. வட அமெரிக்க 
விமானக் ( North American Aviation ) கம்பெனியாரது ஸ்னூபர் 
திட்டத்தின்படி ( Project Snooper ) , இரண்டு அயனி மோட்டார்கள் 
சீஸிய அயனிகளை உண்டுபண்ணி ; வேகமாய்த் தள்ளி , 1/3 பவுண்டு 
உந்துவிசையையும் , 1 / 10,000g வேக உயர்வையும் உண்டுபண்ணும் . 
அவர்களது ஆராய்ச்சி ராக்கெட்டின் எடை 3,300 பவுண்டு; இதில் 
திரவ சோடியத்தால் குளிரும் அணு உலை , நீராவிப் பீப்பாய் , மின் 
ஆக்கி முதலிய சக்தி ஜனனிகளும் , 1,500 பவுண்டுக்கு வான்கப்பலும் 
அதை நடத்தும் கருவிகளுமாக அடங்கியுள்ளன . அவ்கோ ( Avco ) 
கம்பெனியார் , காந்த விசைகளைக்கொண்டு வாயுக்களை உந்தி ஓட்டும் 
முறைகளையும் , கியானினி ( Giannini ) கம்பெனியார் , அயனி 
பிளாஸ்மா (lon - plasma ) முறைகளையும் ஆராய்ந்து வருகின் றனர். 


ஒளி ராக்கெட் ( Photon Rocket ) 

மிக வெப்பமும் அழுத்தமும் கொண்ட வாயுக்களையும் , 
மின்னேற்றமுடைய அயனிகளையும் , அதிவேகத்தில் பின்புறமாகத் 
தள்ளினால் , ராக்கெட் முன்புறமாக உந்தித்தள்ளப்படும் என்று 
பார்த்தோம் . எரிபொருள்களை எரித்து , வாயுக்களை அதிக 
• அழுத்தத்தில் உண்டுபண்ணி வெளியே தள்ளும் தற்காலத்திய 
ராக்கெட்டுகள் , லட்சக்கணக்கான பவுண்டு உந்து விசையைக் 
கொண்டு 

சில நிமிஷங்களில் தங்களுக்கு வேண்டிய வேகங்களை 


வா -- 13 


194 


வானவெளி வெற்றி , 


அயனி 


உண்டுபண்ணிக்கொள்கின்றன . 

ராக்கெட்டுகள் மிகப் 
பெரியவையாயிருந்தபோதிலும் , அவற்றின் உந்துவிசை அரைப் 
பவுண்டு , ஒரு பவுண்டுக்குக் குறைவாகவே இருக்கும் ; வேக உயர்வும் 
மிகச் சொற்பமேயாகும் . ஆனால் , இந்த விசை நெடுங்காலத்திற்கு 
--பல மாதங்கள் அல்லது பல வருஷங்களாக - இயங்குவதால் , 
கடைசியாக 

வினாடிக்கு 50 அல்லது 100 மைல் வேகங்களையும் . 
அடைவது சாத்தியமாகும் .. இதைவிட இன்னும் அதிகமான , 
வேகங்களை அடையக்கூடிய ஒளி ராக்கெட்டு களையும் ( photon 
rockets ) நிர்மாணிப்பது சாத்தியமாகும் என்று சில விஞ்ஞானிகள் 
திட்டமிட்டுள்ளார்கள் . 


ஒளி ராக்கெட்டில் மிகப் பிரகாசமான ஒளிக்கற்றைகளை 
உண்டுபண்ணி , மிகமிகப் பளபளப்பான ஆடிகளைக் கொண்டு 
பின்புறமாகத் தள்ளுவர் . ஒளியின் வேகம் நாம் அறிந்ததே; 
வினாடிக்கு 1,86,000 மைல் வேகத்தில் பாய்ந்து செல்லும் . ஆனால் , 
ஒளிக்குப் பொருண்மை ( mass ) 

இல்லை ; 

ஆகையால் , 
அதன் உந்துவிசை . மிக மிகச் சொற்பம் . ஒரு பவுண்டு உந்து 
விசையை உண்டுபண்ணப் பத்துலட்சம் கிலோவாட்டுக்கு அதிகமான 
சக்தி தேவைப்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது . ( நமது வீடுகளில் 
எரியும் மின்சார விளக்கின் சக்தி 40 அல்லது 60 வாட் , அதாவது 
204 , 06 கிலோவாட் என்று நாம் அறிவோம் . ) 


சாங்கர் ( Sanger ) முதலிய விஞ்ஞானிகள் ஒளி ராக்கெட்டைக் 
குறித்து அதி தீவிரமான ஆராய்ச்சிகள் நடத்தி வருகின்றனர் . 
அணு 

உலைகளைக் கொண்டு அதிக வெப்பத்தில் ஒளியை உண்டு 
பண்ணினால் தான் அதைக்கொண்டு ஓரளவு ஒளி உந்துவிசை பெறக் 
கூடும் என்று அவர்கள் காண்பித்துள்ளனர் . ஆனால் , இந்த 
அதிவெப்ப ஒளிக்கற்றைகளைப் பிரதிபலிக்கும் ஆடிகளும் , ராக்கெட்டின் 
உட்புறச் சுவர்களும் 0.99999999 பிரதிபலிக்கும் திறன் உடையவையா 
யிருந்தாலொழிய , அவை 

கணப்பொழுதில் ஆவியாகிவிடும் . 
அவசியமான சக்தி வாய்ந்த ஒளிக்கற்றைகளையோ , திறன் மிக்க 
பளபளப்பான ஆடிகளையோ உண்டுபண்ணும் வகைதான் இன்னும் 
தெரியவில்லை . 

ஆனால் , இந்த 

இந்த நூற்ருண்டிலோ , அடுத்த 
நூற்றாண்டிலோ, அதற்கடுத்த நூற்றாண்டிலோ இந்த ஒளி ராக்கெட் 
நிர்மாணிக்கப்பட்டுவிட்டால் , அதன் வேகம் ஒளியின் வேகத்தை 
எட்டிப்பிடிக்கும் வாய்ப்புக் கிட்டலாம் ! 


சி 


வினாடிக்கு லட்சம் மைல் வேகம் ! ....... நினைத்தாலே 

தலை 
சுற்றுகிறது !...... ரசாயன எரிபொருள்களைக் 

எரிபொருள்களைக் கொண்டு அடுத்த . 
ஐந்தாறு ஆண்டுகளில் மனிதன் நிலாவை அடைந்துவிடுவர்ன் , 


திங்கள் , செவ்வாய் , வெள்ளி , வியாழன் , சனி 


195 


நிலாவில் 


ஆளில்லாக் கலன்களை வானவெளியின் ஆழங்களுக்கு அனுப்பியும் ,, 

நிலையங்கள் ஏற்படுத்தியும் கோள்களின் நிலையை 
ஆராய்வான் . இன்னும் பத்துப் பதினைந்து ஆண்டுகளில் அணு 
சக்தி -ராக்கெட் நிர்மாணிகீகப்பட்டுவிட்டால் , அருகிலுள்ள செவ்வாய் , 
வெள்ளிக் கோள்களுக்குச் சென்றுவர முற்படுவான் . பிறகு அவற்றில் 
குடியேறவும் 

மனிதன் முயலுவான் . . அயனி ராக்கெட்டுகள் 
உபயோகத்திற்கு வந்துவிட்டால் , ஆயிரங்கோடி மைல்களைக் 
கடந்து சூரிய மண்டலத்தின் வெளிப்புறக் கோள்களையும் அவற்றிற் 
கப்பால் செல்லும் வால்மீன்களையும் சுற்றிப் பார்வையிட்டு வருவான் . 
அத்துடன் நின்று விடுவானா மனிதன் ? 


கண்ணைச் சிமிட்டிக் கூப்பிடுகின்றனவே , அந்த விண்மீன் 
களுக்குப் போவது என்றாவது இயலுமா ? 


நமக்கு மிக அருகிலுள்ள விண்மீன் ஆல்ஃபா சென்டாரை 
( Alpha Centauri ) என்பது . நமக்கு 25,000,000,000,000 மைல் 
தூரத்திலுள்ளது ; ஆனால் , இவ்வாறு பூஜ்யங்களை அடுக்கிக் 
கொண்டே போனால் அத் தூரங்களை மனத்தில் உருவகப்படுத்திப் 
பார்ப்பது கடினமாகிவிடுகின்றது . இதை 

விளக்க வேறொரு 
வழியைக் கையாளலாம் . 


பல 


ஒளி ஒரு வினாடியில் 1,86,000 மைல் தூரம் செல்கின்றது . 
இவ் வேகத்தில் ஒளி ஒரு வருடகாலத்தில் செல்லும் தூரத்தை ஓர் ஒளி 
வருட தூரம் ( light year ) என்று அழைக்கிறோம் . நமக்கு மிக 
அருகிலுள்ள ஆல்ஃபா சென்டாரை நட்சத்திரம் 4.3 ஒளி வருட 
தூரத்திலுள்ளது . வானத்திலுள்ள - மற்ற விண்மீன்கள் 
பல்லாயிரக்கணக்கான ஒளி வருட தூரத்தில் உள்ளன . நாம் வானில் 
காணும் மீன்கள் அத்தனையும் ஒரு பிரம்மாண்டமான சுருள் வடிவமாய் 
அமைந்துள்ளன என்றும் , அதில் அடங்கியுள்ள விண்மீன்களின் 
தொகை சுமார் இருபதாயிரங்கோடி என்றும் , இவை வியாபித்துள்ள 
சுருள் சக்கரத்தின் குறுக்களவு சுமார் ஒரு லட்சம் ஒளிவருட தூரம் 
என்றும் முன்னரே குறிப்பிட்டுள்ளோம் . இவ்விருபதாயிரங்கோடி 
விண்மீன்கள் அடங்கிய சுருள் சக்கரத்தையே அண்டம் அல்லது 
காலக்ஸி ( Galaxy ) என்று அழைக்கிறோம் . 


ஒரு மிகப்பெரிய விண்கலன் பெருவாரியான எரிபொருள்களை 
எரித்து , பூமியின் கவர்ச்சியை வென்று , சூரியனின் கவர்ச்சியை 
வெல்வதற்கான வினாடிக்கு 38 மைல் வேகத்தையும் அடைந்து , நமது 
சூரிய மண்டலத்தைவிட்டுக் கிளம்பி , மணிக்கு 2,00,000 மைல் 
வேகத்துடன் பாய்ந்து செல்கிறதென்று 

செல்கிறதென்று வைத்துக்கொள்வோம் . 
விண்கலன் நமக்கு மிக அருகிலுள்ள ஆல்ஃபா சென்டாரை மீனை 


196 


வானவெளி வெற்றி 


அடைவதற்கு 14,000 வருஷங்கள் பிடிக்கும் ! நூற்றுக் கணக்கான 
சந்ததிகள் ராக்கெட்டினுள்ளேயே பிறந்து , வளர்ந்து , மடிந்து 
போனபின் தான் , ராக்கெட் வேறு சூரிய மண்டலத்தை அடையும் ! 
நூற்றுக்கணக்கான சந்ததிகள் ராக்கெட்டிலேயே பிறந்து வளர்ந்து 
மடிந்தால் , அவர்களுக்கு நமது பூமி , நிலா , சூரியன் இவைகளைப் 
பற்றி ஒன்றுமே தெரிய வழியில்லை. வானவெளியில் பயணமாய்ச் 
செல்வதன் நோக்கமோ , அதன் அவசியமோ விளங்க வழியில்லை . 
ரசாயன எரிபொருள்களைக் கொண்டு வானவெளியைக் கடந்து வேறு 
சூநரிய மண்டலங்களுக்குச் செல்ல எவரும் முற்படார் . 


ஆனால் , அயனி ராக்கெட்டுகளின் உதவியைக்கொண்டு மிகச் 
சொற்ப அளவு வேக உயர்வுடன் , பல ஆண்டுகளாகப் பயணம் 
சென்றால் , மிகமிக அதிகமான தூரங்களைக் குறைவான காலத்தில் 
கடந்து செல்லலாம் . உதாரணமாக , 1 / 10,000g அளவு வேக உயர் 
வுடன் , ஓர் அயனி ராக்கெட் நமது சூரிய மண்டலத்தைவிட்டுக் 
கிளம்பிச்சென்றால் , 290 வருடங்களில் நமக்கு மிக அருகிலுள்ள 
விண்மீனை அடைந்துவிடும் . அந்த 290 வருட காலம் முழுவதும் 
அயனி ராக்கெட் இயங்கிக் கொண்டே இருக்கவேண்டும் ; வேகமும் 
அதிகரித்துக்கொண்டே போகும் . அந்த 290 வருடங்களுக்கப்புறம் 
நமக்கு அருகிலுள்ள வேறு சூரிய மண்டலத்தை அடையும்பொழுது , 
அந்த ராக்கெட்டின் வேகம் வினா 
னாடி க்கு 5,540 

மைல்களாக 
உயர்ந்திருக்கும் ! அந்த வேகத்தைப் பூஜ்யமாக்கினால் தான் ஏதாவது 
வேறு உலகங்களில் இறங்க முடியும் . ஆனால் , அவ் வேகத்தைப் 
பூஜ்யமாக்குவதெப்படி ? அயனி ராக்கெட்டை முன்பின்னாகத் 
திருப்பி இயக்கினால் , இன்னும் ஓர் 290 வருடங்களில் வேகம் 
பூஜ்யமாகும் ; அதற்குள் ராக்கெட் மேலும் 25,000,000,000,000 
மைல் தூரம் சென்றிருக்கும் ! ( இவ்வெண்ணை 25X1012 என் றும் 
எழுதலாம் . ) 


1 


ஆகவே , நமக்கு மிக அருகிலுள்ள சூரிய மண்டலத்தில் கோள் 
ஒன்றில் இறங்க வேண்டுமானால் , பாதி தூரத்திற்கு வேக உயர்வும் , 
மறு பாதி தூரத்திற்கு வேகக் குறைவும் உண்டாகுமாறு ராக்கெட்டை 
இயக்க வேண்டும் . வேகக் குறைவுடன் பிரயாணம் செய்தால் பயண 
காலம் அதிகமாகத்தான் செய்யும் . 1 / 10,000g வேக உயர்வுடன் 
செல்லும் அயனி ராக்கெட் சுமார் 205 வருஷங்களில் 12.6x1012 
மைல்களைக் கடந்துவிடும் . பிறகு ராக்கெட்டை முன் பின்னாகத் 
திருப்பியோ , அல்லது முன்புறம் அமைக்கப்பட்டுள்ள ராக்கெட்டை 
இயக்கியோ, வேகக் குறைவுடன் பயணமாகச் சென்றால் , மேலும் ஓர் 
205 வருஷங்களில் மறு பாதி தூரத்தைக் கடந்து , மொத்தம் 410 
வருஷங்களில் 

மறு சூரிய மண்டலத்தை 

அடைந்துவிடும் . 
அதற்குள்ளாக ராக்கெட்டிற்கு ஏற்பட்டுள்ள வேகம் பூஜ்யமாகக் 


திங்கள் , செவ்வாய் , வெள்ளி , வியாழன் , சனி 


197 


. 


9 


குறைந்திருக்கும் . ஆனால் , வேறொரு துன்பம் உண்டு : பயணமாகச் 
செல்லும் விண்மீனின் ஈர்ப்புவிசை ராக்கெட்டை இழுத்து , வேகத்தை 
அதிகரிக்கச் செய்யும் ; அதையும் பூஜ்யமாக்க , அல்லது பயன்படுத்த , 
நமது ராக்கெட் அச் சூரியனைச் சுற்றி ஒரு கோளாகச் சுற்றிவரச் 
செய்வதற்கு வழி உண்டாக்கியாக வேண்டும் . 

பல்லாயிரம் வருஷங்களோடு ஒப்பிட்டுப் பார்த்தால் 410 
வருஷங்கள் மிகக் குறைவானவைதாம் . ஆனால் , மனிதனது ஆயுட் 
காலமே ஓர் 70 , 80 வருடங்கள் தாமே ? எப்படிப் பார்த்தாலும் , 
மற்றச் சூரிய மண்டலத்தை நோக்கிச் செல்லும் அயனி ராக்கெட்டின் 
பிரயாணிகளின் ஐந்தாவது அல்லது ஆறாவது சந்ததியார்தான் அச் 
சூரிய மண்டலத்தைச் சென்று அடைவார்கள் என்பது தெளிவாகிறது . 
அத்துடன் , நாலைந்து நூற்றாண்டுகளாக அயனிகளை உண்டு 
பண்ணவும் , அவற்றை உந்தித்தள்ளவும் , மின்சார விசைகள் 
அழுத்தம் யாவும் பெருவாரியாகத் தேவைப்படும் . 


. 


அடுத்த நூற்றாண்டில் நிர்மாணிக்கப்படப்போகும் வான்வெளிக் 
கப்பல்களைக் குறித்துச் சில விஞ்ஞானிகள் தரும் விளக்கங்கள் ஏதோ 
கனவு உலகில் ஏற்படும் பிரமை தானோ என்று வியக்கும் வண்ணம் 
அமைந்துள்ளது ! ஓர் உதாரணம் : ஒரு மைல் குறுக்களவுடையது 
வான்வெளிக் கப்பல் ; அதனுள் உணவுப் பொருள் உற்பத்தி ( பயிர்த் 
தொழில் , ஆடு , மாடு , கோழி வளர்த்தல் முதலியன ) , மின் சக்தி 
உற்பத்தி , தொழிற்சாலைகள் , விளையாட்டு , பொழுதுபோக்கு , கல்வி 
வசதிகள் , விஞ்ஞான ஆராய்ச்சி , குடியிருப்பு வசதி இவை 
யாவற்றிற்கும் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது, 

கப்பலை ஒரு சிறு 
குட்டிக்கோள் என்றே கூறலாம் . ஆனால் , மனிதனால் நிறுவப் 
பட்டு , மனிதனால் நடத்தப்பட்டுச் செல்லும் குட்டிக்கோள் ! ஓர் 500 
பேர் கொண்ட கூட்டத்தார் ( சுமார் 100 குடும்பங்கள் ) இதில் 
பயணமாகச் சென்றால் , அவர்களது ஐந்தாவது அல்லது ஆறாவது 
சந்ததியார் மற்றச் சூரிய மண்டலத்தை அடையலாம் . இச் சிறு 
உலகில் பயணமாகச் செல்லும் அத்தனை பேரும் வாழ்க்கைக்கு 
அவசியமான வேலைகளில் ஈடுபட்டு , சதா கடினமாக உழைத்த 
வண்ணம் இருக்கவேண்டும் . 

இந் , நீண்ட வான் பயணங்களைச் செய்வதற்கு வேறொரு வகை 
என்னவென்றால் , உயிர் நிலையின் இரகசியத்தைக் கண்டுபிடித்து , 
விருப்பமானபொழுது உயிர்வாழ்க்கையைத் தடைப்படுத்தி 
* உறங்க வைத்து , வேண்டும் பொழுது அதை உயிர்ப்பித்துக் 
கொள்வதற்கு வழி உண்டாக்கிக் கொள்ளுதல் . இவ்வாறு உயிர்களை 
• உறங்க வைப்பதற்கான 

நடத்தப்பட்டு 
வருகின்றன . ஓர் ஆராய்ச்சிசாலையில் எலிகளை 

எலிகளை ஒரு பெட்டியில் 


ஆராய்ச்சிகள் 


பல 


198 


வானவெளி வெற்றி 


போட்டு , கரியமிலவாயு நிறைந்த ஆகாயத்தைச் கவாசிக்கச் 
செய்தனர் ; பிறகு பெட்டியைச் சுற்றிலும் பனிக்கட்டிகளை வைத்து , 
எலிகளின் உடல் வெப்ப நிலையைக் குறைத்து , நீரின் உறை நிலைக்குக் 
கொண்டுவந்தனர் . இந்நிலையில் தசைகள் பிராணவாயு இல்லாமலே . 
உயிர்வாழக்கூடும் ; ஆகவே , மூச்சும் இதயத் துடிப்பும் மெதுவாகக் 
குறைந்து , பிறகு நின்று போயின . எலிகள் இறந்த 

இறந்த நிலையை 
அடைந்தன . இந்நிலையில் சிறிது நேரம் இருந்தபின் , இதயத் 
துடிப்பை ஆரம்பித்து வைத்து , செயற்கைச் கவாசப் பயிற்சியும் 
கொடுத்தனர் . எலிகள் பழையபடி உயிரோடெழும்பி , பழைய 
வாழ்க்கையை மேற்கொண்டு நடத்தின ! இப் பழக்கத்தை , அதாவது , 
நீண்டகாலமாக மூச்சு , இதயத்துடிப்பு ஒன்றுமில்லாமல் செத்த 
நிலையில் இருக்கும் பழக்கத்தை மனிதரும் கற்றுக்கொண்டால் , பல 
நூற்றாண்டுகளாக , வான்வெளிக் கப்பலில் 

செல்லும் 

மனிதர் 
செத்த நிலையில் இருந்துவிட்டு , மற்றச் சூரிய 

, மண்டலத்தை 
அடையும் சமயத்தில் உயிரோடெழுந்து கொள்ளலாம் ! 

ஆனால் , இது இயலுமா என்று கேட்பவர்க்குத் திட்டமாக ஆம் 
* இல்லை என்று சொல்வதற்கு இல்லாத நிலையில் இருக்கிறோம் 
தற்பொழுது . 

இன்னொரு திடுக்கிடும் முடிவையும் இங்குக் குறிப்பிட்டாக 
வேண்டும் . 1 / 10,000g வேக உயர்வுடன் பயணமாகச் செல்லும் 

ராக்கெட் , 290 வருடங்களில் வினாடிக்கு 5,540 மைல் 
வேகத்தை அடைந்துவிடும் என்று மேலே பார்த்தோம் . ராக்கெட்டின் 
வேக உயர்வை நூறு மடங்கு ஏற்றினால் ( 1 / 100g ) , இதே வேகத்தை 
ஆண்டுகளில் அடையலாம் . 

இவ்வாறு 

வேக 

உயர்வை 
அதிகரித்தும் , அதிக ஆண்டுகளாகப் பயணம் செய்தும் , ராக்கெட்டின் 
வேகத்தை அதிகமாக்கிக்கொண்டே சென்றால் , பல வினோதமான 

நேரிடும் என்று உலகம் போற்றும் விஞ்ஞானி 
ஐன்ஸ்டைனின் ( Einstein ) சார்புக் கொள்கை ( Theory of Relativity ) 
விளக்குகிறது . 

அதாவது , ஒரு ராக்கெட்டின் வேகம் ஒளியின் வேகத்துடன் 
ஒப்பிடக்கூடிய அளவுக்கு உயர்ந்துவிட்டால் , அந்த ராக்கெட்டின் 


அயனி 


- 


29 


விளைவுகள் 


ராக்கெட்டின் வேகம் V என்றும் , ஒளியின் வேகம் C என்றும் வைத்துக் 


10 


கொண்டால் , 1 = 1 . 


1/2 


V 


V2 
( 2 


V2 t = to 


= M 


N 


1 


1 


M 


( 2 


( 2 


என்ற சமன்பாடுகள் உண்மையாகும் . இவற்றில் , பூஜ்யம் போட்ட எண்கள் 
(1,10 , ) ராக்கெட்டின் வேகம் பூஜ்யமாயிருந்தபொழுதும் , 1 , 111 , t என்பவை , 
ராக்கெட்டின் வேகம் V என்று உயர்ந்தபொழுதும் உள்ள நீளம் , எடை , காலம் 
முதலியன ஆகும் . 


திங்கள் , செவ்வாய் , வெள்ளி, வியாழன் , சனி 


199 


நீளம் குறையும் ; அதன் பொருண்மை ( mass ) அல்லது எடை 
அதிகரிக்கும் . அதில் நடக்கும் செயல்களின் கால அளவு குறுகி 
விடும் . இது ராக்கெட்டை 

மட்டுமன்று ; அதிலுள்ள மனிதர் , 
பொருள்கள் யாவற்றையும் பாதிக்கும் ஒரு விளைவு . உதாரணமாக , 
ராக்கெட்டின் வேதம் வினாடிக்கு 1,55,000 மைல்களாக உயர்ந்து 
விட்டால் , ராக்கெட்டும் , அதிலுள்ள பொருள்கள் , மனிதர் முதலிய 
யாவற்றின் நீளமும் , பாய்ந்து செல்கின்ற திசையில் .55 விகிதத்தில் 
குறைந்திருக்கும் . ஆறடி உயரமுள்ள மனிதன் 3.3 அடியாகக் 
குறுகியிருப்பான் . பொருள்களின் எடை 1.8 விகிதத்தில் உயர்ந் 
திருக்கும் ! 150 பவுண்டு எடையுள்ள மனிதன் 270. பவுண்டாக 
உயர்ந்திருப்பான் ! 


இவை 

எல்லாவற்றையும்விட மிக விசித்திரமான 
விளைவு - கால அளவுகளைப் பொறுத்தது . மேலே கூறப்பட்ட 
வேகத்துடன் செல்லும் ராக்கெட்டில் நடைபெறும் விளைவுகளின் 
கால அளவும் .55 விகிதத்தில் குறையும் . அதாவது , ஓர் ஐம்பது 
வருஷப் பயணம் 27 வருடங்களாகக் குறுகிவிடும் ! 
25 வயதுள்ள வான் வெளிப் பிரயாணி அந்த ராக்கெட்டில் ஏறி 
நெப்தியூன் கோளுக்குப் பயணமாகச் செல்கிறார் என்று வைத்துக் 
கொள்வோம் . அவரது இளம் மனைவியும் ஒரு வயதுக் குழந்தையும் 
வீட்டில் காத்திருக்கிறார்கள் . பூமியின் கணிப்பின்படி வான்வெளிப் 
பிரயாணிகள் நெப்தியூனுக்குச் சென்று திரும்பிவர 62 ஆண்டுகள் 

மனைவி 

எண்பது வயதுக்கு மேற்பட்ட கிழவி 
யாகின்றாள் . மகன் 63 வயதுள்ள வயோதிகன் ஆகின்றான் . 
ஆனால் , பயணமாகச் சென்ற வான்வெளிப் பிரயாணி திரும்பி வரும் 
பொழுது அவரது வயது 59-தான் . அதாவது , அவர் தனது 
மகனைவிட நான்கு ஆண்டுகள் குறைந்த வயதுள்ளவராயிருக்கிறார் ! 


செல்கின்றன . 


* தகப்பன் . தன் மகனை விட இளையவரா யிருப்பதாவது 
இதென்ன கூத்து ? என்று வியக்கிறீர்களா ? 


ஆம் ; வான்வெளிப் பயணத்தில் நடக்கக்கூடிய விசித்திரங்களில் 
இஃதொன்று ! 


‘ காலம் என்பது ஒன்றுதானே ? பூமியில் இருந்தாலென்ன ? 
பயணமாய்ப் போனாலென்ன ? காலம் ஒரே அளவாகத்தானே 
கழிந்து செல்லவேண்டும் ? பூமியில் 62 வருஷகாலம் சென்றால் , 
பயணமாகச் செல்லும் ராக்கெட்டிலும் அதே காலம் தானே கழிய 
வேண்டும் ? அதெப்படி 62.வருஷ காலம் 34 வருஷங்களாகக் குறுக 
முடியும் ? இதென்ன வேடிக்கை ? இதில் ஏதோ தந்திரம் இருக் 
கிறது ! என்றெல்லாம் வாசகர்கள் எண்ணக்கூடும் . 


200 


வானவெளி வெற்றி 


இது இயற்கைதான் . ஐன்ஸ்டைன் சார்புக் கொள்கையை 
விளக்கிய 1905 ஆம் வருஷத்திலிருந்து , இதைக் குறித்துத் தர்க்கம் 
வலுத்து வந்துள்ளது . 1951 , 56 , 57 ஆம் வருடங்களில் புகழ் 
மிக்க ஆங்கில விஞ்ஞானிகள் டிங்கிள் , மக்ரே (Dingle , McCrea ) 
என்பவர்கள் இதைக் குறித்து Nature என்ற பிரிட்டிஷ் விஞ்ஞானப் 
பத்திரிகையில் வாதித்துள்ளனர் . நமது 

நமது அனுபவத்திற்கு நேர் 
எதிரான இந்த வினோதமான விளைவை விளங்கிக்கொள்வது கடினம் . 
இதைப் புரிந்து கொண்டாலும் , இது எவ்வாறு நேர முடியும் என்று 
விளக்குவதும் கடினம் , 

ஆனால் , ஒரு விஷயத்தை மனத்தில் வைக்கவேண்டும் . இவ் 
வினோதமான விளைவுகளெல்லாம் நேரவேண்டுமானால் , பிரயாணியின் 
வேகம் ஒளியின் வேகத்திற்கு அருகில் இருக்கவேண்டும் ; அதாவது , 
வினாடிக்கு லட்சம் மைல் வேகத்திற்கு அதிகமாக இருக்கவேண்டும் ; 
தற்சமயம் நமது முயற்சிகளெல்லாம் 

வினாடிக்கு ஏழு மைல் 
வேகத்தை அடைந்து , பூமியின் கவர்ச்சியை வென்று , நிலாவுக்குப் 
போய்ச் சேர்வதையே நோக்கமாகக் கொண்டுள்ளன . வினாடிக்கு 
ஏழு மைல் வேகமெங்கே ? வினாடிக்கு ஒன்றரை லட்சம் மைல்கள் 
செல்லும் வேகமெங்கே ? அதை இந்த நூற்றாண்டில் அடைய முடி 
யாது என்று நிச்சயமாய்ச் சொல்லிவிடலாம் . எனினும் , இன்னும் 
ஒன்று அல்லது இரண்டு நூற்றாண்டுகளில் விஞ்ஞானம் எவ்வாறு 
முன்னேறியிருக்கும் என்று கூறுவது முற்றிலும் இயலாத காரியம் , 
ஒளி ராக்கெட்டுகளைக் கொண்டு ஒளியின் வேகத்தை எட்டிப்பிடிப்பது 
எளிய செயலா கலாம் . இருபத்தியொன்றாம் அல்லது இருபத்திரண் 
டாம் நூற்றாண்டில் , நமது பிற்காலச் சந்ததியார் அடையவிருக்கும் 
விசித்திரமான அனுபவங்களை இப்பொழுது ஒருவாறு நமது மனக் 
கண்ணால் காணலாம் . 


ஆனால் , இவ் விசித்திரமான விளைவுகளை ஆராய்ச்சிசாலைகளில் 
இப்பொழுதே நேரில் காண்கிறோம் . சைகிளோட்ரான் ( cyclotron ) 
என்னும் அயனி ஊக்கியில் , அயனிகளுக்கு அதிவேகமூட்டி , அணுக் 
களை உடைக்கப் பயன்படுத்துகிறோம் . இப் பொறியில் அயனிகளின் 
வேகம் ஏற ஏற , அவற்றின் எடையும் அதிகமாகி , வேக உயர்வை 
ஓரளவுக்கு மேற்படா தவாறு தடுத்துவிடுகிறது . ( அத் தடையை 
நிவர்த்தி செய்வதற்கு , அயனிகளின் எடை உயரும் அளவுக்கு 
ஏற்றவாறு மின் அழுத்தம் , காந்தப்புலன் இவற்றையும் மாறச் 
செய்து , மிகமிக அதிகமான சக்திகளை அடைகிறோம் . ) வேக உயர்வு , 
பொருள்களின் எடையை உயர்த்துவதுடன் , அவற்றின் வாழ்க்கைக் 
காலத்தையும் ( நமது அளவின்படி ) அதிகப்படுத்திக் காட்டுகிறது . 
* மீசான் ( mesan ) என்ற பெயரில் வழங்கும் பல துகள்கள் நிலையற் 
றவை ; மிக விரைவில் சிதைந்து வேறொரு துகளாக மாறுபவை . 


திங்கள் , செவ்வாய் , வெள்ளி , வியாழன் , சனி 


201 


இவற்றின் வாழ்க்கைக் காலத்தை மிக நுட்பமாய் அளந்துள்ளனர் . 
ஆனால் , இவை வேகமாகப் பாய்ந்து செல்கையில் அவற்றின் வாழ்க் 
கைக் காலம் அதிகமாகவும் , மெதுவாகச் செல்கையில் குறைவாகவும் 
தரப்படுகிறது . வேகமாகப் பாய்ந்துசெல்லும் துகள் அதிக காலம் 
நிலைபேறுடையதாக இருப்பது கண்கூடாக அறிந்த உண்மை . அதி 
வேகத்தில் பிரயாணம், செய்யும் வான்வெளிப் பிரயாணிகளும் பூமியி 
லுள்ள மக்களைவிட அதிக காலம் உயிர்வாழ்வர் என்று நம்ப இட 
மிருக்கின்றது . 


மனிதனது அற்ப ஆயுட்காலத்தில் வெளி உலகங்களைச் சுற்றிப் 
பார்க்க முடியாது என்றுதான் தோன்றுகிறது . ஆனால் , வெளி 
உலகங்களுக்குச் செல்வதற்குத் 
தவையான அதிவேகங்களை 
மனிதன் அடையும்பொழுது, அதற்கேற்றவாறு அவன் ஆயுள் 
காலத்தையும் நீடிக்கச் செய்யும் அற்புதத்தை ஆண்டவன் இயற்கை 
யுலகில் புகுத்திவைத்துள்ளான் என்பதை நினைக்கும்போது மெய் 
சிலிர்க்கின்றது . 


இந்த மர்மத்தைப் பேராசிரியர் ஐன்ஸ்டைன் 1905 ஆம் ஆண் 
டில் கண்டுபிடித்து வெளிப்படுத்தினார் . ஆனால் , அதைச் செய்கை 
யளவில் பயன்படுத்துவதற்கு எத்தனை ஆண்டுகள் ( அல்லது நூற் 
றாண்டுகள் ) செல்லுமோ அறியோம் . அதே 1905 ஆம் ஆண்டில் , 
அதே சார்புக் கொள்கை தந்த வேறொரு முடிவு , E = mc2 என்ற 
சமன்பாடு ; அதாவது , 

அதாவது , பொருண்மையை அழித்தால் பெருவாரி 
யான சக்தி கிடைக்கும் என்பதைக் காண்பித்தது . 40 ஆண்டுகளுக் 
குப் பின் இச் சமன்பாடு திடீரென்று பிரம்மாண்டமான அணுகுண்டு 
வெடியாகச் செயல்முறையில் 

வெளிவந்து , 

லட்சக்கணக்கான 
மக்களைக் கொன்றது . பிறகு அணுசக்தியாக மக்களுக்கு ஏராளமான 
நன்மைகளை வழங்கிவருகின்றது . அளவுகளைக் குறித்த 
கருத்தும் அவ்வாறே , மனிதன் இவ்வுலகைவிட்டு வெளியுலகங் 
களுக்குச் 

சென்றுவரும் வழியைச் செயல்முறையில் கொண்டு 
வரலாம் . 


கால 


யுஜீன் சேங்கர் ( Eugen Sanger ) என்ற நிபுணர் இன்னொரு படி 
மேலே செல்கிறார் . கில உலக வான்வெளிப் பயணக் குழு வின் 
ஏழாவது மகா நாட்டில் , அவர் மற்றச் சூரிய மண்டலங்களுக்குச் 
செல்வதோடு நில்லாமல் , மற்ற அண்டங்களுக்குப் பயணமாய்ப் 
போவதைக் குறித்துச் சொற்பொழிவு செய்து , குழுவின் அங்கத்தினர் 
களைத் திடுக்கிடச் செய்தார் ! நாம் வானில் காணும் அத்தனை விண் 
மீன்களும் , இன்னும் மொத்தம் இருபதாயிரங் கோடி சூரியர்களும் 
சேர்ந்த சுருள் சக்கரமே நமது அண்டம் ( galaxy ) . இதைப்போன்ற 
ஆயிரங்கோடி அண்டங்கள் வான வெளியில் சிதறிக் கிடக்கின்றன . 


202 


வானவெளி வெற்றி 


அத்தனையும் சேர்ந்த தொகுதியே பேரண்டம் ( universe ) எனப் 
படுவது . நமக்கு மிக அருகிலுள்ள அண்டம் , அந்திரா மீடா 
( Andromeda ) மீன் கூட்டத்தில் மிக மங்கலாகத் தெரியும் ஒரு 
பொருள் . அதன் தூரம் 20 லட்சம் ஒளி வருடங்கள் . நமது 200 
அங்குல தொலைநோக்கியின்மூலம் காணும் தூரம் 200 கோடி ஒளி 
வருட தூரமாகும் . சேங்கரின் வான்கலன் பிரயாணிகளை 25 ஆண்டு 
களில் நமக்கு அருகில் உள்ள அந்திராமீடா அண்டத்திற்கும் ,, 
42 ஆண்டுகளில் பேரண்டத்தின் எல்லைக்கும் கொண்டு சேர்க்கும் ! 
ஆனால் , பூமியிலுள்ளோர் கணிப்பின்படி அதற்குள் 500 கோடி 
ஆண்டுகள் சென்றிருக்கும் ! பிரயாணிகள் திரும்பிவரும்பொழுது 
பூமியே ஒருவேளை இராது ; 500 கோடி ஆண்டுகளில் நமது 
அண்டமே உருமாறிப் போயிருக்கலாம் ! 


. 


இவ்வத்தியாயத்தை முடிக்கு முன் பேரண்டத்தின் எல்லைகளை 
விட்டு நமது பூமிக்கு வந்து சேருவோம் ! சிறு பிள்ளைகளின் வேடிக் 
கைக் கதைகளாக இருந்து வந்த நிலாப்பயணம் , பல்லாயிரங்கோடி 
ரூபாய் பெறுமான , பயங்கரங்கள் நிறைந்த உண்மையாகிவிட்டது. 
இதை எழுதும் இன்றைக்கு ( 31-7-64 ), சிலமணி நேரங்களுக்கு முன்பு 
தான் , அமெரிக்கர் அனுப்பிய ரேஞ்சர் -7 என்ற கலன் , நிலாவை 
4,000 முறை படம் பிடித்து பூமிக்கு அனுப்பிவிட்டு , நிலாவின் 
மீது விழுந்து உடைந்தது என்ற செய்தி வந்தது ! மனிதன் சில 
ஆண்டுகளில் நிலாவின் மீது இறங்கத்தான் போகிறான் ; அதோடு 
நின்றுவிடாமல் , கோள்களுக்கும் போய் வருவான் . விஞ்ஞானம் இதே 
வேகத்தில் முன்னேற்றம் அடையுமாயின் , மனிதகுலம் தன்னைத்தான் 
அழித்துக்கொள்ள வில்லையெனில் , 

அடுத்த 

நூற்றாண்டுகளில் 
மனிதன் கண்ணைச் சிமிட்டியழைக்கும் விண்மீன்களுக்கும் பயண 
மாய்ச் சென்றுவருவான் என்பதில் சிறிதும் ஐயமில்லை . 


9. எதற்காக ? 


நாம் இதுவரை நேயர்களுடன் வெளி உலகங்களைச் சுற்றிப் 
பார்த்து வந்தோம் . முதலில் , நமது பூமியைச் சுற்றி வியாபித்திருக் 
கும் காற்று மண்டலத்தைக் கடந்து , நூறு மைல் உயரத்தில் பூமியைச் 
சுற்றி வட்டமிடும் செயற்கைச் சந்திரன் களைப் பார்வையிட்டோம் . 
பிறகு அவற்றில் ஏறிச் சவாரி செய்தும் பார்த்தோம் . மெர்க்குரி, 
ஜெமினி கலன்களைக்கொண்டு , படிப்படியாக அதிக நாள் பூமியைச் 
சுற்றிவந்தும் , ஆகாயத்தில் கலன்களை இணைக்கவும் , மறுபடியும் 
அவிழ்க்கவும் பழகிய பின்னர் , அப்பொல்லோ கலனில் ஏறி 
நிலாவுக்குச் சென்றும் வந்தோம் . மரினர் கலனில் சவாரி செய்து , 
வெள்ளிக் கிரகத்திற்கு மிக அருகில் சென்று அதன் விவரங் 
களைக் கவனித்தோம் . செவ்வாய்க் கிரகத்திற்குச் செல்வதற்குத் 
தற்போது உபயோகத்திலுள்ள ராக்கெட்டுகள் உபயோகப்படா 
என்று பார்த்தோம் . மனோரதத்தில் ஏறி , அடுத்த நூற்றாண்டுகளில் 
அமைக்கப்போகின்ற பிரம்மாண்டமான அயனி 

அயனி ராக்கெட் 
ஒளி ராக்கெட்டுகளில் ஒளியின் வேகத்துடன் ஒப்பிடக் கூடிய கடு 
வேகத்தில் சவாரி செய்து , சூரிய மண்டலத்தின் வெளிப்புறக் கோள் 
களையும் , பிற சூரிய மண்டலங்களையும் சுற்றிப் பார்வையிட்டு 
வந்தோம் . 


இவையெல்லாம் எதற்காக ? 


பல 


கோடானுகோடி பணச்செலவில் , ஆயிரக்கணக்கான 
மக்களின் கடும் உழைப்பைக்கொண்டு நடத்தப்படும் இவ் 
வான்வெளிப் பயணத்தினால் என்ன பயன் ? ஏன் இதைத் தொடர்ந்து 
நடத்தவேண்டும் ? 


இதற்குப் பல காரணங்களுண்டு; விஞ்ஞான அறிவு வளர்ச்சி , 
புதிய இடங்களைப் பார்க்கவும் புதிய அனுபவங்களை அடையவும் 
தூண்டும் மனிதனுடைய உள்ளார்ந்த ஆவல் , கடினமான காரியங் 
களைச் சாதித்து வெற்றிபெறத் தூண்டும் 

ஊக்கம் , போர்த் 


204 


வானவெளி வெற்றி . 


தளவாடங்களை விருத்தி செய்யும் ஆராய்ச்சி , வேறு உலகங்களில் 
உயிர் இனங்கள் உண்டா என்று அறியத் துடிக்கும் ஆவல் , மனித 
இனம் அழிந்துபோகாதவாறு தடுப்பதற்குப் பல உலகங்களில் 
குடியேறும் வழி என்று இவ்வாறாகப் பல காரணங்களைக் கூறலாம் . 
இவை யாவராலும் ஒப்புக்கொள்ளக்கூடிய காரணங்களல்ல . 
சிலருக்கு முக்கியமாகத் தோன்றும் காரணங்கள் மற்றவர்களுக்கு 
அற்பமான தாகத் தோன்றலாம் . 


உள்ளது . 


துரதிர்ஷ்டவசமாக , ராக்கெட் அபிவிருத்தி போர்த் தளவாடங் 
களின் முன்னேற்றத்திற்கும் பெரிதும் துணையாக 
கூறப்போனால் , ரஷ்யாவும் அமெரிக்காவும் முதன்முதலில் ராக்கெட் 
அபிவிருத்திக்காகக் கோடிக்கணக்கான பணச் செலவு செய்ய 
முன்வந்ததன் காரணமே , தங்களது போர்க்கருவிகளை அபிவிருத்தி 
செய்வதற்காகத்தான் என்று அறிகிறோம் . செயற்கைச் சந்திரனை 
நூறு மைல் உயரம் தூக்கிச் சென்று , அதற்கு மணிக்குப் பதினெட் 
டாயிரம் மைல் வேகத்தைக் கொடுக்கும் அதே ராக்கெட் ஒரு ஹைட்ர 
ஜன் ராட்சதக் குண்டைச் சுமந்து 8,000 மைல் தூரம் தூக்கிச் சென்று 
மற்றொரு நாட்டின் முக்கிய நகரத்தை அடியோடு அழிக்க வல்லது 
என்பதை மனத்தில் வைக்கவேண்டும் . அமெரிக்கரும் ரஷ்யரும் 
இவ்விதப் போர் ராக்கெட்டுகளை ஏராளமாக உற்பத்திசெய்து அடுக்கி 
வைத்துள்ளார்கள் என்பதில் சிறிதும் ஐயமில்லை . அவற்றிற்குத் 
தற்சமயம் வேலையொன்று மில்லையாகையால் , அவற்றில் சிலவற்றை 
மாற்றியமைத்து , வானவெளி வேலைகளுக்கு உபயோகிக்கிறார்கள் . 
அத்துடன் , வான வெளிப் பயணத்திற்கென்றே அபிவிருத்தி செய்யப் 
படும் ராக்கெட்டுகளும் தொகையில் அதிகரித்து வருகின்றன . 


முன்னெல்லாம் , செயற்கைச் சந்திரனைக்கொண்டு எதிரிகளின் 
நாட்டைத் தாக்கிப் பாழ்படுத்தலாம் 

என்று நம்பிவந்தனர் . 
ஆனால் , அது மிகக் கடினமான காரியம் என்று வெளியாகிறது . 
மணிக்கு 18,000 மைல் வேகத்தில் பூமியைச் சுற்றிச் செல்லும் 
செயற்கைச் சந்திரனிலுள்ள ஓர் அணுகுண்டைப் பூமிக்குக் கொண்டு 
வரவேண்டுமானால் , அதன் வேகத்தை மறுபடியும் குறைத்தாக 
வேண்டும் . பூமியின் காற்றுமண்டலத்தில் உராய்ந்து எரிந்து சாம்ப 
லாகிவிடாதவாறு பாதுகாக்க வேண்டும் ; குறிக்கப்பட்ட இடத்தில் 
குறி தவறாது வந்து விழச்செய்யவேண்டும் . இவையெல்லாம் மிக மிக 
அரிய செயல்காகும் . இதற்குப் பதிலாகக் கண்டம் கடந்து தாக்கும் 
ஏவுகணை ( Intercontinental ballistic missile ) அதே வேலையைப் பன் 
மடங்கு எளிதாகவும் , குறி தவறாமலும் செய்யக்கூடியது . ஆகவே , 
நல்லவேளையாக செயற்கைச் சந்திரன்களோ , நமது நிலாவோ , போர் 
நிலையங்களாக உபயோகிக்கப்படமாட்டா என்பது புலனாகின்றது . 


எதற்காக ? 


205 


வான் ஆராய்ச்சியின் விஞ்ஞானப் பயன்களை நான்கு பிரிவு 
களாகப் பிரிக்கலாம் : ( 1 ) வான்கலன் செல்லும் பகுதியை ஆராய் 
வதால் விளையும் பயன்கள் ; ( 2 ) வான் கலனிலிருந்து பூமியை ஆராய் 
வது ; ( 3 ) நமது காற்று மண்டலத்தைத் தாண்டி பூமிக்கு வராமல் 
தடுக்கப்படும் சூரிய , நட்சத்திரக் கதிர்களை ஆராய்வது ; ( 4 ) நிலாவை 
யும் மற்றக் கோள்களையும் ஆராய்வது . 





4 


| 


1918 ஆம் ஆண்டுவரை சுமார் இருபது மைல் உயரத்திற்கு மேல் 
ஆகாயத்தில் நடக்கும் விஷயங்கள் எதுவும் நமக்குத் தெரிய வழி 
யில்லாமல் இருந்தது . இரண்டாம் உலகப் போரின் முடிவில் , ஜெர்மா 
னியரிடமிருந்து அமெரிக்கர் கைப்பற்றிய வி -2 ராக்கெட்டுகளை 
மொஜாவே பாலைவனத்தின் வானத்தில் நூறு மைல் உயரத்திற்கு 
விஞ்ஞானக் கருவிகளுடன் அனுப்ப ஆரம்பித்தவுடன் , ஆகாயத்தின் 
ரகசியங்கள் ஒன் றன்பின் ஒன்றாய் வெளிவரத் தொடங்கின . காஸ்மிக் 
கதிர்களின் செறிவு , விண்கற்கள் , விண் துகள்கள் , உயரப் போகப் 
போகக் காற்றின் அடர்த்தி , பூமியின் காந்தப் புலன் முதலிய பல் 
வேறு முக்கியமான புள்ளிவிவரங்கள் தெரியவந்தன . வானவெளியில் 
மனிதர் பயணமாகச் செல்லவேண்டுமானால் , எத்தகைய சூழ்நிலைகளை 
எதிர்பார்க்கவேண்டுமென்று முன்கூட்டியே அறிவது இன்றியமை 
யாததாகும் . ராக்கெட்டுகளை மேலும் மேலும் அதிக உயரத்திற்கு 
அனுப்பி , ஆயிரக்கணக்கான மைல் உயரங்களில் இப்புள்ளி 
விவரங்களை அளந்தார்கள் . இதன் விளைவாகத்தான் பூமியைச் சுற்றி 
வியாபித்துள்ள வான் ஆல்லன் கதிர் வளையங்கள் ( Van Allen Radi 
ation Belts ) என்னும் பயங்கரக் கதிர் வளையங்கள் கண்டுபிடிக்கப்பட் 
டன . இவற்றை அறியாமல் வான் பயணத்தை மேற்கொண்டிருந் 
தால் மனிதருக்குக் கேடு வந்திருக்குமென்பதற்குச் சந்தேகமில்லை . 
அவ்வாறே , வெள்ளிக் கிரகத்திற்கும் நிலாவிற்கும் அருகில் செலுத் 
தப்பட்ட ராக்கெட்டுகள் , கோடானு கோடி மைல்கள் தூரத்தில் வான 
வெளியின் தன்மைகள் என்ன என்பதைக் கண்டுபிடித்துப் பூமிக்குச் 
செய்தியனுப்பின . 


வானிலைச் சந்திரர் ( Weather Satellites ) 

பூமிக்கு 100 மைல் உயரத்தில் , டெலிவிஷன் காமிராவுடன் 
பறந்து செல்லும் செயற்கைச் சந்திரன் ஒன்று , பூமியின் மேல் பரவி 
யுள்ள மேகக் கூட்டங்களைப் படம் பிடித்துப் பூமிக்கு அனுப்பினால் , 
மேகங்களின் அமைப்பைக் கொண்டு பல முக்கியமான உண்மைகளை 
அறிந்து கொள்ள முடியும் . TIROS என்னும் சந்திரர்களை 
அமெரிக்கர் அனுப்பிய நோக்கம் இதுதான் ; TIROS என்பதற்கு 
* டெலிவிஷன் , அகச் சிவப்புக் கதிர்களை ஆராயும் சந்திரன் ( Tele 
vision and Infra -red Observation Satellites ) என்பது பொருள் . 


206 

வானவெளி வெற்றி 
முதலாவது டைராஸ் சந்திரன் , 1960 ஆம் ஆண்டு ஏப்ரல் 1 ஆம் 
தேதி மேலே அனுப்பப்பட்டது . ஏப்ரல் 10 ஆம் தேதியன்று நன்றாக 
வளர்ந்துள்ள ஓர் இடிமின்னல் புயலை முதன்முதலாக மனிதன் 
நேரில் காண முடிந்தது ! டைராஸ் சந்திரனிலுள்ள டெலிவிஷன் 
காமிரா அதை மேலிருந்து படம் பிடித்துப் பூமிக்கு அனுப்பியது . 

மேகக்கூட்டங்களின் நிலையை மேலிருந்து படம் பிடித்துப் பார்த் 
தால் , எவை கடும்புயலாக மாறக்கூடும் , எவை சுழல்காற்றாக மாறிப் 
பெருஞ்சேதம் விளைவிக்கும் , எவை மழை பெய்ய உதவும் , குளிர் 
காற்று எங்கிருந்து எங்கு பாய்கிறது , உறைபனி மழை பெய்யுமா 
இல்லையா என்பனவற்றைப் போன்ற பல முக்கியமான உண்மைகளை 
அறிந்துகொள்ள முடியும் . கடும்புயல் , சுழல்காற்று முதலியவை 
உண்டாகும்பொழுதே அவற்றைக் கண்டு அவை உண்டாகும் 
நாட்டுப் பகுதிக்கு எச்சரிக்கை விடுத்தால் , உயிர்ச்சேதம் , பொருள் 
சேதம் உண்டாகா தவாறு தடுக்கலாம் . மழையைக் குறித்த விவரங்கள் 
உலகின் விவசாயிகளுக்குப் பெரிதும் உதவியாக இருக்கும் . மேகக் 
கூட்டங்களின் அமைப்பைக் கொண்டு அழுத்த பேதங்களை அறிந்து , 
ஆகாய விமானிகளுக்கு எச்சரிக்கை தரலாம் . உலகத்தின் வெவ்வேறு 
பாகங்களை ஒன்றாகக் கவனிக்க முடியுமாகையால் , தட்பவெப்ப நிலை 
மாறு தல்களை எளிதில் ஊகிக்கக்கூடும் ; வானிலை அறிக்கைகளும் 
நம்பத்தகுந்தவையாயிருக்கும் . 


டெலிவிஷன் காமிராவைத் தவிர , அகச்சிவப்புக் கதிர்களை அளக் 
கும் கருவிகளையும் , ரேடார் கருவிகளையும் சுமந்து செல்லும் பல்வேறு 
செயற்கைச் சந்திரர்களை அனுப்பி , இரவு நேரங்களில் மேகக் கூட்டங் 
களின் அமைப்பு , ஆகாயத்தின் ஈரப்பதம் , மழை பெய்யும் இடங்கள் 
இவைகளையும் கண்டுபிடிப்பதற்குத் திட்டம் வகுத்துள்ளார்கள் .. 
இவற்றிற்கு நிம்பஸ் ( Nimbus ) , ஏராஸ் ( Acros ) என்று பெயர் 
கள் . ஏராஸ் பூமிக்கு 22,300 மைல் உயரத்தில் 24 மணிக்கு ஒரு முறை 
பூமியைச் சுற்றி வருமாகையால் பூமியின் வெவ்வேறு பாகங்களை ஒரு 
நாளைக்கு ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கடந்து செல்லும் . 


பூமியின் தட்பவெப்பத்தை நுட்பமாய் அளந்து , முன்கூட்டியே 
அறிந்துகொள்வதற்குப் பழகியபின்னர் , அதைக் கட்டுப்படுத்தும் 
வழியையும் தேடுவர் என்பதற்கையமில்லை . 


செய்திப் போக்குவரத்துச் சந்திரன் ( Communication Satellites ) 


ரேடியோ செய்திகளை நாம் லண்டனிலிருந்தோ, நியூயார்க்கி 
லிருந்தோ நேரடியாகக் கேட்கமுடியும் . 

ஏனெனில் , ரேடியோ 
அலைகள் ஒளி அலைகளைப்போல் நேர்கோட்டில் தான் செல்ல முடியும் 


ஏதற்காக ? 


207 


ரேடியோ 


என்றாலும் , பூமிக்கு சுமார் 55-160 மைல் உயரத்தில் வியாபித்துள்ள 
அயனி மண்டலங்கள் அவ்வலைகளைப் பிரதிபலித்து , பூமியின் 
வெவ்வேறு பாகங்களில் ரேடியோ ஒலிபரப்பைக் கேட்கும்படி உதவு 
கின்றன . ஆகையால் , பூமியின் வளைவு இவ் வொலிபரப்புக்குத் தடை 
பாயில்லை . ஆனால் , டெலிவிஷன் அலைகள் மிக நுட்பமானவை . 

அலைகளின் நீளம் 45 அடியிலிருந்து 1,500 அடி நீளம்வரை 
இருக்கலாம் . டெலிவிஷன் அலை நீளமோ இரண்டடிக்குக் குறை 

ஆகையால் , அவை அயனி மண்டலங்களை ஊடுருவிச் 
சென்றுவிடுகின் றன ; பிரதிபலிக்கப்படுவதில்லை . ஆகையால் , டெலி 
விஷன் ஒளிபரப்பை ஒரு 50 மைல்களுக்கு மேல் வாங்குவது இயலாது . 
இது காரணமாகவே டெலிவிஷன் நிலையக் கம்பிகளை மிக உயரத்தில் 
வைக்கிறார்கள் . நியூயார்க்கில் எம்பையர் ஸ்டேட் கட்டடம் ( Empire 
State Building ) , பாரிஸில் ஐஃபல் கோபுரம் ( Eiffal Tower ) முதலிய 
மிக உயரமான கட்டடங்களின் உச்சியில் டெலிவிஷன் ஒளிபரப்பிக் 
கம்பிகளைப் பதித்துள்ளனர் . 


வானவை . 


ஆனால் , 5,000 மைல் உயரத்தில் பறக்கும் செயற்கைச் சந்திரனைப் 
பூமியின் பல பாகங்களிலிருந்தும் காணமுடியும் . ஒளி செல்லும் இடங் 
களுக்கு டெலிவிஷன் அலைகளும் செல்லும் . ஆகவே , டெலிவிஷன் 
நிகழ்ச்சிகளை உலகத்தின் பல பாகங்களுக்கு அஞ்சல் செய்வதற்குச் 
செயற்கைச் சந்திரன் மிக உதவியாயிருக்கும் என்பது வெளிப்படை . 
சந்திரன் 22,300 மைல் உயரத்தில் பூமியைச் சுற்றி வந்தால் அதன் 
சுற்றுக் காலம் 24 மணி நேரமாயிருக்கும் . மேற்கிலிருந்து கிழக்குத் 
திசையில் பூமத்திய ரேகைக்கு மேல் அது சுற்றிச் சென்றால் , அது 
பூமியின் ஒரே இடத்திற்கு நேர்மேலே எப்பொழுதும் அசையாது 
நிற்பது போல் தோன்றும் . 


சந்திரனில் அஞ்சல் செய்யும் கருவிகளிருந்தால் அவை ஒளி 
பரப்பை வாங்கி அஞ்சல் செய்யும் . சந்திரனின் வெளிப்பரப்பு பெரி 
தாகவும் பிரதிபலிக்கக் கூடியதாகவும் இருந்தால் அஞ்சல் கருவிகள் 
தேவையில்லை . மேலே வரும் அலைகளைப் பிரதிபலித்துப் பூமியின் பல 
பாகங்களில் காணச் செய்யும் . ஆனால் , பிரதிபலிக்கப்படும் அலைகள் 
அதிக சக்திவாய்ந்தவையாக இருத்தல் வேண்டும் . 


டெலிவிஷன் மட்டுமன்று ; வெவ்வேறு செய்திகளை உலகத்தின் 
வெவ்வேறு பாகங்களுக்கு அனுப்புவது இன்றியமையாத வேலை . 
லட்சக்கணக்கானபேர் தினமும் ரேடியோ , தந்தி , தூரடெலிபோன் 
முதலிய பல சாதனங்களைக் கொண்டு வியாபார விஷயமாகவோ , பாது 
காப்பு விஷயமாகவோ , அரசாங்க விஷயமாகவோ , சொந்த அலுவல் 
களினிமித்தமோ , ஆயிரக்கணக்கான மைல் தூரங்களுக்குச் செய்திகள் 


208 


வானவெளி வெற்றி 


அனுப்பிக்கொண்டே இருக்கிறார்கள் . தற்போதுள்ள சாதனங்கள் 
இத்தனைச் செய்திகளையும் அனுப்புவதற்கு முடியாமல் திண்டாடு 
கின்றன . பல சந்திரன்கள் சில ஆயிரம் மைல்கள் உயரத்தில் வட்ட 
மிட்டுக்கொண்டிருந்தால் , அவைகளைக்கொண்டு உடனுக்குடன் 
செய்திகளை ஓரிடத்திலிருந்து மற்றோரிடத்திற்கு அனுப்பவும் , பூமியின் 
ஒருபுறமிருந்து அனுப்பிய செய்திகளைக் காந்த நாடாக்களில் பதிவு 
செய்து , சந்திரன் மறுபுறம் செல்கையில் பூமிக்கு அனுப்பவும் பெரிதும் 
பயன்படும் . 


முதன் முதலாகச் செய்திப் போக்குவரத்திற்கென அமெரிக்கர் 
உயரப் பறக்கவிட்ட சந்திரனுக்கு ஸ்கோர் ( SCORE : Signal 
Communication Orbit Relay Experiment) 

என்று பெயர் 
கொடுத்தனர் ; இதன் பொருள் செய்திப்போக்குவரத்தைச் சுற்றுப் 
பாதையிலிருந்து அஞ்சல் செய்யும் சோதனை என்பது . 1958 ஆம் 
ஆண்டு டிசம்பர் 18 ஆம் தேதியன்று , ஓர் அட்லாஸ் ராக்கெட் 
முழுவதும் பூமியைச் சுற்றி ஒரு சந்திரனாக அமைந்து , தன்னுள் 150 
பவுண்டு கருவிகளைச் சுமந்து சென்று , செய்திகளைப் பதிவுசெய்து , 
பூமிக்கு மறுபடியும் ஒலிபரப்பியது . அமெரிக்க ஜனாதிபதி ஐசன் ஹவர் 
கிறிஸ்துமஸ் செய்தியை உலகிற்கு இதன்மூலம் ஒலிபரப்பினார் . 


கருவிகளில்லாச் சந்திரன் கூட பூமியிலிருந்து செல்லும் 
ரேடியோ அலைகளைப் பிரதிபலிக்கக்கூடும் என்பதை நமது நிலாவைக் 
கொண்டே நிரூபித்துக்காட்டினர் . 1960 ஆம் ஆண்டு ஆகஸ்டு 12 ஆம் 
தேதி 100 அடி குறுக்களவுடைய பிளாஸ்டிக் பலூன் ஒன்றை அமெரிக் 
கர் 1,000 மைல் உயரத்தில் பறக்கவிட்டனர் . உயரச் சென்ற பின்னர் 
தான் அது காற்றால் நிரப்பப்பட்டு விரிந்துகொண்டது . அதன் 
வெளிப்புறத்தில் நன்றாகப் பிரதிபலிக்கும் திறமை வாய்ந்த 

பூச்சு பூசப்பட்டிருந்தது . எதிரொலி ( Echo ) 
என்று பெயர்கொண்ட இச் சந்திரன் செய்திகளை மிகத் தெளிவாக 
ஓரிடத்திலிருந்து நெடுந் தொலைவில் உள்ள மற்ற இடங்களுக்குப் 
பிரதிபலித்தது . 22,300 மைல் உயரத்தில் 24 மணி நேரச் சுற்றுப்பாதை 
யில் மூன்று சந்திரன்கள் பறக்கவிடப்பட்டால் , அவைகளைக் கொண்டு 
உலகம் முழுவதற்கும் வேண்டியபொழுதெல்லாம் ஒலியும் ஒளியும் 
அனுப்பப்படலாம் . கப்பல் மாலுமிகளுக்கு மப்பு மந்தாரமான காலங் - 
களில் வழிகாட்டியாகப் பயன்படும் . ஆபத்தில் சிக்கிய கப்பல்களுக்கு 
விரைவாக உதவியளிக்கவும் பயன்படும் . 


அலுமினியப் 


செயற்கைச் சந்திரன்களைக் கொண்டு பூமியை மிக நுட்பமாய் 
ஆராயலாம் ; பந்து போன்ற சிறு வான்கார்டு சந்திரனின் போக் 
கைக் கொண்டு பூமியின் குறுக்களவை மிகத் திருத்தமாகக் கணித் 
துள்ளார்கள் என்று முந்திய அத்தியாயம் ஒன்றில் விளக்கினோம் . 


எதற்காக ? 


209 


களாலான 


வாரி 


மூன்றாவது பிரிவாகக் குறிப்பிட்டது , செயற்கைச் சந்திரன்களைக் 
கொண்டு சூரியன் , சந்திரன் , கோள்கள் , விண்மீன்கள் இவற்றின் 
கதிர்களை ஆராய்வது. சூரியன் , நட்சத்திரங்கள் யாவும் நம் கண் 
களுக்குத் தென்படும் ஒளியுடன் , மிக நுட்ப அலைகளாலான புற 
ஊதாக்கதிர் , எக்ஸ் - ரே முதலிய கதிர்களையும் , அகச்சிவப்புக் கதிர் , 
நுண் அலைக் கதிர் ( micro wave ) , ரேடியோக் கதிர் முதலிய நீள அலை 

கதிர்களையும் , ஏராளமாக இறைத்துக்கொண் 
டுள்ளன . ஆனால் , இவற்றில் சில பகுதிகளைத் தவிர மற்றக் கதிர்கள் 
யாவும் நமது பூமியைச் சுற்றியுள்ள ஆகாயத்தில் கிரகிக்கப்பட்டு 
விடுகின்றபடியால் , நாம் அவைகளைக் கண்களால் காணவோ , நிற 
மாலைகாட்டிகளால் ஆராயவோ முடியாது . நமது ஆகாயத்திற்கு 
அப்பால் பூமியைச் சுற்றிச் செல்லும் செயற்கைச் சந்திரனில் தொலை 
நோக்கி , நிறமாலைகாட்டி இவற்றை அமைத்தால் , வெளி உலகி 
லிருந்து வரும் கதிர்கள் அனைத்தையும் தடையின்றி ஆராயலாம் . 

கதிர்களை நிறமாலைகாட்டியின் ஊடே செலுத்தினால் , அவை தம் 
அலை நீளத்திற்கேற்றவாறு பிரிந்துவிடும் . வெவ்வேறு அலைப் பகுதி 
களில் காணப்படும் கோடுகளைக் கொண்டு , சூரியன் , நட்சத்திரங்கள் 
இவற்றிலுள்ள தனிமங்களை அறியலாம் . பொருள்களைச் சூடேற் 
றியோ , வேறெவ்வழியிலோ கதிர் வீசச் செய்தால் , அப் பொருளிலுள்ள 
தனிமங்கள் ஒவ்வொன்றும் தம் தன்மைக்கேற்றவாறு வெவ்வேறு 
அலை நீளங்களில் கதிர் வீசும் . நமது பூமியிலுள்ள தனிமங்களின் 
கதிர்வீச்சுகளை நிறமாலைகாட்டி கொண்டு நுட்பமாய் ஆராய்த் 
துள்ளோமாகையால் , அவற்றுடன் ஒப்பிட்டுப்பார்த்தால் , சூரியன் , 
நட்சத்திரங்கள் இவற்றில் , பூமியிலுள்ள தனிமங்களில் 

எவை 
யெல்லாம் எங்கு எந்த அளவில் உள்ளன என்பது தெரியவரும் . இச் 
செய்திகளைக்கொண்டு சூரியன்களைக் குறித்த பல முக்கியமான 
உண்மைகளை ஊகித்தறிய முடியும் . 

நான்காவதாக , செயற்கைச் சந்திரன்களைக் கொண்டு திலாவையும் 
மற்றக் கோள்களையும் மிக நுட்பமாக ஆராய முடியும் . பூமியைச் சுற்றி 
யுள்ள ஆகாயத்தின் ஊடே கோள்களின் மேற்பரப்பை ஆராய்வது , 
நீர் நிறைந்த கிணற்றின் அடியிலிருந்து மேலுள்ள பொருள்களை 
ஆராய்வதுபோலாகும் ; ஆகாயம் எப்பொழுதும் சலனமடைந்து 
கொண்டிருப்பதால் , அதி தூரத்திலுள்ள கோள்களின் நுட்பமான 
தகவல்களைத் தெளிவாகக் காண முடியாது . தமது ஆகாயத்திற்கப்பா 
லுள்ள செயற்கைச் சந்திரனிலோ , அல்லது நமது நிலாவின் மீதோ , 
ஒரு பெரிய தொலைநோக்கியை அமைத்தால் , அதன் மூலம் கோள் 
களின் மேற்பரப்பை நுட்பமாக ஆராய முடியும் . 

வான் வெளிப் பயணத்தின் மூலம் ஒரு மிக முக்கியமான உண்மை 
தெரியவரும் என்று ஆவலாக எதிர்பார்க்கப்படுகிறது . 

அதுதான் 
வா -14 


210 


வானவெளி வெற்றி 


நமது பூமியும் மற்றக் கோள்களும் உருவான விதம் . கோள்களெல் 
லாம் சூரியனிலிருந்து பிரிந்து சென்று , குளிர்ந்து , கெட்டியானவை 
என்று எண்ணிய காலம் உண்டு . தற்சமயம் விஞ்ஞானிகள் கொண் 
டுள்ள கொள்கை இதற்கு மாறானது . வானவெளியிலுள்ள துகள் , 
தூசிகள் நட்சத்திர ஒளியின் அழுத்தத்தினாலும் ஒன்றையொன்று 
இழுக்கும் ஈர்ப்புவிசையாலும் , ஒன்றோடொன்று சேர்ந்து , பெரிய 
பெரிய சூரியன் களாக உருவாயின என்று நம்பப்படுகிறது . கோள் 
களும் இவ்வாறாகத்தான் உருவாகியிருக்கலாம் என்ற கொள்கையே 
தற்சமயம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளமை இங்குக் குறிப்பிடத்தக்க 
தாகும் . இது உண்மையா பொய்யா என்று அறிவதற்குப் பூமியில் 
ஆதாரமொன் றுமில்லை காற்று , மழை , வெப்பம் , குளிர்ச்சி இவை 
யெல்லாம் பூமியின் மேற்பரப்பைச் சென்ற நானூறு கோடி வருடங் 
களில் முற்றிலும் மாற்றிவிட்டன . மற்றக் கோள்களிலும் இவ்வாறான 
நிலைமை தான் ஏற்பட்டிருக்க வேண்டும் . ஆனால் , சென்ற நானூறு 
கோடி ஆண்டுகளாகச் சூரிய மண்டலம் உண்டான காலத்திலிருந்து 
இதுவரை மாறாத பொருள் ஒன்று வானத்திலுள்ளது ; அதுதான் 
நமது நிலா ! 


நிலாவின்மீது ஆகாயம் , நீர்த்துளி ஒன்றுமில்லையாகையால் , 
அதன் மேற்பரப்பும் உட்புறமும் மாறாமல் இருக்கவேண்டும் . வெப்பத் 
தினால் நீண்டும் , குளிர்ச்சியால் குறுகியும் பாறைகள் வெடித்துப் 
பொடியாயிருக்கலாம் . ஆனால் , அவை காற்றாலோ மழையாலோ 
வேறெங்கும் இழுத்துச் செல்லப்பட்டிருக்கமாட்டா ; கரைந்து போய் 
இருக்கமாட்டா : நிலா உண்டான காலம் முதற்கொண்டு , பொருள்க 
ளெல்லாம் அங்கங்கே சிதறிக் கிடக்கவேண்டும் . நிலாவின் மீது 
இறங்கும் விஞ்ஞானிகள் அவற்றைக்கொண்டு சூரிய மண்டலத்தின் 
உற்பத்தியை ஒருவாறு ஊகிக்க முடியும் . பெரிய பெரிய வெடிகளை 
வெடித்து , ஒலி நிலாவின் உட்புறத்தை ஊடுருவிச் செல்லும் 
வகைகளைக் கொண்டு அந்த உட்புறம் எந் நிலையில் உள்ளது 
என்பதை அறியலாம் . காந்த சக்தி சிறிதேனும் உள்ள தா என்பதை 
அளக்கலாம் . இவ்வாறாகப் பற்பல வழிகளில் நமது சூரிய மண்ட 
லத்தின் கோள்கள் உண்டான விதத்தை ஊகித்தறிய இடமுண்டு . 
இதுவே வான் வெளிப் 

பயணத்தின் மிகமிக முக்கிய கண்டு 
பிடிப்புகளில் ஒன்றாயிருக்கலாம் . 


நமது சூரியன் விண்மீன்களிலொன்றாகையால் , நமது சூரிய 
மண்டலத்தில் கோள்கள் உண்டான விதத்தைத் தெரிந்துகொண் 
டால் , அதைப்போல் வேறு சூரியன்களைச் சுற்றிலும் கோள்கள் உண் 
டாகியிருக்கக்கூடுமா ? அதற்குச் சாதகமான சூழ்நிலை ஏற்படுவதற் 
குத் தடையேதும் உள்ளதா என்பதையெல்லாம் ஊகித்தறியலாம் . 


எதற்காக ? 


211 


வான்வெளிப் பயணத்தின் வேறொரு மிக முக்கியமான பயன் 
உயிர்வாழ்க்கையைப் பொறுத்தது . மற்ற உலகங்களில் ஒருவேளை 
நிலாவில் , அல்லது வெள்ளிக் கிரகத்தில் உயிர் வகைகள் மிக ஆரம்ப 
நிலையில் இருக்கலாம் . - செவ்வாய்க் கோளின் மீது உயிர்வகைகள் 
மிகவும் உயர்ந்த நிலையிலோ அல்லது மங்கிப்போகும் நிலையிலோ 
இருக்கலாம் . நம்மைப் போன்ற , அல்லது வேறு விதமான , அறி 
வுள்ள விலங்குகள் இருக்குமானால் , வானவெளிப் பயணத்தின் ஒரு 
முக்கியமான நோக்கம் பூர்த்தியாகிவிடும் . மனிதன் அறிவுள்ள 
வேறு உயிர்வகைகளுடன் உறவு வைத்துக்கொள்ள ஒரு வாய்ப்பு 
ஏற்பட்டுவிடும் ! நமது சூரிய மண்டலத்திலுள்ள கோள்களில் 
அவ்வித உயர்ந்த உயிர்வகைகள் இல்லையென்றாலும் , வேறு சூரிய 
மண்டலங்களில் இருக்கலாம் . . பல ஆண்டுகளாகப் பிரயாணம் 
செய்து வேறு சூரியன்களை அடையும் வழி உண்டாகிவிட்டால் , 
அவ்வித அறிவுள்ள விலங்குகளை இப் பிரபஞ்சத்தில் எங்காவது 
கட்டாயம் சந்திப்போம் என்பது நிச்சயம் . எல்லையில்லா வான 
வெளியில் , இரு கால்களையும் ஒரு தலையையும் உடைய அற்ப 
மனிதன் கோடிகோடிக் கணக்கான மைல் தூரங்கள் பறந்து சென்று , 
தன்னைப் போன்ற புத்திசாலிப் பிராணியை ஆகாயவெளியிலுள்ள 
உலகமொன்றில் சந்திக்கப் போகிறான் என்பதை நினைக்கும் பொழுது 
மனத்தில் சொல்லொணா மகிழ்ச்சியும் பரபரப்பும் உண்டாகின்றது ! 


ஆனால் , வேறு உயிர்வகைகளுடன் தொடர்பு உண்டாக்கிக் 
கொள்வதால் , நன்மையே உண்டாகும் என்று நிச்சயமாகச் சொல்ல 
முடியாது . சென்ற நூற்றாண்டுகளில் புதிய தேசங்களில் குடியேறிய 
மக்களுக்கும் அத் தேசங்களின் பழங்குடிகளுக்கும் போர் மூளுவதே 
இயல்பாயிருந்தது . வேறு உலகங்களைத் தேடிச் செல்லும் மனிதர் , 
புது உலகங்களை அடைந்தவுடன் அவ்வுலகப் பிராணிகளால் அடி 
யோடு அழிக்கப்பட்டுவிடலாம் . சிறைபிடிக்கப்பட்டு , அடிமைகளாகத் 
தங்கள் வாழ் நாளைக் கழிக்க நேரலாம் . அல்லது , அவ்வுலக மக்கள் 
நமது உலகின்மீது படையெடுத்து வந்து , நாம் அறியாத பல 
பயங்கரப் போர்க்கருவிகளைக் கொண்டு நம் உலகை அடியோடு 
அழித்து , நாசமாக்கி , அதன் பின் தம் உலகின் மக்களை இங்குக் 
குடியேற்றுவிக்கலாம் ! அல்லது , அதிர்ஷ்டவசமாக , நல்ல மனப் 
பான்மையுடைய மக்களைச் சந்தித்தால் , அவர்களோடு சிலகாலம் 
அளவளாவியிருந்துவிட்டு, நம் பூமிக்குத் திரும்புகையில் , அவ்வுலகி 
லிருந்து , நாம் அறியாத பல பயங்கரக் கிருமிகளை நம்மேல் 
ஏற்றிவந்து , இவ்வுலகின் மக்களை அழித்துவிடக்கூடும் ! அல்லது , 
நம் மேல் ஏறிச்செல்லும் நமது பூமியின் சர்வ சாதாரண மான 
பூச்சிகள் , அப் புது உலகில் பெரும் கொள்ளை நோய்களை உண்டு 
பண்ணி , அங்குப் பெருஞ்சேதம் விளைவிக்கலாம் . இப் பயங்கரமான 


212 


வானவெளி வெற்றி , 


விளைவுகளெல்லாம் நேரத்தான் போகின்றன என்று சொல்ல வர 
வில்லை ; நேரக்கூடும் ; ஆகையால் , முன் எச்சரிக்கையுடன் இருக்க 
வேண்டும் என்று தான் கூற வந்தோம் . 


வான் பயணம் எதற்கு ? என்ற கேள்விக்கு இதுவரை நாம் 
கொடுத்த விடைகளெல்லாம் வானவெளியை இன்னும் பூரணமாக 
அறிவதற்கு ; வேறு உலகங்களைக் குறித்த உண்மைகளை முழுதுமாக . 
அறிந்து , அவ்வுலகங்களில் குடியேறுவதற்கு என்பதாக அமைந் 
துள்ளன . ஆனால் , வேறு உலகங்களில் குடியேறவேண்டிய அவசிய 
மென்ன ? 


இக் கேள்வி , உயிர்வாழ்க்கையின் ஆழ்ந்த ஓர் உண்மையை 
வெளிப்படுத்துகின்றது . 


இப் பூமியில் உயிர் தோன்றியது நீரில் , பூமியின் மீது பெருங் 
கடல்களும் சமுத்திரங்களும் உண்டான பின்புதான் , அவற்றின் நீர்ப் 
பரப்பின்மீது ஒற்றை அணு உயிரிகளான ( unicellular ) புரோட்ட 
சோவா ( protozoa ) என்னும் உயிரினங்கள் உருவாயின. பிறகு 
ஒன் றன் பின் ஒன்றாகப் பல புதுப்புது இனங்கள் , ஒன்றைவிட ஒன்று 
முற்பட்ட தாகத் தோன்றின . இவை யாவும் நீரின் மேல் மிதந்தவாறே , 
நீரில் கிடைத்த உணவை அருந்தி , நீரை உந்தித்தள்ளி இடம் 
பெயர்ந்து , நீர் உலகில் வாழ்ந்துவந்தன . 


மான , 


பல 


பிறகு திடீரென்று ஒரு பெரும் மாறுதல் உண்டாயிற்று ; மனிதன் 
வானவெளியில் சென்று சஞ்சரிக்க முற்பட்டுள்ளானே இதைவிட மிக 
ஆபத்து நிறைந்த தீரச்செயல் . ஓர் உயிரினம் , தனக்கு அறிமுக 
வசதி நிறைந்த கடல் 

கடல் வாழ்க்கையை விட்டு , தரையில் 
வசிக்க முற்பட்டது ! ஏன் இவ்வாறு முன்பின் அறியாத சூழ் நிலையை 
நாடிச் சென்றது உயிரினம் ? கடல்களில் உயிர்வகைகள் மிகப் பெருகி 
விட்டமையால் உணவுப்போட்டி அதிகமாயிற்று ; இது ஒரு காரணம் . 
இடங்களில் கடல் பின்வாங்கிச் 

சென்றமையால் , பெரிய 
பெரிய நீர் நிலைகளில் விட்டு விடப்பட்ட உயிரினங்கள் 
நீர் நிலைகள் வற்றினவுடன் தரையில் வசிக்கப் பழகிக்கொண்டன . 
ஆனால் , இது எளிதான செயலன்று ; நீரில் சுவாசித்து , நீரில் உண 
வருந்தி , நீரை உந்தித்தள்ளிச் சென்று வசித்துவந்த உயிரினங்கள் 
கெட்டித்தரையில் நடப்பதற்கு வேண்டிய கால்களையும் , ஆகாயத்தில் 
சுவாசிப்பதற்குத் தேவையான சுவாசப் பைகளையும் , வேறு உறுப்பு 
களையும் உண்டாக்கிக் கொள்வதற்கு முன் அவை அனுபவித்த துன்பங் 
களைச் சொல்ல முடியுமோ ? அருகில் மிதந்து கிடந்த உணவை 
எளிதில் உண்டு வாழ்ந்துவந்த உயிரினங்கள் , தமக்கு வேண்டிய 
உணவைத் துரத்திப்பிடித்து உண்ணுவதென்றால் எளிதான செயலா ? 


ஏதற்காக ? 


213 


ஏன் இந்தத் துன்பங்களையடைந்து புதுப்புது இனங்களைத் தோற்று 
வித்தது ? 


. 


உயிரினுள்ளே ஓர் உந்துவிசையுள்ளது . தன் வாழ்க்கையை 
மூன்னேற்றமடையச் செய்யும் உந்துவிசை ; தனது பின் சந்ததி 
களுக்கு வாழ்க்கையைச் சௌகரியப்படுத்திக் 

சௌகரியப்படுத்திக் கொடுக்கவேண்டும் 
என்னும் ஓர் 

ஓர் ஆவல் ; இந்த உந்துவிசையே உயிரினங்கள் 
யாவற்றிலும் முன்னேற்றத்தை உண்டுபண்ணுவதற்கு 

ஏதுவா 
யிருந்தது . நீரிலிருந்து நிலத்தில் எறியப்பட்ட ஆதி உயிரினங்கள் 
மடிந்துபோகாமல் , தம் புதிய சூழ் நிலைக்கு ஏற்றவாறு தம்மை மாற்றி 
யமைத்துக்கொள்வதற்கு உதவி புரிந்தது ; மனிதனை மிருகத்தன 
நிலையிலிருந்து கூரிய அறிவு பெற்ற நாகரிக நிலைக்குக் கொண்டு 
வந்தது ; இப்பொழுது , தான் பிறந்து வளர்ந்த பூமியுடன். தன்னைக் 
கட்டிப்பிணைத்திருக்கும் புவிஈர்ப்புத் தளைகளைப் பிய்த்தெறிந்து , 
எல்லையற்ற வானவெளியில் , பாய்ந்து சென்று , வெவ்வேறு உலகங் 
களில் குடியேறுமாறு உந்தித் தள்ளுகின்றது ! இதன் நோக்கம் 
செல்வமல்ல ; புதிய உலகங்களில் புதிய அனுபவங்களை அடைவதற் 
காகவும் அல்ல . ஆதி முதலில் உயிர் உண்டான காலம் முதற்கொண்டு 

ஆழத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த விசையே 
இன்னும் மனிதனை உந்தித் தள்ளுகிறது ; நீந்து ; பற ; ஓடு ; 
எவ்வளவு பரவலாகச் சிதறக்கூடுமோ , அவ்வளவு தூரம் பாய்ந்து 
செல் . ஓரினம் அழிந்து போனால் , உயிர் வேறு இனங்களில் வாழட்டும் ; 
ஓர் உலகம் அழிந்துபோனால் , வேறு பல உலகங்களில் மனிதகுலம் 
நாகரிக வாழ்க்கையை நடத்தட்டும் ; பல உலகங்கள் அழிந்து 
போனாலும் , வானத்தின் கடையாந்தரங்களிலுள்ள உலகங்களில் 
எங்காவது மனித குலம் தப்பி உயிர்வாழ வேண்டும் . ஓடு ; பாய்ந்து 
செல் என்று மனித குலத்தின் பிடரியைப் பிடித்து உந்தித் தள்ளு 
கின்றது அந்த விசை ! 


அதனுள் 


வானவெளிப் 


பயணத்தின் 


அடிப்படையான காரணம் இது 


தான் ! 


ஒற்றையணு உயிரிகளில் தொடங்கி , உயிரினங்கள் அத்தனையும் 
மேலும் மேலும் முன்னேற்றமடையுமாறு உந்தித் தள்ளிவந்த 
அந்த விசை , தற்பொழுது மனிதனை அவன் வசிக்கும் இப் பேரண்டத் 
தின் வாசற்படியண்டை கொண்டுவந்துள்ளது . எல்லையற்ற இப் 
பேரண்டத்தில் ஒழுங்கைக் காண்கிறான் மனிதன் . குழப்பத்திலிருந்து 
ஒழுங்கு தானாக உண்டாவதில்லை ; கூரிய அறிவின்மூலமாகத்தான் 
• உண்டாக முடியும் என்று அறிந்த மனிதனுக்கு இப் பேரண்டம் 
கூரிய அறிவுடைய ஒருவரால்தான் படைக்கப்பட்டிருக்கவேண்டும் 
என்பது தெரியவருகிறது . இப் பேரண்டத்தின் பிரம்மாண்டமான 


214 


வானவெளி வெற்றி 


அளவிலிருந்து , அதைப் படைத்தவர் மிகமிகப் பிரம்மாண்டமான 
அறிவும் , எல்லையற்ற வல்லமையும் உடையவராய் இருத்தல் 
வேண்டும் என்பதும் தெளிவாகிறது . அவரது பேரண்டத்தை 
ஆராய்ந்தறிந்து , அதில் குடியேறத் துணிந்துவிட்ட மனிதனுக்குத் 
தன் துணிச்சலான இச் செயல் அவருக்குக் கோபத்தை உண்டு 
பண்ணித் தனக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடுமோ என்ற பயம் 
ஏற்பட்டுள்ளது . வான வெளிப் பயணத்தைக் குறித்து எழுதியுள்ள 
பல மேனாட்டு எழுத்தாளர்களிடம் இப் பயம் தொனிக்கிறது . 


இப் பிரம்மாண்டமான பேரண்டத்தைப் படைத்த எல்லையற்ற 
வல்லமையுள்ள ஆண்டவன் வேறு யாருமல்லர் ; நம்மைப் படைத்து , 
தமது பேரண்ட்த்தில் நம்மை வைத்து , வளர்த்துப் பாதுகாத்து , 
நம்மை நேசித்து வரும் நமது அன்புள்ள தகப்பனே அவர் என்ற 
உண்மையைப் பெருந்தகையோர் பலர் நமக்கு அறிவுறுத்தியுள்ளனர் . 
தாம் படைத்துள்ள தமது பேரண்டத்தில் தமது குழந்தைகள் சுற்றித் 
திரிந்து விளையாடி , அதன் பல பாகங்களில் குடியேறிச் சுகமாய் 
வாழ்வதே அவரது அவா என்பதில் ஐயமில்லை . இவ்வுலக மக்கள் 
அணுகுண்டுகளால் ஒருவரையொருவர் அழித்து நாசம் செய்து 
கொள்ளாமல் , யாவருக்கும் பொதுவான தம் தகப்பன் தங்களுக் 
கென்று படைத்து வைத்துள்ள பரந்த வானவெளியின் கோடானு 
கோடி உலகங்களை ஒற்றுமையுடன் ஆராய்ந்து , அவ்வுலகங்களில் 
ஒன்றாகக் குடியேறி , ஒன்றுபட்டுச் சுகமாய் வாழ்வதற்கான அறிவை 
மக்களுக்கு அளிக்கவேண்டுமென்று அந்த இறைவனை யே 
வேண்டுவோம் . 


பின்குறிப்பு 


வானவெளி வெற்றி என்பது இன்னும் முற்றுப்பெறாத ஒரு 
விஷயம் . ஆகவே , ஒவ்வொரு நாளும் இதைக் குறித்த ஆராய்ச்சி 
களும் முயற்சிகளும் அமெரிக்காவிலும் ரஷ்யாவிலும் சதா நடை 
பெற்று வருகின்றன . எந்த நிமிஷமும் புதுப்புது வான வெளிச் 
சாதனைகள் அறிவிக்கப்படலாம் . சில சமயங்களில் இம் முயற்சிகளில் 
சிறந்த வெற்றிகளை அடிக்கடி காணலாம் ; மற்றச் சமயங்களில் பல 
மாதங்களுக்குத் தோல்விகளே நேர்ந்து வரலாம் . நாம் மேலே 
குறிப்பிட்ட கருத்துகள் பிரசுரத்திற்குச் சென்றபின் இரு முக்கிய 
மான வெற்றிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன ; ஒன்று அமெரிக்கரது 
வெற்றி ; மற்றொன்று ரஷ்யரது ஆகாயத்தில் சந்திப்பு . 


மேலே , 105 ஆம் பக்கத்தின் இறுதியில் , ஜெமினி- VI வான்கல 
னில் உயரச் செல்லும் வால்டர் ஷிராவும் தாமஸ் ஸ்டாபோர்டும் 
வேறொரு கலனுடன் ஆகாயத்திலேயே இணைக்கப் பழகுவார்கள் 
என்றும் , இவ்வாறு ஆகாயத்தில் இணைக்கப் பழகுவதன் முக்கியம் 
இன்ன தென்றும் குறிப்பிட்டோம் . இம் முயற்சி 1965 ஆம் ஆண்டு 
அக்டோபர் 25 ஆம் தேதி நடைபெற்றது ; ஆனால் , சித்திபெறவில்லை . 
முதலில் , ஆளில்லா அஜெனா ராக்கெட் ஒன்றை வானில் செலுத்தி , 
அது பூமியைச் சுற்றிவரும் பாதையை நன்கு கணித்த பின்னர் , 
ஜெமினி- VI- ல் இரு வான் பிரயாணிகள் மேலே சென்று , அஜெ 
னாவுடன் இணைத்தும் பிரித்தும் பழகுவதாகத் திட்டம் ( பக்கம் 101 , 
படம் 20 ) . ஆனால் , அஜெனா உயரச் சென்று தன் சுற்றுப் பாதையை 
அடையும் தருணத்தில் அதன் ரேடியோவில் பழுது ஏற்பட்டு விட்ட 
படியால் , அதன் பாதையைக் கணிப்பதற்கு வழியில்லாமற் போய் 
விட்டது . ஆகவே , ஜெமினி- VI அனுப்பப்படவில்லை ( அஜெனா 
ஆகாயத்தில் வெடித்து 5 துண்டுகளாகச் சிதறிவிட்டதென்று பிறகு 
தெரியவந்தது ) . 


டிசம்பர் 5 - ந் தேதியன்று , ஜெமினி- VII வான்கலனில் ஃபிராங்க் 
போர்மன் ( Frank Borman ) , ஜேம்ஸ் லவல் ( James Lovell ) என்ற 

வா -15 


216 


வானவெளி வெற்றி 


இருவர் , இரண்டு வாரங்களாக வானவெளியில் சஞ்சரிக்கும் நோக் 
கத்துடன் மேலே சென்றனர் . அவர்களது 31 டன் எடையுள்ள 
கலன் இரண்டடுக்குடைய டைட்டன் -2 ராக்கெட்டால் 185 மைல் 
உயரத்திற்குத் தூக்கிச் செல்லப்பட்டு , வட்டமான சுற்றுப்பாதையில் 
வைக்கப்பட்டது . 


. 


. 


டிசம்பர் 13 - ந் தேதி , முன்னே சுடப்படாதபஜெமினி- VI வான் 
கலனில் வால்டர் ஷிராவும் தாமஸ் ஸ்டாபோர்டும் ஏறி , வான் . 
பயணத்திற்காகக் காத்திருந்தனர் . யாவும் தடையின்றிச் சென்றது ; 
ஆனால் , ராக்கெட் எரிந்தும் கலன் மேலே கிளம்பவில்லை ! நல்ல 
வேளையாக அத்தனை ஆயிரக்கணக்கான பவுண்டு எரிபொருள் 
களும் வெடித்துவிடவில்லை . பிரயாணிகள் இருவரும் பத்திரமாகக் 
கீழே இறங்கி வந்தனர் . ( மின்கம்பி ஒன்றில் ஒரு சிறு பழுது ஏற்பட் 
டிருந்தமையால் ராக்கெட் மேலே கிளம்பவில்லை யென்று பிறகு 
தெரியவந்தது . ) 


மூன்றாம் முறையாக , டிசம்பர் 15 - ந் தேதியன்று ஜெமினி- VI 
வான்கலன் சுடப்பட்டது . யாதொரு விக்கினமுமின்றி , வால்டர் 
ஷிராவும் தாமஸ் ஸ்டாபோர்டும் குறிப்பிட்ட பாதையில் தவறாது 
சென்றனர் . 


வானத்தில் , பூமியைச் சுற்றி வட்டமிடும் ஜெமினி- VII வான் 
கலனைச் சந்தித்து , அதன் வேகத்திலே பறந்து , இரு கலன்களும் 
ஒன்றையொன்று தொட்டவாறு பறந்து செல்வதே அவர்களது 
நோக்கம் . 


இந்திய நேரம் பிற்பகல் 7 மணிக்கு ஜெமினி-- VI பூமியை விட்டுக் 
கிளம்பியது . இரவு 12-30 மணிக்குள் அது ஜெமினி- VII கலனை 
எட்டிப்பிடித்து, அதற்கு 6 அடி தூரத்திற்கு வந்து சேர்ந்துவிட்டது ! 
கலனைப் பக்கவாட்டமாகத்திருப்பி , இரு கலன் களும் ஒன்றையொன்று 
நோக்கியவாறு , ஆறடி தூரத்தில் மணிக்கு 18,000 மைல் வேகத்தில் , 
பல மணி நேரங்களாகப் பறந்து , பூமியைப் பல முறை சுற்றிய 
பின்னர் , ஜெமினி- VI மற்றக் கலனை விட்டுப் பிரிந்து சென்றது . 
அஜெனாவின் அமைப்பு ஜெமினி கலனுக்கில்லையாகையால் , இவ்விரு 
கலன்களையும் ஆகாயத்தில் இணைப்பதற்கு வழியில்லை . ஆனால் , 
ஆகாயத்தில் பறந்து செல்லும் வேறொரு கலனைத் தேடிப் பிடித்து 
அதன் வேகத்தில் பறந்து , வெகு அருகில் அணுக முடியும் என்பதை 
இம் முயற்சி நிரூபித்துவிட்டது . 


பிறகு , டிசம்பர் 16 - ந் தேதி , வால்டர் ஷிரா எதிர் ராக்கெட்டை 
வெடித்து , கலனின் வேகத்தைக் குறைத்து , பத்திரமாக பூமியின் 


பின்குறிப்பு 


217 


ஆகாயத்தினூடே சென்று , இரவு 8-57 மணிக்கு அட்லான்டிக் சமுத் 
திரத்தில் கலனை விழச் செய்தார் . அவர்களை மீட்கவிருந்த கப்பல் 12 
மைல் தூரத்தில் தான் இருந்தபடியால் , ஒரு மணி நேரத்திற்குள் 
அவர்கள் பத்திரமாகக் ரப்பல் தளத்திற்குக் கொண்டு செல்லப்பட்ட 
னர் . 

அதன் பிறகு , இன்னும் மூன்று நாட்கள் ஆகாயத்தில் 
பூமியைச் சுற்றிச் சென்ற பின்னர் , ஜெமினி- VII வான் பிரயாணிகள் , 
டிசம்பர் 19 - ந் தேதி இரவு 7-50 மணிக்கு அட்லான் டிக் சமுத்திரத்தில் 
பத்திரமாய் வந்து விழுந்து மீட்கப்பட்டனர் . 

மனிதன் 14 நாட்களாக வானவெளியில் விக்கினமின்றிச் 
சஞ்சரிக்கமுடியும் என்பதை இவ்விரு வீரரும் நிரூபித்து , மகத்தான 
வெற்றி கண்டனர் . நிலாப் பயணம் இன்னொரு படி முன்னேறியது . 


நிலாவின் மீது மெதுவாக இறங்குதல் 

நிலா வின்மீது மனிதன் இறங்குவதற்கு முன்பு , அதன் மேல் 
விஞ்ஞானக் கருவிகளை மெதுவாக இறக்கி , அதன் மேற்பரப்பைக் 
குறித்த விவரங்களை டெலிவிஷன் , ரோடியோ மூலமாய்ப் பூமிக்கு 
அறிவிப்பது மிக்க அவசியமாகும் . இம் முயற்சியில் , பல தோல்வி 
களுக்குப் பின்னர் , 1966 ஆம் ஆண்டு பிப்ரவரி 3 ஆம் தேதியன்று 
ரஷ்யர் மகத்தான வெற்றி கண்டு , நிலாப் பயணத்தில் மிக முக்கிய 
மானதோர் அடியெடுத்து வைத்தனர் . 

1965 ஆம் ஆண்டு மே மாதத்தில் அனுப்பிய லூனா -5 
நிலாக்கலனும் , அக்டோபர் மாதம் அனுப்பிய லூனா - 7 - ம் , நிலா 
வின்மீது வேகத்துடன் விழுந்து உடைந்தன . ஜூன் மாதம் 
அனுப்பிய லூனா -6 திசை தவறி , ஆகாயத்தில் சென்று மறைந் 
தது . டிசம்பர் மாதத்தில் அனுப்பிய லூனா -8 வெற்றிக்கு வெகு 
அருகில் அணுகியது ; ஆயினும் , எதிர்ப்புற ராக்கெட் ஒன்று ஒரு 
வினாடி முன்ன தாக எரிந்தமையால் இக் கலனும் சிறிது அதிக 
வேகத்துடன் விழுந்து உடைந்துவிட்டது . கடைசியாக , 1966 ஆம் 
ஆண்டு ஜனவரி 31 ஆம் தேதி சுடப்பட்ட லூனா -9 

கலன் 
குறித்த பாதையில் தவறாது சென்று , பிப்ரவரி 3 ஆம் தேதியன்று 
இரவு 9-45 மணிக்கு நிலாவின் மீது மெதுவாக இறங்கியது . போகும் 
வழியிலெல்லாம் தன்னைக் குறித்து ஒலிபரப்பிச் சென்ற இக் கலன் , 
நிலாவின்மீது இறங்கிய பின்னரும் ஒலிபரப்பிக் கொண்டே இருந்த 
படியால் , முயற்சி வெற்றிகரமாக முடிந்தது என்பது வெளியாயிற்று . 

ஆனால் , அத்துடன் நின்றுவிடவில்லை . 11 டன் எடையுள்ள 
இக் கலனில் , டெலிவிஷன் காமிராக்களும் , நிலாப் பரப்பின் வெப்ப 
தட்பம் , ஈரப்பதம் முதலிய விவரங்களை அளந்து ஒலிபரப்பும் கருவி 
களும் வைக்கப்பட்டுள்ளன , பிப்ரவரி 4 ஆம் தேதியன்று , பூமியி 


218 


வானவெளி வெற்றி 


லிருந்து பிறப்பித்த கட்டளையை ஏற்று , கலனிலிருந்த ரேடியோ 
டெலிவிஷன் கருவிகள் பூமிக்கு 31 மணி நேரம் செய்தியனுப்பின , 
ரஷ்ய விஞ்ஞானிகள் இவற்றை இன்னும் உலகிற்கு வெளிப்படுத்த 
வில்லையெனினும் , இங்கிலாந்தில் ஜோட்ரல் பாங்கிலுள்ள (Jodrell 
Bank ) ராட்சத ரேடியத் தொலை நோக்கியும் இப்படங்களில் சிலவற்றை 
ஏற்க நேர்ந்தமையால் , கலன் அனுப்பிய நிலாப் படங்களை உலகம் 
உடனே பார்க்கும் வகை ஏற்படலாம் . 


இப் படங்களிலொன்று நிலாவின் மேற்பரப்பை மிகத் தெளி 
வாகக் காட்டுவதாக ஜோட்ரல் பாங்க் நிலைய அதிகாரி சர் பர்னாட் 
லவல் கூறினார் . சோவியத் விஞ்ஞானி ஒருவர் , நிலாவின் மேற் 
பரப்பு திடமான பொருளால் - கருமை நிறம் வாய்ந்த எரிமலைக் 
கற்குழம்பான ‘ லாவா என்னும் பாறைகளால் - ஆனது என்றும் , 
புழுதி , தூசுகள் அதிக ஆழமாக இல்லையென்றும் கூறியுள்ளார் . 
கலன் ஆழமான புழுதியினுள் அமிழ்ந்துபோயிருந்தால் செய்திகளைப் 
பூமிக்கு அனுப்ப வழியிராது . 


மனிதனின் விஞ்ஞான நிலையமொன்று நிலாவின் மீது இறக்கப் 
பட்டுவிட்டது . இனிமேல் , தினமும் நிலாவைக் குறித்த தகவல்களும் 
படங்களும் ஏராளமாகக் குவிந்த வண்ணமிருக்கும் . இவை மனித 
னின் நிலாப் பயணத்திற்கு இன்றியமையாத துணையாயிருக்கும் . 
கலன் இறங்கிய சமயம் நிலாவின் பகல் வேளை . இப் பகல் 14 நாட் 
களுக்கு நீடித்திருக்கும் ; மேற்பரப்பின் வெப்பநிலை 140 டிகிரி சென்டி 
கிரேடாக உயரும் . ( நீரின் கொதிநிலை 104 டிகிரி சென்டிகிரேடு . ) 
அதன் பிறகு 14 நாட்களாக நிலாவின் இரவு காலம் ; அப்பொழுது 
அதன் வெப்ப நிலை பூஜ்யத்திற்குக் கீழே 140 டிகிரியாகக் குறையலாம் . 
இப் பிரம்மாண்டமான கொதிப்பு உறை நிலைகளுக்குட்படும் விஞ்ஞா 
னக் கருவிகள் பழுதுபடாமல் நிலைத்திருக்குமா என்பது சந்தேகம் 


தான் . 


எது எப்படியாயினும் , மனிதன் நிலாவின் மீது இறங்குவதற்குத் 
தேவையான ஒரு மிக முக்கியமான அடி எடுத்து வைக்கப்பட்டு 
விட்டது . இப் பத்தாண்டு முடிவதற்குள் மனிதன் நிலாவின்மீது 
இறங்கிவிடுவான் என்று நம்புவதற்கு இது உறுதுணையாயுள்ளது . 


கலைச் சொற்கள் - பொருள் அகர வரிசை 


-- 


| 


--- 


Acceleration 

( அக்ஸிலரேஷன் ) வேக உயர்வு , 9 . 
Aeros 

ஏராஸ் , 206 
Air - lock 

காற்றடைப்பு அறை , 122 
Air locks 

காற்றடைப்புக் கதவுகள் , 106 
Alcohol 

சாராயம் , 18 
American Academy of Science- அமெரிக்க விஞ்ஞான அகாடமி , 42 
Ammonia 

அம்மோனியா , 150 
Ammonium Chlorate 
( NH , CLO ) 

அம்மோனியக் குளோரேட் , 27 
Ammonium Nitrate 
( NH , NO , ) 

அம்மோனிய நைட்ரேட் , 27 
Apogee 

சேய்மைத் தொலைவு, 37 
Arora 

அரோரா , 23 
Artificial Satellite 

செயற்கைச் சந்திரன் , 19 
Asteroids 

சிறு கோள்கள் , 156 
Astronaut 

வானவெளிப் பிரயாணி , 16 
Atlas Ajena 

அட்லாஸ் - அஜெனா, 80 
Atlas Rocket 

அட்லாஸ் ராக்கெட் , 70 
Automatic Instruments 

தானியங்கு கருவிகள் , 60 
Automatic Mechanism 

சுயமாய் இயங்கும் கருவிகள் , 19 


-- 


-- 


-- 


- 
-- 


B 


Battery ( ordinary ) 
Big bang theory 
Boiling Nitric Acid 


சாதாரண மின்கலன் , 44 
பெரு வெடிக் கொள்கை , 170 
கொதிக்கும் நைட்ரிக் அமிலம் , 20 


-- 


C 


Centrifugal Force 
Coded 


மைய விலகு விசை , 34 
சங்கேதம் . 38 


220 


வானவெளி வெற்றி 


- 


-- 


- 


Collision theory 
Combustion chamber 
Comets 
Command module 
Computer 
Continurus creation 
Corona 
Cosmic Rays 
Cycles and epicycles 


-- 


மோதல் கொள்கை , 164 
எரிகலனுக்குள் , 19 * 
வால்மீன்கள் , 156 
வாழும் பகுதி , 106 
கணிப்பான் , 90 
தொடர்படைப்புக் கொள்கை , 
சூரிய மகுடம் , 121 
காஸ்மிக் கதிர்கள் , 23 
வட்டத்திற்குள் வட்டக் கொள்கை 

கள் , 138 
சைகிளோட்ரான் , 200 


Cyclotron 


ட் 


D 


--- 


Degree 

டிகிரி , 84 
Density 

செறிவு , 38 
Dialogo Sopra i due massini உலகத்தைப் பற்றிய இரு 
sistemi del Mundo . 

கொள்கைகளைக் குறித்த உரை 

யாடல்கள் , 140 
Diesel oil 

டீசல் எண்ணெய் , 20 
Dust cloud hypothesis 

தூசுமேகக் கொள்கை , 164 
Dynamos 

டைனமோக்கள் , 188 


- 


--- 


E 


| 


Electrolysis 
Electron 
Electronic instruments 
Ellipse 
Equipment module 
Escape tower 
Escape velocity 
Evolutionary hypothesis 
Explorer - 1 


மின் பகுதி , 134 
எலக்ட்ரான் , 41 
மின் கருவிகள் , 3 
நீள் வட்டமாய் , 139 
கருவிகள் பகுதி , 99 
தப்பிக்கும் கோபுரம் , 69 
விடுபடு வேகம் , 173 
பரிணாமக் கொள்கை , 170 
எக்ஸ்புளோரர் .1 , 38 


| 


- 


F 


Fahrenheit 
Fuel tanks 


பாரன் ஹீட் , 84 
எரிபொருள்களைச் சேமித்து வைக் 
கும் தொட்டிகள் , 15 


G 
அண்டம் , 167 
கைகர் - முல்லர் கணிப்பான் , 39 


Galaxy 
Geiger - Muller Counter 


* 


[ 


கலைச் சொற்கள்- பொருள் அகரவரிசை 


221 


g - forces 
Gravitational theory 


ஜி - விசைகள் , 115 
கோளங்களின் ஈர்ப்பு விசை , 13 . 


H 


- 


Halo 
Heat shield 
Helicopters 
Hohmann orbits 
Horizontal 
Humidity 
Hydrazine 
Hydro - carbon 
Hydrogen peroxide 


மகுட ஒளி , 62 
வெப்பக் கவசம் , 70 
ஹெலிகாப்டர்கள் , 75 
ஹோஹ்மன் பாதைகள் , 176 
கிடை , 32 
ஈரப்பதன் , 38 
ஹைட்ரஸீன் , 21 
ஹைட்ரோ கார்பன் , 94 
ஹைட்ரஜன் பெராக்ஸைட் , 20 


- 


-- 


| 


I 


உறைபனி, ஸ்படிகங்கள் , 88 
அகச் சிவப்புக் கதிர்மானி, 89 
அகச் சிவப்புக் கதிர்கள் , 87 
கண்டங்கடந்து தாக்கும் ஏவு 

கணை , 20 
பூ பௌதிக ஆண்டு, 83 


-- 


Ice crystals 
Infra - red Radiometer 
1nfra -red rays 
I.C.B.M. ( Intercontinental 

Ballistic Missile ) 
International Geophysical 

Year 
Ion 
Ion accelerator 
Ions 
Ionic beams 
Ionic wind 
Ionosphere 
lon - plasma 
Ion Rocket 


- 


-- 
-- 
-- 


அயனி , 191 
அயனி ஊக்கி , 200 
அயனிகள் , 41 
அயனிக் கதிர்கள் , 117 
அயனிக் காற்று , 89 
அயனி மண்டலங்கள் , 123 
அயனி பிளாஸ்மா , 193 
அயனி ராக்கெட் , 191 


· Jet engines 

Jodrell Bank 
Juno 


J 
ஜெட் எஞ்ஜின்கள் , 17 
ஜோட்ரல் பாங்க் , 55 
ஜூனோ, 48 


K 
கிலோவாட் - ஹவர் , 99 


Kilowatt - hour 


Lattitude 
Lift 


L 
அட்சரேகை , 75 
மின் தூக்கி , 50 


222 


வானவெளி வெற்றி 


-- 


Light year 
Liquid fuel 
Liquid oxygen 
Longitude 
Lunar Excursion Module 
Lunik - 1 
Lunik - 11 


ஒளி வருடம் , 166 
திரவ எரிபொருள்கள் , 14 
திரவ ஆக்ஸிஜன் , 2 
தீர்க்கரேகை , 75 
நிலாப் பயணப் பகுதி , 107 
லூனிக் -1 , 49 
இரண்டாம் லூனிக் , 2 


--- 


M 


- 


--- 


| 


-- 


Magnetic mirror 
Magnetic tape 
Mariner 
Mass 
Mass ratio 
Mechta 
Meteoric showers 
Methane 
Meteorites 


--- 


| 


- 


- 
-- 


காந்த ஆடி , 41 
மின் நாடா , 40 
மரினர் 79 
பொருண்மை , 141 
எடை விகிதம் , 62 
மெக்டா , 54 
விண்கல்மாரி , 114 
மீத்தேன் , 150 
எரி நட்சத்திரங்கள் , 9 , விண் 

கற்கள் , 161 
விண் துகள்கள் , 39 
நுண் அலைமானி , 89 
நடுவழித் திருத்தம் , 92 
பால் வீதி , 165 
ஆடிகள் , 194 


- 


| 


Micrometeorites 
Microwave Radiometer 
Midcourse correction 
Milky way 
Mirrors 


--- 


--- 


- 


N 


-- 


--- 


National Aeronautics and Space வானவெளி இலாகா குழுவினர் ,, 
Administration 

67 
Nebular hypothesis 

நெபுலா கொள்கை , 163 
Nimbus 

நிம்பஸ் , 206 
Nitric acid 

நைட்ரிக் அமிலம் , 14 
Nitrogen tetroxide 

நைட்ரஜன் டெட்ராக்ஸைடு , 101 
Nuclear chain reaction 

அணுக் கருத் தொடர் இயக்கம் , 

187 
Nuclear fusion 

அணுக்கருக் கூட்டு இயக்கம் , 1 ; 9 
Nuclear reactor 

அணுவுலை , 125 


= 


--- 


-- 


0 


Oasis 
Omnidirectional antenna 


பாலைவனச் சோலை , 50 
சர்வதிசை அலை வாங்கி , 86 


-- 


கலைச் சொற்கள் - பொருள் அகரவரிசை 


223 


| 


-- 


-- 


-- 


--- 


-- 


P 
Parachute 

பாரசூட் , 74 
Perigee 

அண்மைத் தொலைவு , 37 
Petrole 

பெட்ரோல் , 14 
Photo electric device 

ஒளி மின்கலன் , 48 
Photon Rocket 

ஒளி ராக்கெட் , 193 
Pint 

பைன்டு , 99 
Pioneer 

பயனியர் , 46 
Planets 

ப்ளானெட்ஸ் , 138 சுற்றித் 

திரிபவை 
Polaris 

போலாரிஸ் , 27 
Potassium chlorate (KCLO . ) - பொட்டாஸியக் குளோரேட் , 27 
Potassium cuprocyanide 

பொட்டாஸியம் கியூப்ரோசய 

னைடு , 20 
Potassium permangnate 

பொட்டாஸியம் பெர்மாங்கனேட் , 

20 
Power generators 

சக்தி ஜனனிகள் , 193 
Primeval atom 

பேரண்ட அணு , 169 
Project Argus 

ஆர்கஸ் திட்டம் , 43 
Project Snooper 

n னுபர் திட்டம் , 193 
Project Vanguard 

வான்கார்டு திட்டம் , 44 
Propellers 

புரொபல்லர் , 8 
Proton 

புரோட்டான் , 41 
Protozoa 

புரோட்டசோவா , 212 
Pumps 

பம்புகள் , 19 


-- 


-- 


- 


-- 


- 


R 
Radar 

ரேடார் , 87 
Radiation 

கதிர்வீச்சு , 114 
Radiation Belt 

அயனமண்டலம் , 40 
Radio Telescopes 

ரேடியோ தொலைநோக்கி , 2 
Radio transmitter & receiver - ரேடியோ செலுத்தியும் வாங்கி 


யும் , 86 


. 


Ranger 
Re - entry corridor 
Remote control mechanism 


-- 


ரேஞ்ஜர் , 79 
திரும்பவரும் சந்து , 128 
தூர இருந்து நடத்தும் கருவி 

கள் , 86 
மின் தடை , 40 
எதிர்விசைப் பகுதி , 99 
எதிர்ப்புற ராக்கெட் , 51 
ராக்கெட் , 2 


--- 


| 


Resistance 
Retrogade module 
Retro - rocket 
Rocket 


-- 


| 


€ 


224 


வானவெளி வெற்றி 


-- 


- 


S 
Saturn - V 

சனி- V , 103 
Saltpetre ( KNO3 ) 

சால்ட்பீட்டர் , 27 
Semi - conductors 

அரைக் கடத்திகள் , 192 
SCORE : Signal Communica 

tion Orbit Rclay Experiment- ஸ்கோர் , 208 
Slow motion 

மெது இயக்கம் , 123 
Solar battery 

சூரிய மின்கலன் , 44 , 125 
Solar flares 

தீக் கொழுந்துகள் , 117 
Spacecraft 

விண் கலன் , 4 
Spectroscopy 

நிறமாலை , 88 
Spectrograph 

நிறமாலைக் காட்டி , 88 
Spiral galaxy 

சுருள் அண்டம் , 168 
Spiral nebula 

சுருள் நெபுலா , 168 
Sputnik 

ஸ்புட்னிக் , 31 
Sunspots 

சூரியப் பொட்டுகள் , 45 


--- 


| 


--- 


--- 


T 


- 


Temperature 
Theory of Relativity 
Thor 
Thor - Able 
Thrust 
Tiros 
Titan - 11 
Transmitter 
Two Step 


-- 
-- 


தட்பவெப்ப நிலை , 38 
சார்புக் கொள்கை , 45 
தார் , 47 
தார் - ஏபிள் , 47 
உந்துவிசை , 19 
டைராஸ் , 203 
டைட்டன் -11 , 100 
அலை செலுத்தி , 86 
இரண்டு அடுக்கு , 20 


-- 


-- 


--- 


U 


Unicellular 
Unit 
Universe 


ஒற்றை அணு உயிரிகள் , 212 
அலகு , 10 
பேரண்டம் , 168 


V 


--- 


Valves 
Van Allen Radiation Belts 


[ 


வால்வுகள் , 15 
வான் ஆல்லன் கதிர் வளையங் 

கள் , 205 
வாஸ்டாக் , 50 


Vostock 


--- 


W 


Weather Satellites 


வானிலைச் சந்திரர் , 205 


பிழைதிருத்தம் 


பக்கம் வரி 


பிழை 


திருத்தம் 


18 


35 


( Willyley p . 222 ) 


delete 


86 


3 


1662 


1962 


90 


31 


1 


13 


97 


34 


( 


99 


1 


( 16 - அ , 16 - ஆ , 17 ) 
காற்று முழக்கம் 
இவ் வெளி 
அவைளைகக் 


( 17 - அ , ஆ , இ , ஈ ) 
காற்றமுக்கம் 
இவ் வொளி 
அவைகளைக் 


122 


3 


132 


13 


140 


34 


சாதாரணமான 


149 


7 


சாதாரணமாக 
நிறமாக்கி 
இருப்பதனால் ஊகிக்க 


150 23-24 


152 


19 


155 


152 


28 


துண்டுகளும் , 
இருக்கவேண்டியதை விட 


155 


3 


நிறமாகி 
இருப்பதனால் என்று 

ஊகிக்க 
( -155 ) பூஜ்யத்திற்குக் 

கீழே 155 ) 
துண்டுகளும் துகள்களும் , 
இருக்கவேண்டிய 

இடத்தைவிட 
( Le Verrier ) 
ஆனவையாகையால் , 
வருடங்களுக்கு 
( பக்கம் 178 ) 
ஒரு விண்மீனுக்கு 


155 


12 


( Li Verrier ) 


159 


37 


ஆனவயைாகையால் 


166 


26 


175 


15 


199 


18 


வருங்டகளுக்கு 
( படம் 178 ) 
நெப்தியூன் கோளுக்கு 
நெப்தியூனுக்கு 
1918 


199 


21 


விண்மீனுக்கு 


205 


7 


1948 


தமிழ்வெளியீட்டுக்கழகம் 


சென்னை-9 


ரூ.பை. 


இதுவரைவெளியிட்டுள்ளநூல்கள் பொருளாதாரம் *1.பொருளாதாரம்-II 

சி 
. 
வேலாயுதம் 2.புதுமைப்பொருளாதாரக்கூறுகள் 

டாக்டர் 
திருமதி 
ஆர் 
. 
தாமரஜாட்சி 3.பொருளாதாரம்ஓர்அறிமுகம்-1 

தி.சி.மோகன் 4.பொருளாதாரம்ஓர்அறிமுகம்-11 

எம்.ஏ.அபூர்வசாமி,பி.வி.ஸ்ரீநிவாசன் 5.பொருளாதாரக்கோட்பாடுவளர்ந்தவரலாறுக.முத்தையன் *6.பணவியலும்பாங்கியலும்---11 

சி 
. 
வேலாயுதம் 7.நவீனபாங்குஇயல் 

க.வெற்றிவேல் *8.இந்தியச்செலாவணியும்பாங்குமுறையும் 

பி.வி.ஸ்ரீநிவாசன் *9.அரசாங்கநிதிஇயல் 

அர.சேஷாசலம் 10.இந்தியப்பொருளியல்-I 

எம்.பாலசுப்பிரமணியன் 11.இந்தியப்பொருளியல்-II 

எம் 
. 
லூர்துநாதன் 12.நமதுபொருளாதாரப்பிரச்சினை-I 

சி 
. 
சுந்தரராஜன் 13.நமதுபொருளாதாரப்பிரச்சினை-II 

எஸ் 
. 
குழந்தைநா 
தன் 14.இங்கிலாந்தின்பொருளாதாரவரலாறு-1 

கீ.சீ.இராமசாமி 15.இங்கிலாந்தின்பொருளாதாரவரலாறு.-II 

கீ.சீ.இராமசாமி 16.அமெரிக்காவின்நவீனபொருளாதாரதி.சி,மோகன் 

வளர்ச்சி 17.அமெரிக்கப்பொருளாதாரவரலாறு-1 

மு.க.சுப்பிரமணியம் *மூலநூல்(OriginalBook) 


900 1.200 1200 1075 

700 11-50 750 550 475 1000 

425 1075 1050 600 
6 
00 500 


1100 


... 


பை. 
. 


. 


. 


18.அரசாங்கநிதியியலின்பொருளாதாரம்-I 19.இந்தியாவின்பொருளாதாரவளர்ச்சி--1 20.பணம்-சிறுவிளக்கம்..... *21.வணிகஇயலின்தத்துவங்கள் 22.பத்தொன்பதாம்நூற்றாண்டில்கிரேட்பிரிட்ட 

னில்தொழில்வாணிபப்புரட்சி 


மா.குமாரசாமி தே.வேலப்பன் கோ.இராதாகிருஷ்ணன் கு.ஆளுடையபிள்ளை 

ரா.கருப்பண்ணன் 


1000 1000 
10 
00 

950 1100 


. 


க 


-- 


|| 


கி.ர.அனுமந்தன் கி.ர.அனுமந்தன் டி.வி.சொக்கப்பா 


1000 
9 
75 450 


ii 


வரலாறு 

*23.பிரிட்டன்வரலாறு-1 *24.பிரிட்டன்வரலாறு-II *25.ஐரோப்பியவரலாறு-1 26.ஐரோப்பா-கடந்தஐந்துநூற்றாண்டுகாலச் 

சரித்திரம் 27.இங்கிலாந்துவரலாறு-1... 28.இங்கிலாந்துவாலாறு-II 29.இங்கிலாந்தின்வரலாறு-1 30.இந்தியாவின்சிறப்புவரலாறு-1. 


. 


:: 


வை.விருத்தகிரீசன் இரா.அண்ணாமலை பா.மாணிக்கவேலு க.த.திருநாவுக்கரசு தி.வெ.குப்புசாமி 


1500 1300 
13 
00 
15 
00 
7 
50 


அரசியல் 


--- 


*. 


--- 


*31.இந்தியஅரசியலமைப்பு 32.அரசியலுக்குஓர்அறிமுகம் 33.தற்காலஅரசியல்அமைப்புகள் 34.பன்னாட்டுஅரசியல்-1 35.பொதுத்துறைஆட்சிஇயல்-1 36.பொதுத்துறைஆட்சிஇயல்-[I 


வீ.கண்ணையா டி.செல்லப்பா மோ.வள்ளுவன்கிளாரன்சு திருமதிநூர்ஜஹான்பாவா 
வீ 
. 
கண்ணையா அ.ஜெகதீசன் 


475 850 850 1600 
89 
00 (25 


t 


ரூ.பை.. 


... 


:::::::: 


கி.ர.அப்புள்ளாச்சாரி கி.ர.அப்புள்ளாச்சாரி சி.ந.வைத்தீஸ்வரன் தி.இரா.அரங்கராசன் தி.இரா.அரங்கராசன் 
என் 
. 
வேதமணி 
மானுவேல் அ.பெசன்ட்கிரீப்பர்ராஜ் 
அ 
. 
பெசன்ட் 
கிரீப்பர்ராஜ் 


800 700 700 1200 900 


.. 


925 


: : 


1100 300 


- 


ஞா.ராஜாபகதூர் 


550 


... 


**- 


iii 


உளவியல் 

37.குழந்தைஉளவியல்-1 38.குழந்தைஉளவியல்-II 39.உட்கவர்மனம் 40.இளையோர்உளவியல்-1 41.இளையோர்உளவியல்-|| 42.சமூகஉளவியல் 43.பிறழ்நிலைஉளவியல் 

44.பித்தரின்உள்ளம் தத்துவம் 

45.இந்துசமயத்தத்துவம் அறவியல் 

46.அறவியல்-ஓர்அறிமுகம் அளவையியல் 

47.அளலைஇயல்-தொடக்கநூல் மானிடவியல் 

*48,மானிடவியல் 

49.பண்பாட்டுக்கோலங்கள் சமூகவியல் 

50,சமூகவியலின்அடிப்படைக்கோட்பாடுகள் புவியியல் 

* 
51 
. 
ஆசியா *52.ஆசியா- 

I *53,ஐரோப்பாக்கண்டத்தின்புவியியல் 

*மூலநூல்(OriginalBook) 


கோ 
. 
மோ 
. 
காந்தி 


8 
50 


-.. 


... 


--- 


கி.ர.அப்புள்ளாச்சாரி 


250 


... 


: : 


:: 


ம.சு.கோபாலகிருஷ்ணன் கி.பூ.கப்பிரமணியன் 


475 
5 
50 





ஜெ.நாராயணன் 


1000 


.. 


கொ.சேஷ.நரசிம்மன் கொ.சேஷ.நரசிம்மன் ஏ.எஸ்.நாராயணன் 


9 
50 
8 
75 
8 
50 


பை. 


... 


குமாரிஇரா.அலமேலு திருமதிஎச்.நியூமன் நா.அனந்தபத்மநாபன் சு.ஜெயச்சந்திரன் 
வி 
. 
எஸ் 
. 
அனந்தபத்மநாபன் கோ.இராமசாமி கொ.சேஷ.நரசிம்மன் கோ.இராமசாமி 
சி 
. 
விசுவநாதன் 


8 
25 400 600 900 
6 
25 
6 
50 
. 1000 1100 475 


.. 


* 
54 
. 
வட 
அமெரிக்கா 
... 
* 
55 
. 
தென் 
கண்டங்கள் 
- 
ஆஸ்திரேலியா *56.புவிப்புறவியல்-1 
* 
57 
. 
செய்முறைப் 
புவியியல் *58.மக்கட்பரப்பியல் *59.சமுத்திரவியல் 
60. 
கால 
நிலை 
இயல் 
-1 
61. 
வளியியலுக்கு 
ஓர் 
அறிமுகம் 

* 
62 
. 
புவி 
அமைப்பு 
இயல் புள்ளியியல் 

* 
63 
. 
புள்ளியியல் 
- 
அறிமுகம் 64.புள்ளியியல்முறைகள்-1 

65.நம்மைச்சுற்றியுள்ளபேரண்டம் விலங்கியல் 

*66.விலங்கியல் பௌதிகவியல் 

67. 
ஒளி 
நூல் 
... பொதுநூல்கள் 

68. 
மகாத்மா 
காந்தி 69.இந்தியாவில்குடியானவர்வாழ்க்கை 
70. 
விவசாயப் 
புரட்சி 
71. 
சேமக் 
கை *72.நீரிழிவு-க்ஷயரோகம் 


::: 


சு.வைத்தியநாதன் 
கோ 
. 
சண்முகசுந்தரம் தி,வி.லட்சுமிநரசிம்மன் 


::: 


1000 1000 

650 


iv 


T 


பெ.மா.அண்ணாமலை,இரா.முருகேசன் 


12.00 


... 


... 


.. 


... 


ச 
. 
சம்பத்து 


10 
00 


*** 


. 


சரஸ்வதிதங்கையன் எஸ்.இலட்சுமி வி,கார்த்திகேயன் 

சுப்பிரமணியன் ஜி.வேங்கடசாமி,ஏ.கதிரேசன் 


325 350 800 250 250 


நூல் 


: 


மூலநூல்(OriginalBook) 


( 


